தமிழ்நாட்டு 

வா 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -305 


இந்தியாவில் 
பாங்கியல் சட்டமும் 

நடைமுறையும் 


( முதல் பகுதி ) 


ஆசிரியர் 


எம் . எல் . டேனன் ; 0.B.E. , I E.S. ( Retd . ) 


தமிழாக்கம் 
ம . பாலசுப்பிரமணியன் , M.A. , ( Ec ), M.Com . , LL.B. 

( Diploma in Statistics , French , Russian ) 

பேராசிரியர் , வணிகவியல் துறை , 
A. M. ஜெயின் கல்லூரி , சென்னை . 


பிர் 


நூல் 


Pieroty 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க கசடற 


First Edition - April , 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 305 


© Tamil Nadu Text Book Society 


Banking Law and Practice in India - Part I 


M. L. TANNAN 


Translation 


M. BALASUBRAMANIAN 


Net Price Rs . 5.50 


( No discount ) 


This trapslation of Banking Law and 
Practice in India by M. L. Tannan , is 
published by arrangement with Sbri M.L. 
Taonan , The Cliff , Carmichael Road , 
Bombay 


Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of books 
and literature in regional languages at the 
University level, of Government of India 
in the Ministry of Education and Social 
Welfare . 


Printed by 
ELANGOVAN PRINTERS, 
23 , Muthu Mudali Street , 
Royapettah , Madras - 14 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சாம் 


ஆக்கிப் 


தங்கள் 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக 
பதினோராண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் (P.U.C. ), 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள ளோம் , தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன் வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு, 

சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித்தர முன் வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் 

தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 

மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனை யோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனை யியல் கணிதம் , பௌதிகம் , 
வேதியியல் உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் 
நடைமுறையும்- I என்ற இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறு 
வனத்தின் 305 ஆவது வெளியீடாகும் இதுவரை 340 நூல்கள் 
வெளிவந்துள்ளன . 

மைய அரசு கல்வி , சமூகநல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நனறி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


நூல் 


உலக 


அதுவே 


முன்னுரை 


1962 ஆம் ஆண்டில் வெளியிட்ட இப் புத்தகத்திற்குப் பிறகு 
பாங்குகளையும் , நிதி நிறுவனங்களையும் நிருவகிப்பதற்கான சட்ட 
முறைகளில் 

அநேக தவிர்க்க இயலா மாற்றங்கள் ஏற்பட்ட 
காரணத்தால் , இவ்வாண்டு இப் புதிய பதிப்பினை வெளியிட 
வேண்டி ஏற்பட்டது . இப் பதிப்பில் பல்வேறு புதிய மாற்றங்களை 
விவரித்ததோடுகூட பாங்கு நிதித்துறைகளில் ஏற்பட்ட 
நிறுவனமாகிய தொழில் வளர்ச்சி பாங்கு , அரசினர் பாங்கு 
றுவனமாகிய யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இவற்றைப் 
பற்றியும் விளக்கச் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது . 


பாங்கு 


ஓர் ஆண்டிற்கு முன்னரே முன்பதிப்புகளனைத்தும் 8,000 
பிரதிகள் விற்பனை ஆகியுள்ளன . அண்மையில் 

ழியர்கள் அதிகரித்து வருவது தெரிந்ததே . குறிப்பாக 
பாங்குத் தேர்வாகிய ஸிஏ ஐஐபி ( CAIIB ) - யில் கலந்துகொண்ட 
நபர்கள் 1955 - ல் 7,192 ஆக இருந்து 1965 - ல் 26,175 
அதிகரித்துள்ளனர் . இப் புத்தகத்திற்கான பெரும் தேவையை 
ஈடுகட்ட 

இம்முறை 10,000 பிரதிகள் அச்சடித்துள்ளோம் . 
ஸி ஏ ஐஐபி ( CAIIB ) அன்றி பி.காம் . தேர்விற்குச் செல்லும் 
மாண்வர்கள் மட்டுமேயன்றி பாங்கு , சட்டத் தொழிலிலுள்ள 
வர்களும் இதைப் பெரிதும் பயன் படுத்துகிறார்கள் என்று கேட்க 
நான் நன்றி அறிதலுள்ளவனானேன் , 

இப் புத்தகத்தை இன்றைய நிலைக்கொப்பச் சீர் திருத்தி 
யிருக்கின்றேன் . ஆயினும் , அதிகம் பயனுள்ள தாக்க வேண்டும் 
என்ற காரணத்தால் கருத்துரைகள் வரவேற்கப்படுகின்றன . 


திரு . எம் . எம் . மேத்தா , பீ.ஏ. ( ஆனர்ஸ் ) எல்எல்.பி . 
((வழக்கறிஞர் ) இப் புத்தகத்தைப் பார்வையிட்டுச் செவ்வனே 
திருத்தம் செய்து பிழை நீக்கி அச்சுப்பிரதிகளை ஆய்ந்து அச்சுக் 
கூடத்திலிருந்து ஒழுங்குபெற வெளியேறும்வரை உதவி 
யளித்திருக்கிறார் . அன்னாருக்கு ஆசிரியர் நன்றிகலந்த வணக்கம் , 


தி க்ளிஃப் 
கார்மிக்கல் சாலை , 
பம்பாய் -26 . 
மே 14 , 1965 


( ஒப்பம் ) எம் . எல் . டேனன் 


நான்காம் பதிப்பிற்குக் கொடுத்த முகவுரை 


திரு . டேனன் அவர்களுடைய சுவைத்து ரசிக்கக்கூடிய 
பாங்குத்தொழில் புத்தகத்தின் நான்காவது பதிப்பிற்குச் 
இச் சிறிய முகவுரையை எழுதுவதில் எனக்கு அதிக ஆர்வம் 
உண்டு . நெடுநாள்களாகவே இவரது இந்தியாவின் பாங்குத் 
தாழில் சட்டமும் நடத்து முறையும் என்ற புத்தகம் மிகவும் 
தரமுள்ளது என்று கூறவும் வேண்டுமோ ? இப் புத்தகத்தின் 
தேவை நாளுக்குநாள் அதிகப்பட்டு வருவதையொட்டி இன்றைய 
நிலைக்கேற்ப மாற்றி விவரித்து எழுதிவருவதைக் குறித்து நான் 
அவருக்கு நல்லாசிகள் கூறுகிறேன் . நடப்பிலுள்ள மாற்றங்களை 
யொட்டி பாங்குத் தொழிலின் சீரமைப்பும் , சட்டப்பிரிவின் 
நுணுக்கங்களும் பொதுமக்களுக்குப் புதிராக இருக்கும் காரணத் 
தாலும் , இந்தப் படிப்பியல் சற்று ஆழ்ந்ததா யிருப்பதாலும் எளி 
தில் விளங்கக் கூடியதாக இல்லை . சட்டத்துறையில் எப்போதும் 
போல எளிமையாகத் தொடங்கப்பட்டவை பிற்காலங்களில் 
ஆழ்ந்த இலக்கியச் சுவையென்று ஆலோசனை கூறும் புத்தகமாக 
மாறுவதுபோல் , திரு . டேனன் அவர்களும் இத் துறையில் 
எல்லாப் பகுதிகளையும் கவர்ந்து கொண்டு வரக்கூ 
புத்தகத்தை மிகவும் 

வழியில் தயார் செய்ய 
ஆரம்பித்தார் . இதற்கான புகழ் வெகுவிரைவில் பரவ ஆரம்பித்து 
அதனுடைய பலா பலன்களை அனைவரும் நுகரவாரம்பித்தனர் . 
இத் துறையில் இவரை மக்கள் , அறிவர் . எனவே , நான்காவது 
வெளியீடும் முன் போன்றே மங்காப் 

புகழுடன் வெளி 
வந்திருக்கிறது . 


சுலபமான 


திரு. டேனன் அவர்கள் கூடியவரை முன்னாலோசனையுடன் 
இப் புத்தகத்தின் பக்கங்களில் அளவுகடந்த சுவை தரும் விவரங் 
களைக் 

கோத்து மாணவர்களுக்கும் , வழக்கறிஞர்களுக்கும் , 
வாணிப மக்களுக்கும் தேவைப்படும் வகையில் 

வகையில் அமைத்துக் 
கொடுத்திருக்கிறார் . பயனுள்ள முடிவுகளையும் வழக்குகளின் 
சாராம்சத்தையும் நன்கு சலித்துச் சுருக்கமாக எழுதியுள்ள தாலும் 
வழக்கறிஞர்களுக்கு வழக்குகளின் ஆதார அட்டவணைகளுடன் 
கூறியுள்ள தாலும் தொழிலில் ஈடுபட்டு நேரம்போதாது உழைக் 
கும் வழக்கறிஞர் கூட எளிதில் குறிப்பாகத் தெரிந்து கொள்ளக் 
கூடும் . இவரது புத்தகத்திலுள்ள அதிகாரங்களுக்கு , நமது 
அன்றாட வாழ்க்கையில் காணும் பழக்கமான வார்த்தைகளைத் 


vi 


என்ற 


தலைப்புகளாக அழகுபெறப் புகுத்தி யமைக்கும் ‘பாங்குத்தொழில் 
செய்பவரும் வாடிக்கைக்காரரும் வாடிக்கைக்காரரின் செக்கு 
களுக்குப் பணம் கொடுத்தல் 

எடுத்துக்காட்டுகளே 
போதுமானவை . வாடிக்கைக்காரரின் செக்குகளுக்குப் பணம் 
அளித்தலுக்கான விதிகள் இன்றைய நிலையில் எவ்வளவு சட்ட 
நுணுக்கங்களைக் 

கலக்குவது என்று கூறவும் வேண்டுமோ . 
ஆயினும் , இன்றும் நாம் பாங்குகளுக்குச் சென்று செக்குகளைக் 
கொடுத்துப் பணம் பெற்றுவருகிறோம் . ஒருகாலத்தில் பாங்கு 
நடத்துபவரைப் பணம்காக்கும் ஒரு பேழை என்று நினைத்தது 
கவனமிருக்கலாம் . ஆயினும் , இன்றோ அனைவரும் சம்மதித்த 
அளவில் பாங்கு நடத்துபவரும் , வாடிக்கைக்காரரும் , கடன் 
பெற்றவரும்- கொடுத்தவரும் போன்ற உறவு உடையவர்கள் 
எனக் கண்டுவந்துள்ளோம் . இப் பிரச்சினையைக் குறித்த இந்த 
அதிகாரம் வெகு கவர்ச்சியுடன் எழுதப்பட்டுள்ளது . பாங்கு 
நடத்துபவரும் வாடிக்கையாளரும் நன்கு உன்னிப்பாக நடந்து 
கொள்வதற்காகச் சில எச்சரிக்கைகளைக் கூறியுள்ளார் . யெங் 
எதிராக க்ரோட் ( Young v . Grote ) என்ற வழக்கின் படி 
வாடிக்கைக்காரர் தமது 

செக்கைக் கள்ளக் கையெழுத்து 
இடாது 

கூடியவரையில் பார்த்துக்கொள்ளவேண்டும் என்றும் , 
அவ்வாறு செய்யத் தவறினாலும் செக்குத்தொகையைக் கள்ள 
வழியில் அதிகப்படுத்தினாலும் அதனால் ஏற்படும் பலாபலன்களை 
பாங்கு நடத்துபவருடன் பகிர்ந்துகொள்ள வேண்டியது தான் 
என்ற நியமத்துடன் கூடிய முடிவை இன்று நாம் பெறுவது 
பாங்கிற்குச் செல்லும்போது சற்று நிதானித்து ஆலோசிக் 
கிறோமா ? பாங்கு நடத்துவோரும் இந்தக் கொள்கையைப் 
பற்றிச் சிறிதளவு ஐயப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் 
தங்கள் உரிமை திரும்பக்கிடைத்தும் நேர்மையான குறையுடன் 
அதாவது வாடிக்கைக்காரர் செக்கினை எழுதும்போது அதிக 
அளவு முன்னறிவிப்புடன் அவ்வளவாக நடக்கவேண்டியதில்லை 
என்பதாம் . 


இப் புத்தகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாங்கு தங்கள் 
நிதியை எவ்வாறு பயனுள்ள தாக்குகிறது என்பதனையும் , ரிசர்வு 
பாங்கியினுடைய பணிகளை பாங்குகளின் கணக்குத் தீர்ப்புப் 
போன்ற அதிகாரியிடம் எவ்வளவு இனியமுறையில் எளிய 
நடையில் தெள்ளென விளக்குகிற என்பதனையும் விரித்துக் கூற 
இந்தக் குறுகிய முன்னுரையில் விவரப்படுத்த இயலவில்லை . இப் 
புத்தகத்தின் அனுபந்தம் ஆ - வில் காணப்படும் அட்டவணைகள் 


vii 


எவ்வளவு 

கவனத்தில் இருத்தவேண்டிய நடைமுறைப் 
படிவங்கள் ! இவ்வளவு 

சீரும் சிறப்பும் அமைந்துள்ள 
புத்தகத்தின் உயர்வை வாசித்து வருவோரே கண்டறிவர் . 
எனவே , மாணவர்களுக்கு மட்டுமேயன்றி வர்த்தகர்களுக்கும் 
ன்னும் பாங்குகளுடன் தொடர் புகொண்டுள்ள அனை வருக்குமே 
பெரிதும் பயன் படும் என்றுகூறினால் மிகையாகாது . நான் எதிர் 
நோக்கியுள்ள விருப்பம் இப் புத்தகம் மேன்மேலும் வெற்றி 
காண்பதாகுக . 


ஆஸ்ரமம் , 
மலபார் ஹில் ; 
பம்பாய் , 
ஜூன் 15 , 1942 . 


( ஒம் . ) எம் . ஆர் . ஜயகர் 


பொருளடக்கம் 


பக்கம் 

xii 
xiv 
xix 


சொற்சுருக்கப் பட்டியல் 
வழக்குகளின் அட்டவணை 
புள்ளிவிவர அட்டவணைப் பட்டியல் 
புத்தக விவரங்கள் ( Bibliography ) 


... 


XX 


5 


. 


1. முன்னுரை 

1-67 
மேனாடுகளுடன் ஏற்பட்ட தொடர் பின் எதிரொலி 1 
பாங்குத் தொழில் நிறுவனங்களின் பரிணாமம் 
ஆங்கில நாட்டில் பாங்குத் தொழில் வளர்ச்சி 
பாங்க் ஆஃப் இங்கிலாந்து 
பாங்குகளின் பணிகள் 

11 
பல்வேறு வகையான பாங்குகளின் தொழில்கள் 13 
வாணிபப் பாங்கினுடைய அலுவல்கள் 

13 
பல்திறப்பட்ட அலுவல்கள் 

16 
இந்திய பாங்குத் தொழிலின் வரலாறு 

16 
உண்டியல் 

18 
கடன்கள் 

19 
இந்தியாவில் கூட்டுப் பங்கு பாங்குகளின் எழுச்சி 22 
தவணைக் கடன் நிறுவனங்களின் தோற்றுவாய் 

35 
இந்தியத் தொழில் நிதிக் கார்ப்பரேஷனுடைய 
- ஆதாரங்களின் மாற்றங்கள் 

41 
இராச்சியத் தொழில் நிதிக் கார்ப்பரேஷன் 

42 
தொழிலினக்கடன் அளிப்பு முதலீட்டுக் 

கார்ப்பரேஷன் 
தேசீயத் தொழில் வளர்ச்சிக் கார்ப்பரேஷன் 
வரையறுக்கப்பட்ட தனியார் துறை தொழில் நிதி 
நிரப்பு நிறுவனம் 

48 
இந்தியத் தொழில் வளர்ச்சி பாங்கு 

51 
சிறுதொழில் நிறுவனங்களுக்காகக் கொடுக்கப்படும் 

கடன் வசதிக்கான உத்தரவாதத் திட்டம் 
பாங்குச் சட்டத்தின் பரிணாமம் 

56 


ix 


பக்கம் 


2. பாங்குக் கம்பெனிகள் சட்டம் - முக்கியப்பிரிவுகள் 68--128 


68 


69 


71 


75 


78 


81 


82 


86 


வரலாறுகன் 
முக்கியப் பிரிவுகள் 
மூல தனம் தரகு முதலியன 
இதர கம்பெனிகள் பங்குபெற்று வைத்துக் 

கொள்ளுதல் 
யக்குநர்கள் நிருவாகப் பதிலாள் இவர்களுடைய 

அதிகாரங்கள் 
பங்குதாரர்களின் உரிமைகள் முதலியன 
தனியார் பாங்குக் கம்பெனிகள் 
பாங்கு அளிக்கும் கடன் வசதிகள் 
நீர்த்த இருப்புகள் எவ்வளவு சதவிகிதம் வேண்டும் 
ரிசர்வு பாங்கியின் அதிகாரங்கள் 
பாங்குக் கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்குமுறை 
ரிசர்வு பாங்கிற்குப் பணிந்தனுப்பும் அறிக்கைகள் 
ரிசர்வு பாங்கியினுடைய இதர அதிகாரங்கள் 
மத்திய அரசிற்கான அதிகாரங்கள் 
கணக்குகளும் ஐந்தொகைகளும் 
தணிக்கை 
இயக்குநர்களும் அவர்களுடைய பொறுப்புகளும் 
இலாப ஈவுப் பங்குகள் 
தொழில் முடக்கம் 
பாங்குக் கம்பெனிகளை ஒடுக்கும் முறை 


93 


95 


100 


103 


108 


109 


112 


117 


118 


119 


121 


... 


பிணைப்பு 


125 


தண்டங்கள் 


127 


129-178 


129 


130 


3. பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

பாங்கு நடத்துபவரின் இலக்கணம் 
பாங்குத் தொழில் ஒரு பரிணாமக் கொள்கை 
இந்தியச் சட்டம் 
வாடிக்கைக்காரர் என்பவருக்கான தகுதி 
பொது உறவு 


135 


138 


143 


பக்கம் 


153 


- 


.. 153 


... 154 


159 


168 


பாங்குகளின் மீள் உரிமையும் ஒரே நபரின் பல 

கணக்குகளும் 
உறவில் உள்ள தனிப்பட்ட குண நலன்கள் 
சட்டப்படி ஏற்பட்ட கடமையைப் பெருக்குதல் 
பாங்கு நடத்துபவரின் பொது மீள் உரிமை 
பாங்கு நடத்துவோரின் கடமை 
பயனளியாக் கணக்குகள் 
தொடர் வட்டி 
காலவரம்புச் சட்டமும் வைப்புகளும் 
வைப்புக் கணக்குகள் 
* ஓவர் டிராஃப்ட் கடன் 
-கோரும்போது தரவேண்டிய மாற்றுண்டியல் 


174 


175 


175 


.. 


177 


178 


... 


178 


4 


பாங்கு நிறுவனங்கள் 


179-244 


... 179 


தனியார் பாங்குகளின் வீழ்ச்சி 
இந்துக்களின் கூட்டுக் குடும்பமுறை 

184 
பாங்குக் கம்பெனிகள் அல்லது கார்ப்பரேஷன் 

192 
புதிய பாங்குகள் திறப்பதற்கான தகவல்கள் 

196 
இயக்குநர் குழு 

201 
இயக்குநர்களின் சிவில் பொறுப்புகள் 

209 
பொது நிர்வாகி 

216 
தகுதிகள் 

217 
பொது அருகதைகள் 

... 217 
தனிப்பட்ட தகுதிகள் 

218 
அதிகாரத்தின் வரம்பு 

221 
பாங்குக் கட்டிடம் சிப்பந்தி சாதல்வார் சாதனங்கள் 224 
வாலாயப் பணியினால் ஏற்படும் மனச்சோர்வினின் 
விலக்குப் பெறல் 

229 
கணக்கு முறை இயந்திரமாக்கல் நன்மை தீமை 230 
பாங்கிற்கான விளம்பரம் 

234 
பாங்குக் கணக்கியல் 

237 


xi 


பக்கம் 


5. பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 245- 306 


248 


249 


-.260 


266 


பாங்கு வைப்புகள் 
தவணை வைப்புகள் 
சேமிப்பு வைப்புகள் 
நடப்பு வைப்புகள் 
புதிய கணக்குத் தொடங்குவது 
சிறப்புவகை வாடிக்கைக்காரர்கள் 
கடன் வாங்கும் அதிகாரத்தில் உள்ள 

கட்டுப்பாடுகள் 


268 


272 


...... 284 


307 


கலைச்சொற்கள் 
பொருள் குறிப்பகராதி 


311 


சொற்சுருக்கப் பட்டியல் 


எ . ஸி . 

. 


ஆ . இ . ரி . 
அல் . இ . லா . ரி . 


பி . எல் . ஆர் . 
பி . அண்ட் எ.டி. 


காய 


பி . அண்ட் ஸி . 


-- 


பிங் . 
பிங் . நியூ . 
பாம் . 


பாம் . லா . ரி . 


ஸி . ஏ . 


ஸி . பி . 
ஸி . ஸி . 
ஸி . பி . என் . எஸ் . 
ஸி . பி . 


லாரிபோர்ட்ஸ் , அப்பீல் கேஸ்கள் , 

லார்டுகள் சபை 
ஆல் இண்டியா ரிபோர்ட்டர் 
அலகாபாத்து சீரீஸ் ( இந்தியன் லா 

ரிபோர்ட்ஸ் ) 
பெங்கால் லா ரிபோர்ட்ஸ் 
பார்னால் அண்டு அடால்ஃப்ஸ் 

ரிபோர்ட் (கிங்ஸ் பெஞ்சு) 
பார்னால் அண்டு க்றால் வெல் 

ரிபோர்ட் ( கிங்ஸ் பெஞ்சு ) 
பிங்கம் ரிபோர்ட்கள் 
பிங்கம் நியூவழக்கு 
பாம்பே சீரீஸ் ( லா ரிபோர்ட் ) 
பாம்பே லா ரிபோர்ட்டர் 
கோர்ட் ஆஃப் அப்பீல் ரிபோர்ட் 
காமன் பெஞ்சு ரிபோர்ட் 
கம்பெனி வழக்குகள் 
காமன் பெஞ்ச் ரிபோர்ட் ( நியூ ஸீரிஸ் ) 
லாரிபோர்ட் ( காமன் ப்ளிஸ் டிவிஷன் ) 
கல்கத்தா ஸ்ரீஸ் ( இந்தியன் லா 

ரிபோர்ட் ) 
காம்பெல்ஸ் ரிபோர்ட் நிஸி பிரியஸ் 
லா ரிபோர்ட்ஸ் , சான் சரி டிவிஷன் 
டி ஜெக்ஸ் & ஜோன்ஸ் ரிபோர்ட் 

சான் சரி அப்பீல் 
டக்ளஸ் ரிபோர்ட்ஸ் கிங்ஸ் பெஞ்ச் 
எல்லிஸ் அண்டு ப்ளாக்பார்ன் ஸ் 
ரிபோர்ட்க்வீன் பெஞ்சு 
எக்ஸ்செக்கர் ரிபோர்ட் 
எக்ஸ்செக்கர் டிவிஷன் 
ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் - க்ளார்க்ஸ் 
ரிபோர்ட் 


கல் . 


காம்ப் . 


சா . சா . டி . 
டி . ஜி . & ஜே . 


டக் . 
இ . அண்ட் பி . 


--- 


எக்ஸ் . 


எக்ஸ் . டி . 


- 


எ . எல் , ஸி . 


| 


xiii 


--- 


ஹேர் . 
கே . பி . ( தி . பெ . ) 
லா . ஜ . கே . 
லா . ஜ . க்யு.பி , 
லா . ரி . 


லா , டை . 


லாக . 


மூ . இ . அ . 


--- 


ஹேர்ஸ் ரிபோர்ட் 
கிங்ஸ் பெஞ்சு 
லா ஜர்னல் சான்ஸரி 
லா ஜர்னல் க்வீன்ஸ் பெஞ்சு 
லா ரிபோர்ட் 
லா டைம்ஸ் 
லாகூர் சீரிஸ் ( இந்தியன் லா 

ரிபோர்ட் ) 
மூர்ஸ் இண்டியன் அப்பீல் கேஸஸ் 

பிரிவி கவுன்சில் 
மானிங் அண்டு க்ராங்கர்ஸ் 

ரிபோர்ட் காமன் பிளீஸ் 
மீஸன் அண்டு வெல்ஸ்பீ 
மதராஸ் சீரீஸ் ( இந்தியன் லா 

ரிபோர்ட் ) 
பிரிவி கவுன்ஸில் 
க்வீன்ஸ் பெஞ்சு 
க்வீன் ஸ் பெஞ்ச் டிவிஷன் லா 

ரிபோர்ட் 
ரிவைஸ்ட் ரிபோர்ட்ஸ் 


மா . & க்ரா . 


-- 


மீ . & வெ . 


மத . 


- 


பி.க. 


க்வீ . பெ . 


க்வீ . பெ . டி . 


ரி.ரி. 
டை . லா . ரி . 
டி . எல் . ஆர் 


டைம்ஸ் லா ரிபோர்ட்ஸ் 


வழக்குகளின் அட்டவணை 


பக்கம் 


அ 


254 


298 


.... 255 


156 


அப்துல் ரகிமான் ஹாஜி உஸ்மான் எதிராக 

சென்ட்ரல் பாங்க் ஆஃப் இந்தியாவும் இதரர்களும் 
அடைக்கப்பச் செட்டியார் எதி . தாமஸ் குக் 

அண்ட் ஸன்ஸ் ( பாங்கர் ) லிமிடெட் 
அட்கின்ஸன் எதி . ப்ராட்ஃபோர்ட் தேர்டு ஈக்விடபில் 

பெனிஃபிட் பில்டிங் சொஸைட்டி 
அண்டர்வுட் எதி . பார்க்ளேஸ் பாங்கு 
அலக்சாந்தர் எதி . ஆடோமாடிக் டெலிஃபோன் 

கம்பெனி 
அலயன்ஸ் பாங்க் எதி . கீர்ஸ்லே 
அன்ன பூரணம்மா எதி . அக்கய்யா 
அஃபிஷியல் அசைனி ஆஃப் மெட்ராஸ் எதி . ஸ்மித் 
அஃபிஷியல் லிக்விக்டேடர் ஹனுமான் பாங்க் எதி . 

கே . பி . டி . நாடார் 


211 
291 
258 
144 


144 


இச்சா எதிராக நாதா 
இம்பீரியல் லோன் கம்பெனி எதி . ஸ்டோன் 
இர்விங் எதி . யூனியன் பாங்க் 

ன்னெஸ் எதி . ஸ்டீஃபென்ஸன் 
இஷர் எதி , ஜிபன் 


149 
275 
210 
258 
149 


ஈவான் ஸ் எதி நேஷனல் ப்ரொவின் ஷியல் பாங்க் 

ஆஃப் இங்கிலாந்து 


255 


- 


உல்ஸ்டன் ஹோம் எதி . ஷெஃபீல்ட் பாங்க் லிமிடெட் 


167 


எ 
எஸ். கே . பணிக்கர் எதி . ட்ராவன் கோர் நேஷனல் 

அண்ட் கொய்லான் பாங்க் லிமிடெட் 
எக்ஸ்பார்ட்டி கிங்ஸ்ட்டன் 


281 
188 


XV 


பக்கம் 


ஓ 
ஓவர்லாண்ட் அண்டு கம்பெனி கர்னே எதி . காப் 
ஓ . ஆர் . எம் . எதி . நாகப்ப செட்டியார் 


213 
168 , 301 


ஃபர்ஸ்ட் நேஷனல் பாங்க் லிமிடெட் எதி . 

இண்டஸ்ட்ரியல் ஆயில் கம்பெனி 
ஃபார்லே எதி . டர்னர் 
ஃபோலி எதி . ஃபோலி 
ஃபோலி எதி . ஹில் 


178 

150 
260 , 281 
132 , 144 


... 


கமிஷனர் ஆஃப் டேக்ஸேஷன் எதி .இங்கிலீஷ் ஸ்காடிஷ் 
அண்ட் ஆஸ்ட்ரேலியன் பாங்க் லிமிடெட் 

140 
கத்பெர்ட் எதி . ராபர்ட்ஸ் 

162 
க்ரீன் லா எதி . யூனியன் பாங்க் ஆஃப் மான்செஸ்டர் 

152 
கார்னெட் எதி , மெக்கெர்வான் 

151 
கிப்ஸ் எதி . வெஸ்ட்மின்ஸ்டர் பாங்கு 

157 
கார்டியன் ஸ் ஆஃப் செயின்ட் ஜான் ஹாம் ஸ்டெட் எதி . 
பார்க்ளேஸ் பாங்கு 

293 
ஜி . ஈ . ரெயில்வே எதி . டர்னர் 

..... 208 
கோலன் எதி . ரைட் 

189 , 210 
கோவிந்த் எதி . இன்பநாத் 

23 
க்ரே எதி . ஜான் ஸ்டன் 

293 
சிம்ஸ் எக்ஸ்பார்ட்டிக்வெய்ஜ் எதி . சிம்ஸ் , அண்டு 
லாயிட்ஸ் பாங்க் லிமிடெட் 

288 
க்ளேடன் வழக்கு 

294 
க்ளேர் அண்ட் கோ எதி . ட்ரெஸ்ட்னர் பாங்கு 

147 


171 


223 


சண்டர்லண்ட் எதி . பார்க்ளேஸ் பாங்கு 
சர்தார் குலாப்சிங் எதி . பஞ்சாப் ஜமீன்தார் பாங்க் 

லிமிடெட் 
சேவரி அண்ட் கோ . எதி . லாயிட்ஸ் பாங்கு லிமிடெட் 
சிம்ஸ் வழக்கு 
சீதாபாய் எதி , பாஞ்சிபாம் 
சுப்ரமணியன் செட்டியார் எதி . கதிரேசன் 
ஷெர்ட்டிவ் எதி . பெய்லி 


140 
288 
144 
149 
222 


xvi 


பக்கம் 


டக்ளாஸ் எதி . லாயிட்ஸ் பாங்க் லிமிடெட் 
டில்லன் டஃபின் எதி . டஃபின் 
டிட் எதி . ஓவரெல் 
டில்லியன் வழக்கு 
டி . டி . ஷாம் தஸானி எதி . போச்காணாவாலா 
டௌஸியர் எதி . நேஷனல் ப்ரொவின் ஷியல் அண்ட் 

யூனியன் பாங்க் ஆஃப் இங்கிலாந்து 
டேவிட்ஸன் எதி . பார்க்ளேஸ் பாங்க் லிமிடெட் 
டௌஸியர் வழக்கு 


177 
257 
255 
254 
195 


... 


169 
159 


168 


த 


தரம்தாஸ் எதி . கங்காதேவி 
தாம்ஸன் எதி . க்ளைட்ஸ்டேல் பாங்கு லிமிடெட் 


... 149 

168 


ந 


நார்த் ஆஸ்ட்ரேலியன் டெரிடரி கம்பெனி எதி . ஆர்ச்சர் .... 211 
நியூ சென்ட்ரல் ஹால் எதி , யுனைடெட் கமர்ஸியல் பாங்கு ... 158 


ப 


... 


252 


பௌவஸ் , ஏர்ல் ஆஃப் ஸ்ட்ராத்மூர் எதி , வேன் 

164 
பாங்க் ஆஃப் நியூசவுத் வேல்ஸ் எதி . ஒளஸ்டன் 

222 
பாங்க் ஆஃப் ஆஃபிரிக்கா எதி . கோஹன் 

163 
பாப்புலால் ப்ரேம் சந்து எதி . நாத் பாங்கு லிமிடெட் ... 270 
பார்நார்ட்டு பாங்குக் கம்பெனி வழக்கு 

150 
பான் பெரி எதி . பாங்க் ஆஃப் மாண்ட்ரீல் 

173 , 191 
பியர்ஸ் எதி , க்ரெஸ்விக் 
பிஷப் எதி . கவுண்டஸ் ஆஃப் ஜெர்ஸி 

192 
பீமா எதி . வேணி 
பீர்பெக் பர்மெனென்ட் பெனிஃபிட் பில்டிங் சொஸைடி 
- வழக்கு - 

132 
பெருந்தேவித் தாயார் எதி . நம் 

1491 
பேக்ஹவுஸ் எதி . சார்ல்டன் 

293 
ப்ரான்டாவ் எதி . பார்னட் 

161 
பாடிக் எ தி . செவெல் 

181 


149 


xvii 


பக்கம் 


ம 


மெக்கெவாய் எதி . தி பெல்ஃபாஸ்ட் பாங்கிங் கம்பெனி 259 
மானோாலி திக் பில்டிங் கம்பெனி வழக்கு 

288 
மார்ஷல் எதி . க்ரெட்வெல் 

... 281 
மார்ஸட்டி எதி . வில்லியம்ஸ் 

156 
மாசியானா எதி . உஸ்மான் பியாரி 

276 
மீட் வழக்கு 

254 
மெர்ச்சன்ட் எதி . மார்ட்டன் டௌன் அண்ட் கம்பெனி 293 
மைசா எதி . கர்ரி 

165 
மோடி எதி.நாரஞ்சி 

149 
மோட்டிகொர்னி எதி . நாரன்ஜீ 

178 


யங் எதி , நேவல் 

208 
உ . பி . யூனியன் பாங்க் லிமிடெட் எதி , தீனானாத் ராஜாராம் 175 


ர 


210 


... 


... 169 


157 


ராயல் பிரிட்டிஷ் பாங்க் எதி . டார்க்கண்டு 
ராப்ஷா எதி . ஸ்மித் 
ராபின் எதி . ஸ்டீவர்ட் 
ராதாராமன் எதி . சோட்டா நாகப்பூர் பாங்கிங் 

அசோசியேஷன் 
ரிச்சர்ட்ஸன் எதி . ரிச்சர்ட்ஸன் 
ரிசர்வு பாங்கு எதிராக சஜ்ஜன் பாங்கு 
ரோஜர்ஸ் எதி . விட்லே 


153 
148 
98 


... 257 


ல 


213 


லாகுனஸ் நைட்ரேட் கம்பெனி எதி , லாகுனஸ் 

ஸிண்டிகேட் 
லண்டன் அண்டு குளோப் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் 

வழக்கு ப 
லஷ் எச் . ஸ்டாக்ஸ் எதி . வில்சன் 
லா தம் எதி . சார்ட்டர்டு பாங்க் ஆஃப் இந்தியா 
லாட்ப்ரோக் எதி . டாட் 
லீடர் அண் கோ எதி . டிரெக்ஷன் டெர்டிஸ்கண்டோ 

கஸல்ஷாப்ட் 


166 
273 
164 
270 


147 


140 


xviii 


பக்கம் 


163 


லீஸ் எதி . மார்ட்டின் 
லூகாஸ் எதி . டொர்ரெய்ன் 


..... 166 


வ 


258 


வாலஸ் எதி . கெல்சால் 
வில்கின்சன் எதி . லண்டன் அண்டு கௌண்டி பாங்கு 
வில்ஸன் எதி . யுனைடெட் கௌன் டீஸ் பாங்க் 
வி . பெருமாள் எதி . ஏ . முகம்மது 
வெப் எதி . ஸ்டென்டன் 
வேல் ஜீ லக்கம்ஸே அண்ட் கோ . எதி . பானாஜீ 


..... 166 
..... 157 
" .. 189 


256 


... 145 


ஸ 


ஸ்டர்லிங் எதி . பார்க்ளேஸ் பாங்கு லிமிடெட் 


158 


ஷ 
ஷாவாலஸ் கம்பெனி எதி . 

தி . அம்ரிட்ஸர் நேஷனல் பாங்கு ... 151 


ஜ 


ஜுக்கி எதி . கிஷென் 
ஜெனரல் எக்சேஞ் பாங்கு எதி . ஹார்னர் 
ஜோன் ஸ் எதி , பெப்பர்கார்ன் 
ஜோவாகிம்ஸன் எதி . ஸ்விஸ் பாங்கிங் கார்ப்பரேஷன் 


224 
165 
146 


ஹ 


258 


ஹஸ்பெண்ட் எதி . டேவிஸ் 
ஹெட்லே பெர்ன் அண்ட் கம் , லிமிடெட் எதிராக 

ஹெல்லர் அண்ட் பார்ட்னர்ஸ் லிமிடெட் 


173 


இந்தியாவிலுள்ள 
புள்ளிவிவர அட்டவணைப் பட்டியல் 

பக்கம் 
இந்தியாவில் கூட்டுப்பாங்கு பாங்குகளின் வளர்ச்சி 

32 
பிரதானமான பொறுப்புகளும் சொத்துக்களும் 

33 


இந்தியத் தொழில் நிதிக் கார்ப்பரேஷனுடைய 

ஆதாரங்களின் மாற்றங்கள் 


41 


செலுத்தப்பட்ட மூலதனமும் ரிசர்வும் கூட்டிய விவரம் .... 73 


முக்கிய இந்தியக் கூட்டுப்பங்கு பாங்குகளின் 

செலுத்தப்பட்ட மூலதனத்திற்கும் இலாபத்திற்கும் 
உள்ள ஒற்றுமை 


244 


தபால் நிலையச் சேமிப்பு வைப்புகளின் வளர்ச்சியைக் 

காட்டும் அட்டவணை 


265 


BIBLIOGRAPHY 


Aiyar , A. N.- Banking Companies Act , 1949 . 
Bagehot - English Constitution . 
Banerjee , Dr. Pramath Nath - Public Administration 

Ancient India . 
Bhashyam , K. and Adiga , K. Y.The Negotiable Instruments 

Act , 1881 . 
Brunton , John - Bankers and Borrowers . 

--Letters on Practical Banking . 
Buhler -- The Laws of Manu . The Sacred Books of the East , 

Vol . XXV . 
Byles , Sir , John Barnard -- A Treaties on the Law of Bills 

of Exchange, Promissory Notes and Cheques . 
Chalmers , Sir M. D. - A Digest of the Law of Bills of 
Exchange. 

--The Bills of Exchange Act , 1882 . 
Davis , J. F. - Bank Organization , Management and Accounts . 
Dongerkerry- The Indian Partnership Act , 1932 . 
Donough s Indian Stamp Act. 
Dunbar , Charless , F. - The Theory and History of Banking . 
Dutt , R. C .-- Civilization in Ancient India . 
Easton , H. T. - History and Principles of Banks and Banking . 
Evitt , H. E. - Practical Banking , Currency and Exchange. 
Ewbank - Manual for Co - operative Societies in the Bombay 

Presidency . 
Findlay Shirras - Indian Finance and Banking, 
Ghosh , K. M. - The Indian Company Law . 
Ghose , Sir Rashbehary - The Law of Mortgage in India , 2 Vols . 
Gilbert , J. W .-- The History, Principles and Practice of 

Banking, 2 Vols , Logic of Banking . 
Halsbury , Lord - The Law of England , Vol . II . 
Holden , J. M. - Securities for Bankers Advances. 


xxi 


5 


Ho pkins , Alfred- The Fundamentals of Good Bank - Building . 
Hutchison, John - The Practice of Banking , 4 Vols . 
Institute of Bankers , London -- Questions on Banking Practice . 
Jain , L. C. - Indigenous Banking in India . 
Jones , R. W.- Studies in Practical Banking. 
Jordan , David F. - Investments . 
Kautilyar- Arthshastra . 
Kniffin , William H.- Cominercial Paper . 
Laughlin , J. C - The Principles of Money. 
League of 

Nations , Economic Intelligence Service 
Commercial Banks . 
Macdonnel , A.A. and Keith , A. B .-- Vedic Index , Numbers and 

Subjects ( 1912 ) , Vol . I. 
McGregor, T. D .-- Bank Advertising Plans . 
MacLeod , Henry Dunning -- The Elements of Banking . 

-Theory and Practice of Banking , 
2 Vols . 
Megrah , Maurice -- The Banker and Customer . 
Mitra , A. C .--- Banking Companies Act , 1949 . 
Moxon , T. B. - English Practical Banking . 
Mulla , D. F. and Shavaksha , K. S. - Indian Contract Act , 

Sale of Goods Act , and Partnership Act , Students Ed . 
Paget , Sir John -- The Law of Banking. 

Legal Decisions Affecting Bankers ( Edited and 
Annotated , 3 Vols . 
Palmer - Company Precedents. 
Pollock and Mulla - The Indian Contract Act . 
Prudden , Russel F. - The Bank Credit Investigator . 
Rae, George - The Country Banker. 
Ramachandra Rao , B : -- Present Day Banking in India . 
Richard , R. D .-- The Origin of the Cheque . 
Sen , Sushil Chandra - The Indian Companies Act , 1913 ( AS 

Amended by Act XXII of 1936 ) . 
Sheldon , H , P. - Practice and Law of Banking 
Sitaram , R. S. - Banking Decisions Affecting Bankers in India . 


xxii 


Smith , James Walter - A Handy Book on the Law of 

Banker and Customer . 
Splading , W. F.- Banker s Credit . 
Stead , Francis R .--- Bankers Advances . 

Bankers Tests . 
Steele , F. E .-- The Banker as Lender . 
Suneja , L. R .-- Bankers Objections on Unpaid Cheques . 

--- Bankers Securities Against Advances , 
Sykes , Ernest-- Banking and Currency . 
Tannan , M. L. - Banking Needs of India . 

--Regulation of Banks in India . 
Thakur , B.T.Organisation of Indian Banking . 
Thomas , S. Evelyn -- Banker and Customer . 
Thomson , Williams -- Dictionary of Banking. 
Tillyard , Frank - Banking and Negotiable Instruments . 
Trant , James B. - Bank Administration . 
Walker , J. Douglas - A Treatise on Banking Law . 
Watkins , Leonard L .-- Bankers Balances . 
Whitney , N. R. - Banking Practice . 
Withers , Hartley - Bankers and Credit , 
Annual Report on the Indian Post and Telegraph Department. 
Census Report ( 1931 ) . 
Report of the Hilton Young Commission ( 1926 ) . 
Report of the Indian Central Banking Enquiry Committee 

( 1931 ) , Vol . I. 
Report of the Indian Law Commission ( 1866 ) . 
Report of the Stock Exchange Enquiry ( Morison ) Committee 

( Bombay, 1937) 
Statistical Tables Relating to Bank in India . 
The Indian Finance Year Book . 
The Investor s Year -Book - Place, Siddons and Gough . 
Reserve Bank of India Publications. ( The author is grateful 

for the use of the material although it has not been possible 

to acknowledge the source at each place separately .) 
Handout issued by Ministry of Commerce and Industry , 

Government of India on Credit Guarantee Scheme 
( Substantially reproduced . ) 


இந்தியாவில் 
பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


( முதல் பகுதி ) 


பொருளாதார நிறுவனங்கள் முன்னேற்றமடைந்தும் வரு 

1. முன்னுரை 
வளமும் நிலமும் ஆண்டவனின் தீர்ப்பின் 
போது ஒன்றிணையும் அதுவரை மேற்கு 
மேற்கென்றும் கிழக்கு கிழக்கென்றும் 
தனித்தே இயங்கும் 

--ரட்யார்ட்டு கிப்லிங் , 
மே டுகளுடன் ஏற்பட்ட தொடர்பின் எதிரொலி 

புதிய சகாப்தம் : - ரட்யார்ட்டு கிப்லிங் ( Rudyard Kipling ) 
அவர்கள் மேலே கூறிய வாக்கியங்கள் பொய்த்து வருவதை 
இன்று நாம் கண் கூடாகக் காண்கிறோம் . மாபெரும் உலகப் 
போர்கள் இரண்டு நடந்த பின்னர் பல மாறுதல்கள் ஏற்பட்டு 
அதன் விளைவாக மேற்கும் கிழக்கும் ஒன்றோடொன்று பின்னிக் 
கொண்டு இணைந்திருக்கின்றன . போக்குவரத்து வசதிகள் 
அதிகரித்தும் , விஞ்ஞான முறைகள் பெருகியும் , அரசியல் . 


- 


கின்றன 


இவற்றின் மூலம் மனிதவளர்ச்சிக்கான நலன்கள் விழுமியுள்ளன 
நாளாவட்டத்தில் நாம் ஆலோசனை செய்து ஏதாவது 
செயல் புரிய எண்ணினால் அது உலகனைத்தும் பயனளிக்கும் 
- முறையில் தான் செய்ய விருப்பப்படுகிறோம் . ஆயினும் சற்றுத் 
தயக்கத்துடன் தான் பணியாற்றவேண்டி வருகிறது . 

மேல் 
நாட்டிற்கும் கீழ்நாட்டிற்கு மிடையே உள்ள தங்குதடைகள் 
தாமாகவே ஒன்றன் பின் ஒன்றாக விலகிக்கொண்டு வருகின்றன . 
எனவே , மேற்கும் கிழக்கும் இணைக்கப்படவேண்டிய பொதுக் 
கொள்கைகள் உருவாகிவருகின்றன . இந்தியா தனியாட்சி 
பெற்றவுடன் இதர கீழ்நாடுகளைப் போல் முன்னேற்றப் 
பாதையில் செல்லுகிறது . உள்ளதே போதும் என்று கன வலகில் 


2 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


காண் 


தாக்க 


உழன்றுவரும் வேதாந்திகள் போய் இன்று புதிய யுகம் தோன்றி 
யுள்ளது , அதன் விளைவாக நாடு முழுமையும் விறுவிறுப்பும் , 
உழைப்பும் சலிப்புமின்றி வேலை செய்து வருவதைக் 
கிறோம் . தொழில் வளர்ச்சி பெறும் இந்தியாவில் அசைக்க 
வியலாப் பொருளாதாரக் கோட்பாடுகள் புகுந்து 
ஆரம்பித்துள்ளன . செல்வம் , அரசியல் இவை இணைப்புப்பெற்று 
நாட்டில் ஒற்றுமையும் , ஏகமனதாக நடத்த வேண்டுமென்ற 
எண்ணமும் தோன்றியுள்ளது . இந்த நிலையில் பிரிவினை சக்திகள் 
நாட்டை 

இரு கூறுகளாகப் பிரித்து அதன் விளைவாக 
பொருளா தார அரசியல் சிக்கல்கள் பல தோன்றின . 

இரண் 
டாம் உலகப் போரின் பின் தோன்றலாகச் சமாதான 

நிலை 
உடனே வராது , சற்று மந்தமாகவே தோன்றியது எனலாம் . 
1952 ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் தான் நிரந்தர நிலை வந்தது . 
அப்போது முதல் பொருளாதார 

நிலை செம்மையாகியது . 
1951 ஆம் ஆண்டில் இந்நாட்டின் செல்வ 

நிலையை 

மாற்றி 
அமைத்தோம் . கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்நாட்டில் 
விவசாயம் , தொழில் முதலிய துறைகளில் பெரிய வளர்ச்சிகள் 
ஏற்பட்டுள்ளன . திட்டக்கமிஷன் அவ்வப்போது இலக்குகளை 
அமைத்து உற்பத்திப் பெருக்கத்திற்கான செயல் முறைகளை 
வலியுறுத்தியுள்ளது . மாற்றமுள்ள தன்மையிலிருந்து நிரந்தர 
நிலையை அடைவதற்குள்ளாக ஏற்படக்கூடிய பல்வகைப் பிரச்சினை 
களையும் , அவ்வப்போது தோன்றும் புதுப் பிரச்சினைகளையும் 
சமாளிக்க நேரிடுகிறது . இதனால் காலவரம்பு நீண்டு , பொருளா 
தாரச் சிக்கல்கள் அதிகரிக்கின்றன . நம் நாட்டின் வடக்கெல் 
லையில் தோன்றிய பலதரப்பட்ட குழப்பங்களும் நாட்டின் அமைதி 
யின்மையை அதிகரித்து 

அவசரநிலையை 1962 ஆம் ஆண்டில் 
அக்டோபர் மாதத்தில் 

அரசினர் 

பிரகடனம் செய்தனர் . 
எதிர்பாராத இடுக்கண் தோன்றிய காரணத்தால் நாட்டின் 
செல்வநிலையும் பாங்கு வர்த்தகநிலையும் சற்றுத் தாக்கப்பட்டு , 
தற்காப்பைக் கண்காணிக்க வேண்டிச் செலவினங்களை அதிகரிக்க . 

இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் பாங்குகள் சீரிய 

விலை யேற்றத்தைத் தடுத்தும் , பொருளாதாரச் 
சிக்கல்களை நீக்கியும் உற்பத்தியை ஊக்கப்படுத்தியும் 
பணியாற்றி வருகின்றன . 


நேரிட்டது . 


முறையில் 


பழையன கழிதல் " : -- காலமாற்றத்திற்கேற்ப நாமும் மாறி 
வருகிறோம் . பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற 
முதுமொழிக்கேற்ப நாம் என்றும் புதிய காலத்தை நோக்கி 
நிற்கின்றோம் . பற்பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானத்திலும் 
தொழில் வளர்ச்சியிலும் ஈடுபட்டு ஊறித் திளைக்கும் மேல் நாடு 


முன்னுரை 


களுடன் பின் தங்கிய நாடுகள் போட்டியிட முடியாமல் மலைக் 
கின்றன . பொருள் வசதியின்மையால் அவைகள் முதலில் தங்க 
ளுடைய மக்களுக்குப் போதிய வசதிகள் அளிக்க வேண்டும் . 
பின்னர் மேல் நாட்டார் பெற்றுள்ள சுகங்களை மக்களுக்குத் தேடிக் 
கொடுக்க எவ்வளவு பொருள் வளர்ச்சி வேண்டும் என்று கூறவும் 
வேண்டுமா ? எதிரெதிர்ப் போட்டியின் இறுதியாக இன்றைய 
உலகில் மக்கள் பால் தோன்றியுள்ள மனச்கசப்பு எவ்வளவு 
ஆதிக்கம் பெற்றுள்ளது என்று நாம் அறிவோம் . அதைப் 
போக்கவே பேருதவித் திட்டங்கள் வகுத்து மார்ஷல் ( Marshall ) , 
கொழும்பு ( Colombo ) திட்டங்களின் உருவில் உலக நாடுகளை 
சேர்க்க 

முயலுவதைக் காண்கின்றோம் . எனவே 
திட்டங்களும் சங்கேதங்களும் “ ஒரே உலகம் ” என்ற கொள்கையை 
உருவாக்கி வருகிறது . வலிமையாளர் எளியாரை வாட்டி முன் 
வருவது மரபு . 

அதே போல நாட்டில் பிறருடைய 
தயவின்றித் தனித்தியங்குபவன் மக்கள் நடமாட்டமில்லாப் 
பாலையில் திரிவான் என்ற கொள்கையும் உள்ளது . சமாதானத் 
தின் விலை பகுக்க இயலாதது . சமாதானம் என்ற நீள்பெரும் 
சங்கிலியில் ஒரு மெல்லிய இணைப்பு ஒன்றே போதும் , சங்கிலி 
தானாகவே அறுபடும் . இந்த நிலையில் இந்தியா புதிய நிலைமைக் 
கேற்ப உலக ஒற்றுமையில் பங்கெடுத்து இதர நாடுகளுடன் 
ஒன்றி வாழவேண்டும் . நமது பொருளாதாரப் பிரச்சினைக்குத் 
தீர்வு காணும் வழி இதுவே . 


ஒருமிக்க 


னேறி 


பாங்குத் தொழில் இன்றைய காலத்திற்கு உயிரங்கம் 
போன்றது : --ரயில்வேக்கள் நீராவிக் கப்பல்கள் , தந்தி , தபால் , 
தொலைபேசி , வான ஊர்தி , தொலைக்காட்சி மற்றும் இதர கண்டு 
பிடிப்புகள் இவையனைத்தும் இந்திய நாட்டிலும் , உலகின் வேறு 
பகுதிகளிலும் பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ளன . 
ஞாயிற்றின் புதிய ஒளிக்கதிர் போன்று இந்நிலையில் ஊடுருவி 
யுள்ள ஒரு பகுதி பாங்குத் தொழில் . 


இந்திய நாட்டில் பாங்கு நிறுவனங்களின் தோற்றுவாயை 
ஆராயப் புகுமுன்னர் சுருக்கமாக ஆங்கில நாட்டில் உள்ள பாங்கு 
நிறுவனங்களின் தோற்றுவாயையும் வரலாற்றையும் விளக்கி 
அவ்வடிப்படையில் தோன்றியுள்ள இந்திய நாட்டு பாங்கு 
நிறுவனங்களைப் பற்றி வரைவோம் . 


பாங்குத் தொழில் நிறுவனங்களின் பரிணாமம் 

பாங்கு என்ற சொல்லின் பிறப்பு : - பாங்கு என்ற ஆங்கிலப் 
பதம் எந்த மொழியின் அடிப்படையில் தோன்றியது என்பதைப் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 


என்ற 


பற்றி முன் பின் முரணான ஆதாரங்களோடு வாதிக்கப்படுகிறது . 
ஒரு சில வல்லுநர்களால் இது பாங்கஸ் ( Bancus ) அல்லது 
பான் கோ (Banco ) என் றபொருளைக் குறிக்கும் பெஞ்சு எனலாம் . 
தொடக்கக்காலத்தில் லம்பார்டியில் உள்ள யூதர்கள் பாங்கு 
வர்த்தகர்களாக இருந்தனர் . சந்தையில் பெரிய பெஞ்சுகளில் 
வர்த்தகம் செய்தனர் . ஏதாவது ஒரு பாங்கு நடத்துபவர் நெருக் 
கடியடைந்தவுடன் பொது மக்கள் வெகுண்டு அவரது பெஞ்சை 
சின்னாபின்ன மாக உடைத்தெறிவர் . எனவே ஆங்கில ‘பாங்க்ரப்ட் 
( Bankrupt ) திவால் 

பதமும் இந்த அடிப்படையில் 
தோன் றியது எனலாம் , இந்தச் சொல்லின் ஆதாரத்தை 
நையாண்டி செய்து மேக்ளியாட் ( Macliod ) என்பவர் இத்தாலிய 
நாட்டுப் பணம் பரிவர்த்தனை செய்பவர்கள் இடைக்காலத்தில் 
அம்மாதிரி பாஞ்சியாரி " ( Banchieri ) என்று கூப்பிடப்பட 
வில்லை என் கிறார் . மற்றும் பலர் செர்மனி நாட்டு மொழியில் 
வரும் பேக் ( Back ) என்ற சொல்லிலிருந்து உருவானது 
பாங்கோ என்றனர் . பேக் என்ற செர்மனி மொழிக்குக் கூட்டு 
பாங்கு நிதி ( Joint Stock Fund ) என்று பொருள் . செர்மானியர் 
இத்தாலி நாட்டில் பெரும் முதலாளிகளாக இருந்தனர் . ஆதலால் 
பாங்கு என மாறியது . இந்த ஆராய்ச்கி ஏற்றுக்கொள்ளக் 
கூடிய முறையில் உள்ளது . பேராசிரியர் திரு . இராமச்சந்திர 
ராவ் [ பிரஸண்ட் டே பாங்கிங் இன் இந்தியா ( Present Day 
Banking in India ) முதல் பதிப்பு , பக் . 88 , ] கூறியதாவது : 
பாங்கு என்ற வார்த்தையின் ஆதாரம் எவ்வாறு இருப்பினும் 
ஐரோப்பா கண்டத்தில் நடுக்கால முதல் பாங்கு வரலாறு இன்ன 
தென்று தெளிவுபடுத்துகிறது . 


பாங்குத் தொழிலின் ஆதி வரலாறு : - கி.மு. 2000 முதல் 
பாபிலோன் நாட்டினர் பாங்குத் தொழிலை வளர்த்தனர் . அந் 
நாட்டிலுள்ள பெரிய ஆலையங்களை பாங்கு நிறுவனங்களாகக் 
கொண்டனர் . ஈஃபேஸஸ் ( Ephesus) கோவிலும் டெல்ஃபி 
(Delphi) ஆலயமும் கிரேக்க நாட்டு பாங்கு நிறுவனங்களுடைய 
இலக்காயிருந்தன . சமயத்தைப் புறக்கணித்த மக்கள் கோவில் 
களில் தங்கள் நிதியைப் போடாது வாளா இருந்தனர் . கோவில் 
குருக்கள் பணத்தைக் காப்பாற்றும் பொறுப்பை இழந்தனர் . 
ரோமானியர்கள் தங்கள் நாட்டில் இராச்சிய பாங்குகளைத் திறக்க 
வீல்லை . அவர்களுடைய நுட்பமான அரசியல் சட்டத்தில் 
தனியார் பாங்குகள் நடத்தப் பொது மக்களின் நன்மதிப்பும் 
நம்பிக்கையும் பெறல் வேண்டும் எனக் காணப்பட்டது . பண்டைக் 
காலச் சமுதாயம் கவிழ்ந்து அரசினரின் ஆளுகைமுறை மையத்தி 
லிருந்து பிரிவுப்பட்டு அதன் விளைவாக அரசினர் நேர்மையின்றி 


10. 


முன்னுரை 


நடந்து வாணிபத்திலும் சொல்லொணா இடையூறுகள் நேர்ந்தும் 
முடிவில் பாங்குமுறை மறைந்து போயிற்று . இந்தக் காலத்தில் 
நிதி சம்பந்தமான 

அலுவல்களைக் 

காலத்தை யொட்டி 
நிறுவனங்கள் தோன்றி நடத்தி மறைந்தன . இம்மாதிரி இடுக்கண் 
உண்டாக இன்னும் சில காரணங்கள் பின் வருமாறு . 

அசைக்க 
முடியாத கட்டுப் பெட்டிக் கொள்கைகள் பல நிலவி வந்தன . 
அரிஸ்டாடல் ( Aristotle ) என்ற மேதை " வட்டி பெறுவது ஈனம் . 
அதனால் அது குண நலனைக் கெடுக்கும் ” என மொழிந்தார் . இதை 
வேத வாக்காகக் கொண்டு வட்டி வாங்குபவர்களை இம்சை 
செய்தனர் . இன்றும்கூட முகம்மதிய மதத்தில் உள்ள சிலர் 
தங்கள் சமய நூலில் கூறியுள்ள படி பணம் கடனுக்குக் கொடுத்தால் 
வட்டி வாங்கிக் கொள்ளுவதில்லை . அரிஸ்டாடலின் வழியைப் பின் 
பற்றியவர்களில் ஹீப்ரூ ( Hebrev )க்களும் உண்டு . ஹீப்ரு நாட்டில் 
பாங்குகள் இல்லை . ஆயினும் வட்டி வாங்குவதைப் பாபமாகக் 
கருதவில்லை . அதிக வட்டியைத்தான் அவர்கள் தடுத்தனர் . 
பின்னர் 12 ஆம் நூற்றாண்டில் சமுதாய வளர்ச்சி யேற்பட்டு , 
அதனையடுத்து வெனிங் , ஜினோவா நகரங்களில் பாங்குகள் 
தோன்றின . 

ஆயினும் அவை பிற்காலத்தில் பாங்குகளாக மாறவில்லை . 
இன்றைய பாங்கு எவ்வாறு தோன்றியது என்றால் ஃப்ளாரன்ஸ் 
( Florence ) நகரில் பல பண வர்த்தகர்கள் ஆரம்பம் செய்ததே 
யாகும் . இவர்கள் 14 ஆம் நூற்றாண்டில் அஸ்ஸிய சூலி , 
பெருஸ்ஸி , பிட்டிமெடிஸி என்ற பெயரில் வைப்புகள் பெற்றுப் 
பின்னர் அவற்றைக் கடனுக்கு வெளிவிட்டு 

வெளிவிட்டு லாபம் சம்பாதித் 
தனர் . ஒரு சமயத்தில் ஃப்ளாரன்ஸ் நகரில் 80 பாங்கு வர்த்த 
கர்கள் இருந்தனர் . ஆ யினும் ஒரு 

பாங்குகூட 
நடைபெறவில்லை . 


பொது 


செய்து 


ஆங்கில நாட்டில் பாங்குத் தொழில் வளர்ச்சி 

ராயல் எக்ஸ்சேஞ்சர் ( Royal Exchanger ) - மூன்றாம் எட்வர்ட் 
காலத்தில் பணம் மாற்றம் 

வந்தனர் . அந்த நாளில் 
இது பாங்கு அலுவல்களில் ஒன்றாகும் . முடிமன்னரின் நலனுக் 
காக வேண்டி ஒரு ராயல் எக்ஸ்சேஞ்சர் ( Royal Exchanger ) 
என்ற நபர் இப் பணியைச் செய்தார் . ஆங்கில நாட்டிற்குள் 
நுழையும் வர்த்தகர்கள் யாத்திரிகை செய்பவர்கள் மற்றும் 
இதரர் தங்கள் வசமுள்ள அன்னிய நாணயங்களைக் கொடுத்து 
பதிலுக்கு ஆங்கில நாணயங்களைப் பெற்றனர் . அதே போல் 
நாட்டைவிட்டு வெளியேறும் மக்கள் 

இதர நாணயங்களைப் 
பெற்றனர் . 


ருந்தது 
. 
பவர்க்குக் 
6 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
பொன் வர்த்தகர்கள் : -எலிசபெத் அரசியின் 

காலம் முதற் 
கொண்டு அமெரிக்கா நாட்டிலிருந்து பொன் கட்டிகள் பெரு 
மளவில் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது . அவ்வமயம் 
அயல் நாட்டு வாணிபமும் உயர்ந்தமுறையில் நடந்தது . நிலம்மட்டும் 
செல்வமாகத் திகழாது மூலதன உருவில் நிதியும் செல்வமும் 
நகர வர்த்தகர்கள் பெற்றிருந்தனர் . ராயல் தங்கசாலையில் 
( Royal Mint ) 1640 ஆம் ஆண்டு £ 130,000 பொன் வெள்ளியாக 
இருந்த பொதுமக்கள் பணத்தை முதலாம் சார்லஸ் , அரசன் 
என்ற முறையில் பறித்துக்கொண்டார் . அன்று முதல் பொது 
பாங்க் தி -றக்க வேண்டியதின் அவசியத்தை மக்கள் 
உணர்ந்தனர் . அரசன் பறித்துக்கொண்ட தொகையை திருப்ப 
மறுத்ததால் தங்களுடைய பணப் பொருப்பாளரிடம் ( Cashier ) 
பணத்தை ஒப்படைத்தனர் . அவர்கள் தங்கள் சொந்த நலத்திற் 
குப் பயன்படுத்தி ஏமாற்றினர் . முடிவில் இந்த வர்த்தகர்கள் 
பொன் வர்த்தகர்களிடம் பாதுகாப்பாக வைக்க முற்பட்டனர் . 
பொன் வர்த்தகர்கள் பாதுகாப்பான அறைகளைக் கட்டி , கட்டுக் 
காவலில் இவைகளைக் காப்பாற்றிக் கொடுத்தனர் . 

“ வழங்குதல் “ வைப்பு ” தொடக்கம் : - பொன் வர்த்தகர் எழு 
திக் கொடுத்த ரொக்க ரசீதின் அடிப்படையில் இவர்கள் தங்கள் 
நிதியை விட்டுவைத்தனர் . மேற்படி ரசீதின் மற்றொரு பெயர் 
பொன் வர்த்தகர் நோட்டு . கோரியபோது அவர் இந்தநோட்டைக் 
காண்பித்தவருக்கோ அல்லது வைப்புதாரருக்கோ திருப்பிக் 
கொடுக்க உ றுதி 

செய்கிறார் . இதையடுத்து உடனே 
வைப்பு முறையும் , வெளியீட்டு முறையும் பழக்கத்தில் வந்தன . 
முதன் முதலாக பொன் வர்த்தகர்களின் நோட்டுக் கொணர் 

பின்னர் 
இந்த ரசீது பாங்கு நோட்டாக பரிணமித்தது . கோரிய உடனே 
கொடுக்கவேண்டிய சீட்டானதால் இதற்கு அதிகப்படியான 
செல்வாக்கு ஏற்பட்டுப் பெருமளவில் புழக்கத்தில் இருந்தது . 
இரண்டாவதாகப் பொன் வர்த்தகர்கள் நீண்ட கால வைப்புப் 
பெற்றனர் . இதன் மூலம் அதிக 

பெரும் செல்வம் 
திரண்டு வந்தது . டச்சு நாட்டுப் பாங்கு நடத்துவோர் செய் 
வதுபோல தங்கள் வாடிக்கைகாரர்கனின் வைப்பின் 
பகுதியைக் கடனாகவட்டிக்கு விட்டனர் . இதுகாறும் வாடிக்கைச் 
காரர்களின் நிதியைக் காக்கச்சிறிய தொகையைச் 

கட்டண 
மாகக் கோரினர் . பெருஞ்செல்வம்கிடைத்ததும் அதைக்கொண்டு 
கடனுக்குவிட்டு லாபம் சம்பாதித்தனர் . எனவே , வட்டி 
கொடுத்து வைப்புகளைப் பெற்றனர் . நாளடைவில் வர்த்தகம் 
அதிகமாகி வந்தது . கடன்களுக்காக வேண்டுமென்ற அளவு 


அளவில் 


7 . 


முன்னுரை 


தங்கள் கைவசம் ரொக்கம் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தனர் . 
காலவரையறை இன்றி எப்போது நோட்டை நீட்டினாலும் பணம் 
திருப்பித்தரக் கூடிய நிலையைப் பெற்றிருந்தனர் . 

சராசரிக் 
கணக்கை யனுசரித்து அதன்படி வைப்புதாரர்களுக்கும் , கணக் 
குள்ள 

வாடிக்கைகரர்களின் தேவைகளைக் கோரியபோது 
கொடுக்க முன் வந்தனர் , 


நடப்பு , வைப்பு கணக்குகளின் பிறப்பு : -1672 ஆம் ஆண்டில் 
இரண்டாம் 

சார்லஸ் பொன் வர்த்தகர்களிடமிருந்து பெருவாரி 
யாகக் கடன் வாங்கி அவனது தகப்பன் செய்தது போலத் 
திருப்பித்தர மறுத்துவிட்டான் . அதன் காரணமாக நாட்டின் 
பாங்குநிலை சற்று ஆட்டம் கண்டது . இத்தருணத்தில் கொடுக்கல் 
வாங்கல் தடைபட்டன . பொன் வர்த்தகர்களின் முன்யோசனை 
யற்றதும் அதிகலாபம் பெறப்பட்ட ஆசையினால் முதலிழந்து 
போயினர் . ஆயினும் அவர்கள் நடப்பு வைப்புக் கணக்கில் பணம் 
பெற்று முன் அறிவிப்பு இல்லாது கோரியபோது - திருப்பிக் 
கொடுக்க முன் வந்தனர் . 


பாங்க் ஆஃப் இங்கிலாந்து 

ட்ன்னேஜ் சட்டம் : - மூன்றாம் வில்லியம் பிரான்சு நாட்டுடன் 
போரில் . ஈடுபட்ட காரணத்தால் 

பண் முடை ஏற்பட்டது . 
அப்போது 1694 - ல் பாங்க் ஆஃப் இங்கிலாந்து துவக்கம் பெற்றது . 
அவ்வமயம் பொதுமக்களும் நாட்டிலுள்ள பொன் வர்த்தகர்களின் 
மீது நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தனர் . இந்த சூழலிலிருந்து 
விடுபட திரு . பாட்டர்சன் ( Patierson ) என்பவர் ஓரு ஆலோசனை 
கூறினார் . அதன்படி £ 1,200,000 நிதி எழுப்பி அதைக் கடனாக 
அரசினருக்குக் கொடுப்பது என்றும் அதற்காக அரசினர் அவர் 
தொடங்கும் நிறுவனத்திற்குப் பணத்தாள் அடித்து வழங்கும் 
முற்றுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் இன்னும் இதர சில 
சலுகைகள் காட்டவேண்டும் 

என்றும் முடிவாக்கப்பட்டது . 
இவற்றையெல்லாம் அனுமதித்த சட்டத்துக்கு டன்னேஜ் சட்டம் 
( Tonnage Act ) என்று பெயர் . அதன் முக்கியப் பிரிவுகள் வரு. 
மாறு : 


( 1 ) சந்தா மூலமாக £ 1,200,000 தொகையைத் திரட்டி 
அம்மாதிரி தொகை அளித்தவர்கள் அனைவரும் ஒரு கூட்டு 
நிறுவனத்தைத் தொடங்கி அதைக் " கவர்னரும் கம்பெனி 
பாங்கு ஆஃப் இங்கிலாந்து " 

என்று 

பெயர் இட 
வேண்டும் . 


யான 


வேண்டியது . 


நோட்டுகள் 
இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
( 2 ) அடுத்து , முதல் ஜூலை மீ முன்பு ஒரு நபரும் £ 10,000 க்கு 
மேல் செலுத்த வேண்டியதில்லை . அதன் பிறகு ஒரு நபரும் 
£ 20,000 க்கு மேல் மொத்தமாக அளிக்க வேண்டியதில்லை . 

( 3 ) அந்தக் கூட்டு நிறுவனம் மேற்படி தொகை முழுவதையும் 
மூல தனமாக அரசினரிடம் விட்டுவிட வேண்டியது . அதற்கு 
ஈடாக அரசினர் 8 சதவிகிதம் வட்டியும் கூட்டு நிறுவனம் நடத்தச் 
செலவிற்கு £ 4,000 - ம் கொடுக்க வேண்டியது . 

( 4 ) பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு இந்தக் கூட்டு நிறுவனத் 
திற்குத் தனிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்பட்டு பாங்குத் 
தொழிலை நடத்திவர 

எச்சமயமும் இந்தப் 
பட்டயத்தை ஒரு வருட அறிவிப்பின் பேரில் திரும்பப் பெற்றுக் 
கொள்ளும் . 

( 5 ) இந்தக் கூட்டு நிறுவனம் இதர வர்த்தகத்தில் ஈடுபடக் 
கூடாது . மாற்று உண்டியல் கொடுக்கல் , வாங்கல் , பொன் 
இவைகளில் வர்த்தகம் செய்வது மற்றும் முன்பணமாகக் கொடுக் 
கப்பட்ட சரக்குகளில் வாணிபம் செய்வது . 

நாடு முழுமையும் பரவியுள்ள சிறிய பாங்குகளுக்கு இது 
பலத்த போட்டி பாங்காக அமைந்தது . பொன் வர்த்தகர்களால் 
திறக்கப்பட்ட நாட்டு பாங்குகளுக்கும் இது பெரும் இடையூறாக 
இருந்தது . குறிப்பாக நாட்டிங்காமில் ஸ்மித்துஸ் ( Smiths ) என்ற 
நாட்டு பாங்கு மிகவும் பிரபலமாகத் திகழ்ந்து வந்தது . 

பணத்தாள் வெளியிடும் முற்றுரிமை : -1708 ஆம் ஆண்டில் 
இன்னும் ஒரு சட்டம் உருவாகியது . அதன்படி ஆறு கூட்டுதாரர் 
மேற்பட்டுள்ள எந்த பாங்கும் புரோநோட்டு அதாவது பாங்கு 
நோட்டுகள் வெளியிடக் கூடாது . முக்கியமான பாங்கு சட்டத் 
தின் பிரிவு வருமாறு : கவர்னரும் கூட்டு நிறுவனமெனப்படும் 
பாங்க் ஆஃப் இங்கிலாந்து தவிர இதர எந்த நிறுவனமும் அல்லது 
இனி உருவாகப் போகிற அல்லது உருவான கூட்டு வர்த்தகம் 
ஆறு கூட்டு வர்த்தகர்களுக்கு மேல் போகாது இருப்பின் இங்கி 
மூலம் கோரியபோதோ அல்லது ஆறு மாதங்களுக்குள்ளாகவோ 
திருப்பவேண்டும் . 

பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பணத்தாளின் குறைந்த 
சுற்றோட்டம் : - இந்தச் சட்டத்தில் குறிப்பிட்டது போல நோட்டு 
வெளியிடும் முற்றுரிமை பாங்க் ஆஃப் இங்கிலாந்திற்கு விடப் 
பட்டது . இதர கூட்டுப் பங்கு பாங்குகளுக்கு அவ்வாறான 


மாகாண 


கவிட்டனர் . இவர்கள் 

என்ற கொள்கை 
இங்கிலாந்தின் பட்டயத்தைப் புதுப்பிக்க 
முன்னுரை 

9 . 
சலுகைகள் கொடுக்கப்படவில்லை . நாட்டு பாங்குகள் ஆறு கூட்டு 
தாரர்களுக்கு மேல் இல்லாத பாங்கு நிறுவனங்களும் லண்டன் 
நகரிலும் மற்றும் அதையடுத்துள்ள பகுதிகளிலும் பாங்கு 
நோட்டுகள் செலாவணியில் இல்லை . எனவே , நாட்டு பாங்குகள் 
வைப்பு முறையை அதிகரித்தனர் . நாளடைவில் நோட்டு வெளி 
வைப்புகளைக் கடிதம் எழுதிப் பெற்றுக் கொள்ளலாம் . 1749 - லும் 
1759 - லும் அச்சடித்த செக்குத் தாள்களை பாங்க் ஆஃப் இங்கி 
லாந்து வெளியிட்டது . நகர எல்லைக்கு அப்பால் அவைகளுக்கு 
அவ்வளவு கிராக்கி ஏற்படவில்லை . மேலும் இதற்கு இதர பகுதி 
களில் கிளைகளும் திறக்கப்படவில்லை . 

நகரங்களில் 
இருந்த ஒரு சில தனியார் பாங்குகள் 18 ஆம் நூற்றாண்டின் 
மத்திய காலத்தில் பெரும் வளர்ச்சி பெற்றன . அந்த ஆண்டின் 
இறுதியில் 300 எண்களாயின . 

முற்றுரிமையில் கட்டுப்பாடு : - 1825 - ல் ஏற்பட்ட நெருக் 
கடியின் காரணமாக நோட்டு வெளியிடும் தன்மைக்கும் , நாட்டு 
டாங்குகளுக்கும் சாவுமணி அடிக்கப்பட்டது . இந்த நெருக்கடியை 
அடுத்து பாங்கு சம்பந்தமான சட்டமியற்றல் தொடர்ந்தது . 
லண்டன் நகரத்திற்கு 65 - மைல் வட்டாரத்திற்கு வெளியே கூட்டுப் 
பங்கு பாங்குகளைத் திறந்து எல்லையற்ற பொறுப்பினைக் கொடுத்து 
ஆறு கூட்டுதாரர்களுக்குமேல் அதிக எண்ணிக்கையில் தொடங்க 
எண்ணினர் . 1826 ஆம் ஆண்டு மேற்படி சட்டம் உண்டாயிற்று . 
புதிய சட்டம் தோன்றிய போதும் கூட பணத்தாள் வெளியிடும் 
முற்றுரிமை பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் கையில் விடப்பட்டது . 
1708 ஆம் ஆண்டில் முற்றுரிமைச் சட்டம் உருவாகியது . கூட்டுப் 
பங்கு பாங்கு வர்த்தகத்தையே முற்றுரிமையாக விளக்கம் தரப் 
பட்டது . அக்காலங்களில் பணத்தாள் வெளியிடும் வர்த்தகம் 
மிகவும் லாபம் கொடுக்கக் கூடியதென்று கருதப்பட்டது . 

கூட்டுப் பங்கு பாங்குத் தொழில் லண்டன் நகரில் பலவந்த 
மாக நுழைதல் : -லண்டன் 

நகரின் 65 மைல் சுற்றி எவ்வித 
பாங்கும் திறப்பது கூடாது 
ஜோப்லின் ( Joplin ) என்பவர் பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் 
பட்டயத்தை நன்கு வாசித்து மேற்படி பாங்கிற்கு முற்றுரிமை 
ஒன்றும் வழங்கப்படவில்லை . 

1833 ஆம் ஆண்டில் பாங்க் 
ஆஃப் 

ஏற்பாடு 
செய்யப்பட்ட காலத்தில் கூட்டுப் 

பாங்குகளை 
லண்டனில் திறக்கச் சட்டசபை அனுமதியை விளக்கி 
பிரிவு சேர்க்கப்பட்டது . 1884 - ல் இதன் விளைவாக 


பங்கு 


ஒரு 


“ பெரும் 


பேடவாரம்பித்தன . 
10 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
ஐவரில் " ஒரு பாங்கு “ வெஸ்ட் மினிஸ்டர் ” லண்டன் நகரில் 
கிளையைத் திறந்தது . பாங்க் ஆஃப் இங்கிலாந்து அழையாது 
வருபவரை ஏற்கத் தயாராக இல்லை . எனினும் , வந்த பின்னர் 
எதிர்ப்புக் கூறாது ஏற்றுக் கொண்டது . 

பீல் அவர்கள் இயற்றிய சட்டம் , 1844 : - அக்காலத்தில் நாட்டு 
பாங்கு , கூட்டுப்பங்கு பாங்கு , தனியார் பாங்கு இவையனைத் 
தும் இன்ன அளவில் தான் பணத்தாள் வெளியிடலாம் என் 
வரையறையில்லாது இருந்தது . இதன் காரணமாக 

அநேக 
பாங்குகள் நெருக்கடி நிலையை யெய்தின . 

சில பாங்குகள் 
மூடப்பட்டன . 1844 - ல் ஆங்கில பாங்குமுறையில் பெரிய திருப்பம் 
ஏற்பட்டது . புதியதாகத் தோன்றும் பாங்குகளுக்கு நோட்டு 
வெளியிடும் அதிகாரம் நீக்கப்பட்டு அவ்வமயம் நோட்டு 
வெளியிட்டுக் கொண்டிருந்த பாங்குகள் மட்டுமே நோட்டுத் 
தொடர்ந்து வெளியிடலாம் என உறுதியாக்கப்பட்டது . இதன் 
விளைவாக பாங்க் ஆஃப் இங்கிலாந்து மட்டிலும் நோட்டு வெளி 
யிடும் அதிகாரத்தைப் பெற்றது . நாளடைவில் இதர பாங்குகள் 
நோட்டு , வெளியிடும் அதிகாரத்தைக் கைவிட்டு விட்டு வைப்புத் 


தாள் 


செக்குத்தாள் செலாவணியும் பாங்கு வைப்பின் வளர்ச் 
சியும் : - 1844 ஆம் ஆண்டு பீல் சட்டத்தை யனுசரித்துப் - 
புதியதாய்த் தோன்றிய பாங்குகளுக்கு நோட்டு வெளியிட 
உரிமை இல்லாது போயிற்று . முன்கால முதல் நோட்டு வெளி 
யிட்டு வந்த பாங்குகளுக்கு அதைப் பெருக்க அனுமதி பெறாது 
போயிற்று . இந்த இடையூற்றைத் தவிர்க்க எண்ணிச் செக்குத் 

செலாவணியைப் பரப்ப , வைப்புபாங்குத் தொழிலும் 
ஊக்கம் காட்ட ஆரம்பித்தன . பாங்கு நோட்டு வெளியீட்டில் 
கிடைக்கும் ஊதியத்தைக்காட்டிலும் செக்குத்தாள் செலாவணியில் 
அதிகம் கிடைத்த காரணத்தால் எல்லா பாங்குகளும் அதில் 
அதிக அக்கறை காட்ட ஆரம்பித்தன . 1890 ஆம் ஆண்டிற்குப் 
பிறகு பாங்குகள் பிணைக்கப்பட்டன , அல்லது ஒன்றாகக் கலக்கப் 
பட்டன . இங்கிலாந்திலும் வேல்ஸ் நாட்டிலும் 

1830 ஆம் 
ஆண்டில் 104 - பாங்குகள் இருந்தன .. 

ஆண்டில் 
பிணைக்கப்பட்டு 12 பாங்குகளாயின. பாங்கு 
அலுவலகங்கள் 2203 - லிருந்து 1961 ஆம் ஆண்டின் இறுதியில் 
10,700 ஆயின . 1920 ஆம் ஆண்டைய ரொக்கச் செலவாணி 
பாங்கு நோட்டுச்சட்டப்படி ரொக்கச் செலாவணி வெளியிடல் 
பாங்க் ஆஃப் இங்கிலாந்துடன் இணைக்கப்பட்டது . அது முதல் 
முற்றுரிமையாக பாங்க் ஆஃப் இங்கிலாந்து £ 1 , பணத்தாள் , 


1956 ஆம் 


அவைகள் 


பரவி வந்தது . 

எங்க 

ன் கீழ் 
முன்னுரை 

11 
10 ஷில் . தாள் இவ்விரண்டினையும் முன்னரே வெளியிட்டு வந்த 
£ 5 நோட்டுடன் வெளியிட்டது . 1929 ஆம் ஆண்டு நவம்பர் மீ 
பாங்க் ஆஃப் இங்கிலாந்து செக்யூரிடிஸ் மானே ஜ்மென்ட் 
ட்ரஸ்ட் லிமிடெட் ( Securities Management Trust Ltd. , ) என்ற 
துணை நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தொழில் 
துறைக்கான நிதி வசதியை யேற்படுத்த முற்பட்டது . 1930 ஆம் 
ஆண்டில் இன்னொரு புதிய கம்பெனி " பாங்கு நடத்துவோர் 
தொழில் வளர்ச்சிக் கம்பெனி லிமிடெட் , ( Banker Industrial 
Development Company Ltd. ) தொடக்கம் செய்து தொழிலையும் , 
செல்வத்தையும் நெருங்கிப் பழக விட ஏற்பாடு செய்தனர் . 
1947 ஆம் ஆண்டு தொழில் கட்சி அரசினர் பாங்க் ஆஃட் இங்கி 
லாந்தை தேசிய மயமாக்கி , அதன் பங்குத் தொடர்ச்சியைக் 
கருவூலர்த் தலைவர் பெயருக்கு மாற்றி , கவர்னர் , உதவி கவர் 
னர் ; நெறியாளர் இவர்களை நியமனம் செய்யும் பொறுப்பை 
அரசினரிடம் விட்டது . பாங்கின் உரிமையாளர்களுக்கு நீண்ட 

கவர்மென்ட் கூட்டுப்பங்கு உரிமையைக் கொடுத்தது . 
இதிலிருந்து கிடைக்கும் வருமானம் - முன்பெல்லாம் கிடைத்த 
வருமானத்தைப்போல் இருந்தது . பாங்க் ஆஃப் இங்கிலாந்து 
தேசிய மயமாக்கப்பட்டபோது அதன் மூலதனம் £ 14,553,000 
இதற்குப்பதிலாக அரசினர் பங்கு £ 58,212,000 முகமதிப்புள்ளதைக் 
கொடுத்தனர் . தொழில் சர்க்கார் செய்த 
மாற்றத்திற்கான இந்த முதல் சட்டத்திற்குப் பெரும் எதிர்ப்பு 
இருந்து வந்தது . 
பாங்குகளின் பணிகள் 

தற்கால வாணிபமும் பாங்குத் தொழிலும் அன்று பொன் 
வர்த்தகர்கள் நடத்தி வந்த பாங்குத்தொழில் முக்கியமாக , 
வைப்புகள் பெறுதலும் , அதில் ஒரு பகுதியைக் கடனுக்கு 
விடுதலுமாக இருந்தது . நாளடைவில் இந்தத் தொழில் 

எனவே 
வாணிபம் அதிக அளவில் பாங்குத்தொழிலை நாட ஆரம்பித்தது , 
நடப்பிலுள்ள பணமாற்ற 

அண்டி 
வாணிபம் நடந்துவருகிறது . ஒன்றல்லது இரண்டு நாள்கள் 
பாங்குத் தொழிலாளர்கள் தங்கள் வேலை முடக்கம் செய்யின் 
வாணிபத்தின் நிலை இரங்கத்தக்கதாகிச் சோர்ந்து போகும் 
என்று கூறவும் வேண்டுமா ? 


கால 


பொது 


உடைமை 


பாங்குப் பணிகளின் முன்னேற்றம் என்றும் பரவுகிறது : -- 
இன்றைய 

நிலைமையில் பாங்குவர் த்தகர் பலதரப்பட்ட 


12 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


விவகாரங்களில் ஈடுபடவேண்டி யேற்படுகிறது . விலை மதிப்புள்ள 
பொருள்கள் , பங்கு , பத்திரங்கள் இவைகளின் பொறுப்பாளராக 
இருக்கவேண்டி நேரிடுகிறது . நாட்டினுள் வரும் இறக்குமதிகளையும் 
நாட்டினின்று வெளியேறும் ஏற்றுமதிகளையும் கண்காணித்து 
அவ்வப்போது போதிய பணவசதி செய்து பராமரிக்க வேண்டிய 
பொறுப்பு பாங்குகள் தான் செய்யவேண்டும் . மேலே கூறிய 
ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான பத்திரங்கள் பாங்குமூலம் 
அனுப்பப்படுகின்றன , மாற்றுண்டியல் செலாவணித் தாள்கள் 
மட்டுமேயன்றி கப்பல் சரக்குப் பட்டியல் ( B / c ) ரெயில்வே ரசீது , 
கிடங்கு ஆணை ( Warehouse Warrant ) , கடல் நட்ட ஈட்டுறுதிப் 
பத்திரம் , இதரவகை ரசீதுகள் இவைகளையும் மாற்றிக் கொடுக் 
கிறார் , பாங்கு வர்த்தகராக இருந்துகொண்டு பாங்குப் பத்திரங் 
களின் மீது முன் பணம் கொடுக்கிறார் . பற்று ஓலை ( Letter of Credit ) 
பயணர் செக்குத்தாள்கள் அயல்நாடு செல்லவிரும்பும் பயணருக் 
கான சுற்றோலை தயார் செய்து அனுப்புதல் , சரக்குகளை வாங்கி 
கப்பலில் அனுப்ப ஏற்பாடு செய்தல் , தங்கள் வாடிக்கைக் 
காரர்கள் ஏற்றெடுத்த இழப்பீடு , உத்திரவாதங்களில் கையொப் 
பம் இடவேண்டும் . பிறருடைய ஆதீனத்தை எடுத்துப் பொறுப் 
பாளராக இருந்து நடத்த முன்வருகிறார்கள் . பெரும் தொழில் நிறு 
வனங்களுடைய பங்குகள் டிபெஞ்சர் என்ற கடன் பத்திரங்களை 
முன்னின்று வாங்கி உ தவிவருகிறார்கள் . இவற்றின் மூலம் 
தொழில் நிறுவனங்களின் பணிக்கான மூலதனம் கிடைக்கிறது . 
தங்கள் வாடிக்கைக்காரருக்குக் கடவுச்சீட்டு வாங்கிக் கொடுத்தும் 
அவர்களுக்கான தபால்களைப் பார்த்துப் பதில் எழுதியும் , 
வருமானவரி அதிகாரிகளுடன் தபால் போக்குவரத்துச் செய்து 
கொண்டும் அவ்வப்போது தவணையில் கொடுக்க வேண்டியவை 
களைக் காலாகாலத்தில் கட்டியும் , தங்கள் கிராக்கிக்கு ஏற்றவாறு 
குடிக்கூலி, வரி , சந்தா முதலியவற்றைக் கட்டி , கணக்கில் 
பற்றெழுதுவார்கள் . தங்கள் வாடிக்கைக்காரர்களின் தகவல்படி 
உயிலில் கண்ட சொத்தை நிருவாகம் செய்வார்கள் . தங்கள் 
வாடிக்கைக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் 

வகையில் உதவியளிக்க 
இயலுமோ அவ்வகையில் உதவிபுரிவார்கள் . நாட்டின் 
முன்னேற்றத்தைப் பொறுத்து பாங்கு தன் உதவியை நிறைந்த 
அளவில் வாணிபத் தொழிலில் ஈடுபடுத்துவர் . ஆரம்பத்தில் 
மிகவும் குறுகிய கோட்பாடும் எல்லையும் இருந்த பாங்கு வர்த்தகம் 
நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து இன்று இங்கிலாந்து , 
ஐக்கிய நாடுகள் இவைகளில் பெரிய முன்னேற்றத்தை அடைந் 
துள்ளது எனலாம் . பாங்குத் தொழிலையண்டாத ஒரு வாணிபம் 
கூட இல்லை எனலாம் . 


ம் , தொழில் 
முன்னுரை 

: 13 
பல்வேறு வகையான பாங்குகளின் தொழில்கள் 

பிரிட்டிஷ் பாங்குத் தொழிலின் மரபுகள் : - பொதுவாக 
ஆங்கில பாங்குகள் நடப்பு , வைப்பு , தவணை வைப்பு போன்ற 
கடன் வசதியளித்தும் அவற்றைச் செம்மையாக நடத்த 
மாற்றுரிமைப் பத்திரங்களைக் கழிவு அல்லது தள்ளுபடியில் வாங்கி 
யும் புதிய கடன் கணக்குகளைத் தொடங்கியும் , உதவிபுரிகின்றன . 
ஆயினும் , ஐரோப்பாக் கண்டத்திலுள்ள பாங்குகள் மேலே 
கூறப்பட்ட செயல்களில் ஏதாவது ஒன்றில் அல்லது சிலவற்றில் 
குறிப்பாகப் பணி புரிகின்றன . சேமிப்பு , வைப்பு பாங்குகள் 
அதிகம் இல்லை . விவசாய நாடுகளில் நில அடைமான பாங்குகள் 
உள்ளன . 

இவை நீண்டகாலக் கடன் வசதியளித்து நிலையான 
சொத்துகளை வாங்க உதவி வருகின்றன , நிலத்தைத் தரப்படுத்த 
வும் உதவி புரிகின்றன . தொழில் வளம் மிகுந்த சில நாடுகளில் 
உள்ள பாங்குகள் தொழிலுக்கான வசதி செய்வதோடல்லாது 
அவர்களுடைய பங்குகள் , டிபெஞ்சர் கடன் பத்திரங்களையும் 
விஏற்றுக் கொடுக்கின்றன . 

வெளியிடும் உண்டியலை வட்டம் கழித்து வர்த்தகம் செய்யும் 
நிறுவனங்கள் : -பழங்கொள்கைகளில் ஊறிய ஆங்கில பாங்குகள் 
டாங்குத் தொழில் முன்னேற்றத்தை அவ்வளவாக ஏற்கவில்லை . 
எனவே , தனிப்பட்ட முறையில் இதர சில வர்த்தகங்கள் தனித் 
தனியே அதில் முன்னேற்றங்கண்ட சில நிறுவனங்கள் செய்து 
வருகின்றன . அத்தொழில்களை உண்மையாக பாங்குகள் தான் 
எடுத்து நடத்த வேண்டும் . தொழில் நுட்பத்துடன் காண்கில் 
வெளியீட்டுத் 

தொழில் , மாற்றுரிமை செலாவணித் 
தள்ளுபடி இவையனைத்தும் பாங்கு வர்த்தகமாகக் கொள்ள 
வேண்டும் . தொழில் நிறுவனம் , 

இவைகளுக்கு 
வேண்டிய மூலதனப் பெருக்கத்திற்கு இவை உதவி செய்வதால் 
இவைகளும் பாங்குகளே ! ஆயினும் புதியதாக ஒரு நபர் லண்டன் 
மாநகரில் ] ஒரு 

பெரிய தள்ளுபடி வர்த்தக நிறுவனத்தைக் 
கண்டால் அங்கு நடக்கும் முறை பாங்கு முறைக்கு முற்றிலும் 
மாறியுள்ளதாகத் தென்படும் . 


பங்கு 


அரசினர் 


வாணிப பாங்கினுடைய அலுவல்கள் 

வெறும் வைப்புகளை வைத்துக் கொள்பவரல்லர் - 
பொதுவாக பாங்கு எனப்படுவது பணத்தினைச் சேர்த்து வைக்கப் 
படவேண்டிய இடம் என்று கருதுவர் . இந்த எண்ணம் திட்டவட்ட 
மாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை எனலாம் . உண்மையில் 
விலையுயர்ந்த பொருள்களை பாங்கு ஏற்றுக்கொண்டு , பின்னர்த் 


14 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


திருப்பித் தருகிறது . ஆயினும் , இந்தப்பணி மிகவும் துணைப் பணி 
யாகவே கருதப்படவேண்டும் . சாதாரணமாக , விலை மதிப்பிட 
முடியா நகைகள் , பத்திரங்கள் , செக்யூரிடிகள் இவைகளைப் 
பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ளுகிறது . இம்மாதிரி வைப்புக் 
களைக் காப்பாற்றும் நிறுவனமாகவோ அல்லது பொறுப் 
பின ராகவோ இருப்பது பல்வகைப்பட்ட அலுவல்களில் ஒன்றாம் . 
இவற்றைவிட மிகவும் வன்மையான பணிகளை - நாம் குறிப்பிட 
வேண்டுவது இன்றியமையாதது . பொதுப்படையாக வாணிப 
பாங்கின் அலுவல்களைக் கீழ்க்கண்ட தலைப்புகளில் விவரிப்போம் : 


( 1 ) வைப்புப்பணம் பெறுதல் : - நடப்பிலுள்ள எல்லா பாங்கு 
களும் 

இந்தத் தொழிலை மிகவும் ஏற்றதாகக் கருதி இதன் 
அடிப்படையில் 

தங்கள் 

இதர அலுவல்களை ஏற்படுத்திக் 
கொள்கின்றன . ஒரு பாங்கினுடைய ரொக்க நடமாட்டத்தன் மை 
அதனுடைய சேமிப்பு , நடப்பு , தவணை வைப்புகளைப் பொறுத்து 
இருக்கும் . இந்த வைப்புகளால் தான் பாங்கின் செல்வநிலை 
உறுதிப்படும் . தவணை வைப்பின் பேரில் பெற்ற தொகை 
குறிப்பிட்ட தேதிவரை எவ்விதப் பயமுமின்றிப் பலனளிக்கும் 
வகையில் பயன்படுத்தலாம் . சேமிப்பு வைப்பின் மீது கட்டுப் 
பாடுகள் 

விதித்தபடியால் பெருந் தொகையைப் பயன் 
படுத்தலாம் . சேமிப்பு வைப்பின் மீதுள்ள கட்டுப்பாடாவது 
( 1 ) திருப்பித்தரக் கோரும் தொகையின் மீது கட்டுப்பாடு , (2 ) 
வாரத்தில் திருப்பிப்பெற வேண்டிய தடவைகள் மீது கட்டுப்பாடு . 
நடப்புவைப்புக்கணக்குகளைத் தொடங்குவதால் வாடிக்கைக்காரர் 
கள் சிக்கனமாகப் பணத்தைப் பயன் படுத்துகிறார்கள் 
அதே சமயத்தில் பாங்குகளுக்கும் புழக்கத்திற்கான பணம் 
கிடைக்கிறது . வைப்புக் கணக்கின் மீது பணம் வாங்குவதால் 
பாங்குகள் பணத்தைக் காப்பாற்றித் திருப்புகின்றன . மேற்படி 
தொகையைக் காப்பறையில் 

விடவில்லை. 

அத் 
தொகைக்குப் பதில் பாங்கு கடன் பெற்றவராகிறார் . அதற்காக 
அவர் வட்டியும் தர இசைகிறார் . வைப்புத் தொகையையும் 
வட்டியையும் சேர்த்து கோரிய போது ஒப்பந்தப்படி திருப்பி 
விடுகிறார் . 


( 2 ) நோட்டுகள் வெளியிடுதல் : - ஒரு காலத்தில் நோட்டு 
அச்சடித்துப் புழக்கத்தில் விடுவது பெரிய பாங்குத் தொழிலாகக் 
கருதி அதில் லாபம் கண்டனர் . நடப்பில் இத்தொழிலை உலகில் 
பல நாட்டின் மைய பாங்குகள் அல்லது மத்திய பாங்குகள் தான் 
பொறுப்புடன் நடத்தி வருகின்றன . வாணிபப் பாங்குகள் இத் 
* துறையில் ஈடுபடுவதில்லை . மேலும் செக்குத்தாள்கள் நடமாட்டம் 


அலுவல் 


காண 


கடன் 


செலாவணியின்றித் தொழில் " 
முன்னுரை 

15 
அதிகரித்து வருகின்றன . எனவே , இதில் நாட்டமில்லை எனலாம் 
எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து , ஐக்கிய நாடுகள் இவைகளில் 
இருந்து வரும் பாங்கு நோட்டுகள் மிகவும் குறைந்த அளவில் தான் 
புழக்கத்தில் இருந்து வருகின்றன . ஆயினும் ஐரோப்பாக் 
கண்டத்தில் செர்மனியிலும் ஃப்ரான் சிலும் இவைகளை மக்கள் 
பெரிதும் பயன்படுத்தி வருகின்றனர் . செக்குத்தாள்களைப் 
பரப்ப முயன்று வருகின்றனர். 

( 3 ) பணம் கடனாகக் கொடுத்தல்.--- இந்த 
அவ்வளவு மெச்சத்தக்கது அன்று . ஆயினும் வர்த்தகத்தில் 
லாபம் 

வேண்டுமானால் .இதைத்தான் நம்பிப் பிழைக்க 
வேண்டும் . ஒரு மாற்றுண்டியலைத் தள்ளுபடி செய்து எடுத்துக் 
கொள்ளுவதானாலும் , அல்லது புரோநோட்டைப் பெற்றுக் 
கொண்டு பணம் 

கொடுப்பதானாலும் இவ்விரண்டின் முடிவில் 
பாங்கு தமது பணத்தைக் கடனாகக் கொடுக்க முன் வருகிறது . 

வாங்குபவர் வருங்காலத்தில் குறிப்பிட்ட தேதியில் 
திருப்பிக் கொடுக்க முன்வருகிறார் . எனவே , தனி நபர்களும் 
கார்ப்ரேஷன்களும் தங்கள் மூல தனம் போதாத நிலையைக்கண்டு 
பாங்கு நடத்துபவரிடமிருந்து கடன் வாங்கிக்கொள்ளுகின்றனர் . 
இதனால் அவர்களுடைய மூல தனம் லாபம் தரத்தகு முறையில் 
செலவழிக்கப்படுகிறது 

எனலாம் . 

பாங்கு , வர்த்தகர் 
களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு அளவு கடன் அளிப்பதால் 
அவர்கள் அந்தத் தொகையைக் கொண்டு தாங்களும் லாபம் 
பெற்றுச் சமுதாயத்திற்கும் நலத்தை தேடித் தருகிறார்கள் . 
ஆதலால் பாங்கு சமுதாயத்திற்கு உதவி புரிகிறது எனலாம் . 

( 4 ) பணத்தை இடம் மாற்றுகை : -ஓர் ஊரிலிருந்தோ 
நாட்டிலிருந்தோ மற்றோர் ஊர் அல்லது நாட்டிற்குத் தற்காலத் 
திலுள்ள பாங்குகள் பணம் அனுப்ப வசதிசெய்து கொடுக்கின்றன . 
டிராஃப்ட் மூலம் தங்கள் கிளைகளுக்கோ , பதிலாள்களுக்கோ 
அனுப்பிக் கொடுத்து மாற்ற ஏற்பாடு செய்கிறது . வியாபாரிகளின் 
மாற்றுண்டியல்களை வாங்கி அதன் மூலம் பிற நாட்டிலும் இதர 
ஊர்களிலும் உள்ள கடன் பட்டாரிடமிருந்து பணம்பெற செய் 
கிறது . இவற்றால் உள்நாட்டு வியாபாரம் மட்டுமின்றி அயல் 
நாட்டு வியாபாரங்களும் நடக்க 

உறுதுணை 

புரிகின்றன . 
இன்றைய நிலையில் தொழில் வளர்ச்சி மிகுந்து பற்பல நாடு 
களின் செல்வ நிலையின் ஏற்றத்தைக் காணும்போது பல் 
வேறு பாகங்களில் 

வளர்ச்சி 
இருக்க நியாயமில்லை . எனவே , இவையனைத்தும் பாங்குகளின் 
மூலம் பெற்ற வசதிகள் எனக்கூறலாம் . 


18 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பல்திறப்பட்ட அலுவல்கள் 
மேலே கூறிய பெரும் அலுவல்களை அடுத்து இ 

இன்னும் 
சில அலுவல்களைத் தற்கால பாங்குகள் 

பாங்குகள் செய்துவருகின் றன . 
அவையாவன ( 1 ) கடன் வசதிக்கான பற்றோலை விடுத்தல் , 
பயணருக்கான செக்குத்தாள்கள் கொடுத்தல் , சுற்றுப் பற்றோலை 
அனுப்பல் , ( 2 ) கம்பெனிகளின் மூலதன வெளியீட்டில் பங்குகளை 
வாங்கி நட்டபயத்தினின்று காப்பளித்தல் , ( 3 ) மாற்றுண்டியலில் 
கழிவு ( கசிர் ) நீக்கி அதன் மூலம் தன் பெயரை உதவி வருதல் , 
( 4 ) விலை மதிப்புள்ள பொருள்களையும் நகைகளையும் போற்றிக் 
காத்தல் , ((5 ) வாடிக்கைகாரர்களின் சொத்துகளை 
உத்தரவுப்படி இறந்தபின் பொறுப்பாக நிருவகித்தல் , ( 6 ) வாடிக் 
கைக்காரர்களுக்காக வேண்டி வருமான வரி அறிக்கை தயார் 
செய்தல் , ( 7 ) அவர்களுக்காக வேண்டி உத்தரவாதம் செய்தல் , 


அவர் 


இந்திய பாங்குத் தொழிலின் வரலாறு 


சுய 


பண அடிப்படையில் தோன்றிய பொருள் நிலை : - இந்திய 
சமுதாயத்தில் பாங்கு நடத்துபவர் பண்டைக்கால முதலே ஒரு 
பெருந்தூண் போன்று கருதப்பட்டு வந்திருக்கிறார் . பழைய 
நாள்களில் 

தேவையை அடிப்படையாகக் கொண்ட 
காரணத்தால் அவர் எங்கோ விபரமற்று மறைந்திருப்பார் 
எனலாம் . தொழில்முறைப் பகுப்புத் தோன்றிய காரணத்தால் 
பணத்தின் இன்றியமையாத தன்மையை மக்கள் நன்கறிந்தனர் . 
நாணயமாற்றும் , செலாவணி முறையும் தோன்றியவுடள் பொரு 
ளாதார நிலையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது . அன்று முதல் 
பாங்குநிறுவனம் இன்றிச் செயலாற்ற முடியாது போயிற்று . 


பண்டைக்காலப் பொருளாதாரத்தில் 

கடனைப் பற்றிய 
விவரம் : - மேலை நாட்டினரின் கொள்கைகள் இந்நாட்டில் பரவு 
வதற்கு முன்னரே பாங்கு வர்த்தகத்தைப்பற்றிய கொள்கைகளை 
இந்தியாவில் தெரிந்திருந்தனர் . கடன்களைப் பற்றியும் அதிக 
வட்டியைப் பற்றியும் தெரிந்திருந்தனர் . மேலும் முனிவர்கள் 
( இவர்கள் மெத்தப் படித்தவர்கள் , உலக ஞானிகள் , இவர்கள் 
தபஸிகள் அல்லர் )அவ்வப்போது பழங்கால நிலையை அனுசரித்துக் 
கடன்பட்ட நிலையைக்கண்டு ஏங்கினர் , (சிவிலிசேஷன் இன் 
ஏன்ஷியன்ட் இந்தியா ; எழுதியது ஆர்.ஸி.டட் , திருத்திய பதிப்பு 
வால்யூம் 1 , ப . 39 ) அடிக்கடி சொக்கட்டான் ஆட்டத்தின் காரண 
மாகக் கடன் ஏறியதை நினைந்து வருந்துவர் . கடன் திருப்பித் 
தருவதை அக்காலங்களில் 4 ரூணம்ஸமம என்று கூறிவந்தனர் . 


முன்னுரை 


17 


வாங்கிய கடனைத் திருப்பித்தர வேண்டாமென்ற எண்ணத்துடன் 
* பெற்ற கடன்களைப் பற்றிய சான்றுகள் உள்ளன . வேதகால 
முதல் ஏதோ ஒரு வகையில் கடன் வசதி இருந்து வருகிறது . 
மனுவின் காலத்திற்கு முன்னரே கடன் பெறுதலிலிருந்து பாங்குத் 
தொழில் தோன்றியது எனலாம் . மனு அக்காலத்தில் கூறிய 
தாவது : 


“ புத்தியுள்ள ஓருவன் தன் ரொக்கத்தை நல்ல குடும்பத்தில் 
தோன் றியவனிடம் நல்ல குணம், சட்ட விபரம் , நல்ல பேச்சு 
வன்மை , பணக்காரச் சூழ்நிலையில் உள்ளவனா என்று ஆராய்ந்து 
கொடுத்து வைத்தல் வேண்டும் . ( ஆர்யா) ” ( தி லாஸ் ஆஃப் 
மனு புஹ்லர் எழுதியது . தி சேக்ரட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் , 
வால் . XXV LI . 286 , 1866 ) கடன் கொடுக்கும் கொள்கை வட்டிவிகிதம் 
இவைகளைப் பற்றிய நியதிகளையும் கூறியுள்ளார் . ஸர் ரிச்சர்ட் 
டெம்பிள் என்பவர் புராதன இந்தியாவில் பாங்கு வர்த்தகம் 
நடந்து வந்துள்ளது என்று சான்றுடன் பகர்கிறார் . ( ஸ்ர் ரிச்சர்ட் 
டெம்பிள்ஸ் லக்சர்ஸ் : ஜர்னல் ஆஃப் தி இன்ஸ்டியூட் ஆஃப் 
பாங்கர்ஸ் , வால் . 2. 1581 ) . டாக்டர் பிரமத்நாத் பானர்ஜீ பப்ளிக் 
அட்மினிஸ்ட்ரேஷன் 

ஏன்ஷியன்ட் . இந்தியா 
புத்தகத்தில் கௌதமர் , பிரஹஸ்பதி , போதாயனர் இவர்கள் 
கூறிய பாக்களை விவரித்து வட்டி விகித முறை எவ்வாறு கட்டுப் 
படுத்தப்பட்டு வந்துள்ளது எனக் கூறியுள்ளார் . கௌடில்லி 
யரின் அர்த்த சாஸ்திரத்திலிருந்தும் மேற்கோள்கள் காட்டப் 
பட்டுள்ளன . 


இன் 


என் 


என்று 


பாங்குத் தொழிலென்பது கடன் கொடுத்தலையே சாரும் : 
தற்காலத்தில் பாங்குத் தொழிலின் வரலாற்றை ஆராய்ச்சி 
யாளர்கள் துருவித்துருவிப் பார்க்கத் தலைப்பட்டனர் . இதனால் 
பாங்குத் தொழிலின் சிறப்பினை விளக்க வேண்டியதில்லை. நவீன 
பொருளாதார நிலையை அடையும் முன்னர் அதாவது பண்டை 
காலங்களில் பாங்குத் தொழிலின் வழியைத் தெரிந்து இருந்துங் 

முக்கியமாகக் கடன் உதவி அளிப்பதையே பாங்குத் 
தொழில் 

கருதினர் . அக்காலங்களில் அரசனுக்குக் 
கடனு தவி செய்தும் போர்களுக்கு வேண்டிய நிதி உதவி செய்தும் 
வந்தனர் . 

பாங்கு நடத்துபவரின் மதிப்பு நிலையும் அவருடைய 
பணிகளும் : - சமூகத்திலும் அரசினரிடத்திலும் பாங் 
வர்த்தகர்கள் தவிர்க்க இயலா உறுப்பினராகக் கருதப்பட்டு 
வந்தனர் . நிலவரியைப் பொருளாகப் பெற்றனர் . பணியாளர் 
களுக்குப் பணம் கொடுத்தனர் . இந்தத் துறையில் பாங்கு நடத்து 


2 


18 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
பவரின் உதவி மிகவும் தேவைப்பட்டது . நாட்டைப்பற்றிய 
பொருள் நிலையைக் கருதும்போது அவர்களுடைய ஆலோசனை 
கோரப்பட்டது . போர் நடந்த காலத்தில் பாங்கு நடத்து 
பவரைத்தான் மக்கள் நம்பி , அவர்களிடம் விலையுயர்ந்த நகை 
களையும் பொருளையும் விட்டுவைத்தனர் . 17 ஆம் நூற்றாண்டில் 
இங்கிலாந்து நாட்டின் பொன்வர்த்தகர் இந்த நிலையில் பெயர் 
பெற்றிருந்தனர் . அரசினரின் அலுவலர்களுக்குக் கூட இவ்வளவு 
உயர்ந்த பெயர் கிடையாது எனலாம் . வாணிபத்துறையின் 
ஒழுக்கத்தின் சின்னமாகவும் தக்க எடுத்துக்காட்டாகவும் பாங்கு 
நடத்துபவர் விளங்கி வருகிறார் என்றால் மிகையாகாது . காலா 
காலமாகக் கருதப்பட்ட முதுமொழி 

பின் வருமாறு : அறிவு 
புகட்டும் ஆசிரியன் இல்லாது முன்னேற்றம் இல்லை ; 
கொடுப்பவர் இன்றி நாட்டில் கடன் இல்லை . ” 


கடன் 


உண்டியல் 

இதன் பொருள் : கடன் வசூல் செய்தல் : - உண்டியல் என்ற 
சொல் “ ஹூண்ட் ” என்ற வடமொழிச்சொல்லின் அடிப்படையில் 
தோன்றியது . " ஹூண்ட்" என்பதற்குப் பொருள் வசூலி , 
இந்த முறிகளால் பண வசூல் செய்ய முடிந்தது . 


மகாபாரத 

நாள் முதலே : 
இந்திய பாங்குத் தொழில் செய்பவர்கள் 

தொன்று 
தொட்டுப் பொதுமக்களுடைய நன்மதிப்பைப் பெற்றுள்ள தற்கு 
ஒரேசான்று என்னவெனில் அவர்களுடைய உண்டியல்கள் (உள் 
நாட்டு மாற்றுச் செலாவணி ) மகாபாரத நாள் முதலே வழக்கில் 
உள்ளன . மத்திய காலங்களில் கூட உண்டியல்கள் வழக்கில் 
இருந்தன . பழம் புராண இதிகாச வரலாற்றுச் சான்று ஒன்றின் 
மூலம் வாஸ்து பால் தேஜ்பால் என்பவர் பத்துக்கோடி ரூபாய்க்கு 
உண்டியை அகமதாபாத்தின் நாகர் சேத் ( நகர பாங்கு வணிகர் ) 
மீது எழுதி அந்தத் தொகையைக் கொண்டு - தில்வாரா கோயில் 

கட்டிய தாகத் தெரிகிறது . ( இந்தியன் இண்டி ஜன ஸ் 
பாங்கிங் , எழுதியவர் டாக்டர் எல் . ஸி ஜெயின் ) 

ஜெயின் ) (Indian 
Indigenous Banking by Dr. L. C. Jain P. 71 ) 

தற்காலத்தில் கூடக் கடன்களை வசூலிக்க மாற்றுண்டியல் 
பத்திரங்களை யே பயன் படுத்தி வருகிறார்கள் , எடுத்துக்காட்டாக 
பம்பாயில் உள்ள வியாபாரி டில்லியில் உள்ள வர்த்தகருக்குச் 
சரக்குகள் விற்பனை செய்வதாக எடுத்துக் கொள்ளுவோம் . 
முதலில் கூறப்பட்ட நபர் பின்னர் சொல்லப்பட்டவருடைய 
பெயருக்கு அச்சரக்கின் விலையை வசூலிக்க ஒரு மாற்றுண்டியை 


களைக் 


முன்னுரை 


" வியாபாரியிட 

191 
செலாவணித்தாளை அவர் மீது எழுதுகிறார் . அதே போல 
கல்கத்தாவிலுள்ள வர்த்தகர் சென்னையிலுள்ள 
மிருந்து கடனை வசூல் செய்ய முதலாமவர் பின்னவர் பெயரில் 
உண்டியலை அந்தத் தொகைக்கு எழுதியனுப்புகிறார் . 


இந்துக்கள் உண்டியலை பயன்படுத்துகை : - பணத்தாளைப் 
பற்றிய வழக்கம் இந்துக்களிடையே தெரியாது இருப்பினும் 
அவர்கள் பண்டைக் காலம் முதலாக உண்டியல்களைப் பற்றி 
நன்கு அறிந்திருந்தனர். அவர்களிடையே குறிப்பாக உண்டியல் 
களில் 

பணமாற்றத்தில் வட்டம் எடுத்தல் ( Discounting) , 
உண்டியல்கள் வெளியிடுதல் , கடன் கொடுத்தல் , பணம் மாற்றுதல் 
முதலியன நடந்து வந்தன . அடிக்கடி , தானிய , ஜவுளி பதிலாள் 
வர்த்தகம் இவையனைத்தும் பாங்குத்தொழிலில் விழுமியிருந்தன . 
வர்த்தக சந்தைகளிலும் ,விவசாயவட்டாரத்திலும்பாங்குத் தொழில் 
செய்பவரின் பணி தவிர்க்க இயலாததாக இருந்ததெனலாம் . 
உண்டியல்கள் மூலமாக ஓர் இடத்திலிருந்து இன்னொரு தூர 
மான இடத்திற்குப் பணமாற்றம் செய்ய இந்தமுறை எளி 

எளிதாக 
அமைந்திருந்தது . இன்றைய நிலை யிலும் கூட விவசாயிகள் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்களும் நிறுவனங்களும் தோன்றிய 
பிறகும் கூட கிராமத்து பாங்கு வணிகரை நாடுவது தெரிந்ததே . 


கடன்கள் 


கள் , 


தனிநபர் தன்மை : - பாங்குத்தொழில் செய்வோர் , ஆபரணங் 

விற்பனைக்குரிய பொருள்கள் , தனிநபர் மீது கடன் , 
நிலையான சொத்துகள் இவற்றின் ஈட்டின் மீது கடன் கொடுக் 
கிறார்கள் . தினசரிக்கடன் கள் கொடுக்கும் பாங்குத்தொழில் செய் 
பவர் . குறுகிய எல்லை யுள் பணியாற்றுவதால் அவர் தமது 
வாடிக்கைக்காரர்களின் பொருள் நிலைமையை நன்கறிந்து அதன் 
படி நடந்து வருகிறபடியால் , தற்காலம் பணிபுரியும் பெரிய 
பாங்கு நிறுவனங்கள் நபர்களின் நெருங்கிய தொடர்பு இன்றி , 
அவர்களுடைய நிலையை உணராது கடன் தேவைப்படும் காலத் 
தில் உதவி புரியாது , அநேக சிக்கல்கள் நிரம்பிய விதிக்கிசைந்த 
முறைகளை ஈடுபடுத்தியுள்ளனர் . தனிநபர் பாங்குவர்த்தகர்கள் 
தங்களுடைய வாடிக்கைக்கரர்களுடன் நல்ல 

மேன்மையான 
தொடர்புகள் கொண்டுள்ளனர் . 

கடுவட்டி : - கடுவட்டி முறை இந்தியாவில் பெரும்பகுதிகளில் 
அதிகம் பரவியிருந்தது . வங்காளத்தில் விவசாயிகளிடம் கடன் 40 
சதவிகித அளவில் வட்டி கோரினார்கள் . சிற்சில காலத்தில் 
60 சதவிகித அளவில் கூட ஆண்டிற்கு வட்டி கோரினார்கள் 


பல்வேறு 
20 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை . முறயுைம் 
அறுவடைக்குத்தாயாராக இருந்த பயிரை ஈடுகூட்டிக் கடன் 
திருப்பித் தரசம்மதித்தனர் . நாட்டில் நிலையற்ற தன்மையின் 
காரணத்தாலும் , பணம் கடன் கேட்போர்களூடைய செல்வ நிலை 
மிகவும் மோசமாக இருந்தகாரணத்தாலும் அதிகவட்டி கேட்டனர் 
என்று பல ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . இக்காரணங்கள் 
பெருமளவில் ஏற்றுக்கொள்ளக் கூடியவைகள் தான் . ஆயினு LO 
இவைகள் முக்கிய காரணங்கள் ஆகா . பழக்கவழக்கங்களாலும் 
போக்குவரவு சாதனங்கள் இன்மையாலும் தேவைகளும் நுகர்வு 
களும் , வழங்குதலும் 

தாமாகவே 

அமைய இயலாது போய் 
விடும் . அம்மாதிரி நிலையில் அன்று சமூகத்தில் மக்களின் தர 
வேற்றுமை ஏற்பட்டு இன்றைய நிலைபோல் செம்மையாக 
அமையவில்லை யெனலாம் . 

பணம் கடன் கொடுப்போர்கள் : " பாங்குத் தொழில் என் 
மூளை - பிறர் பணம் என்ற முதுமொழியை பம்பாய் மாகாண 
பாங்கு விசாரணைக்குழு ( Provincial Banking Enquiry Commit 
tee ) கூறியுள்ளது . முழுமையும் பணம் கடன் கொடுக்கும் முறை 
யின் கீழ் ஏற்றுக்கொள்ளக் கூடாது . ஏனெனில் பாங்குத் தொழில் 
என்பது பணம் கொடுத்தல் என்பதன்று . தற்கால உலகில் 
இப்பேதத்தை நன்கு கண்டு கொண்டுள்ளனர் . முன்னாளில் 
இந்திய பாங்குத் தொழிலதிபர் என்று சொல்லப்பட்டவர் 
வைப்புகள் எதுவும் இன்றி , வட்டத் தொழிலும் இன்றி இதர 
ருடைய பணத்தைச் செலாவணியும் இன்றி இருந்தார் . அவரைப் 
பணம் கடன் அளிப்போர் எனக் கூப்பிடலாமே ஒழிய பாங்கு 
நலத் தலைவர் எனக் கூறுவது தவறு . 

அவரது வெளிப்படையான இறக்கம் : .-காலம் மாறிவருகிறது . 
அதே போல செம்மையாக வாழ்ந்த இந்நாட்டு பாங்குத் தொழில் 
செய்பவர்கள் 

மாற்றமடைந்துள்ளனர் . 
தற்காலம் 

நடைபெறும் பாங்குத் தொழிலின் பல்வேறு 
முறைகளும் , அமைப்பும் , பணிகளும் மிகவும் சிக்கலுள்ளவைகளாக 
இருப்பதால் அவர்களுடைய இறக்கம் வெளிப்படையாகப் 
புலனாகிறது . இன்று பல்வேறு முறைகள் புலப்படினும் பழைய 
முறையின் கொள்கைகளைத் தவிர்க்க இயலாத நிலை இருந்து 
வருகிறது . பண்டைக்காலத்தைப்போல் அவ்வளவு ஈடுபாடில்லா 
விடினும் பழைய முறைகள் பயனுள்ளவைதான் . இன்றைய 

லையில் வரி செலுத்துமுறை பணவகையாகவும் , சௌகரியமான 
போக்குவரத்து முறைகள் தோன்றிய காரணங்களாலும் நாடு 
முழுமையும் இணைத்து மத்திய அரசினர் ஏற்படுத்தியும் , கூட்டுறவு 
முறைகளைப் புகுத்தியும் உள்ள இந்நிலையில் கூட்டுப்பங்கு 


இன்று 


- 


தொழிலின் விபரங்களும் இன்று தக்க 

குறைந்து 
பெற்றுள்ள கூட்டுப்பங்கு பாங்கு கம்பெனிகள் தோன்றிய இந்த 
நிலையில் நாட்டு பாங்க 

அனு 

21 
முன்னுரை 
பாங்குகள் வேறு போட்டிக்குத் தோன்றியதால் இந்தியக் கடன் 
கொடுப்போரின் நிலை மிகவும் தாழ்ந்து போயிற்று 

என்று 
சொல்லவும் வேண்டுமா ? இன்றையக் கடன் 

இன்றையக் கடன் வசதியளிக்கும் 
வர்த்தகத்தில் இவர்கள் மிகவும் தவிர்க்க இயலாத நிலையில் 
இருந்து தொழில்புரிவதை மறுக்கமுடியாது . 
இந்தியாவில் 

நாட்டு (சுதேச ) பாங்கரும் அவருடைய 
வருங்காலமும் : -- நாட்டு பாங்கு நடத்துபவர்களின் எண்ணிக் 
புள்ளி விவரங்களுடன் கிடைக்கவில்லை . நடப்பிலுள்ள பாங்கு 
நிலையை ஒட்டி அவர்கள் தங்கள் தொழிலை மாற்றி அமைத்துக் 

. 
கொண்டு வருகின்றனர். உறுதியான உழைப்பு , பெரும் செல்வ 
நிலை , விஞ்ஞான முறையில் செய்யும் நிர்வாகம் போட்டித்தன்மை 
வாடிக்கைக்காரர்களுக்கு நிறைந்த உழைப்பு , இவைகளைப் 
வலிமையற்றுப் பின்னடைய வேண்டும் . இல்லையேல் பயனற்றுத் 
தொழில் முடக்கம் செய்தல் வேண்டும் . கூட்டுறவு பாங்கு 
நிறுவனங்களும் தங்கள் சலியா- உழைப்பின் மூலம் நாட்டுப் 
பாங்கு வர்த்தகர்களைக் கொஞ்சம் கொஞ்சமாகத் தொழிலில் 
இன்று நீக்கி வருகிறது . ஆயினும் , அந்த நாட்டு பாங்கு வர்த்த 
கருக்கும் செய்ய வேண்டிய நாட்டுப்பணியில் ஒரு பகுதி உண்டு . 
நாட்டின் மத்திய பாங்குத் 
மத்திய பாங்குத் தொழிலின் 

தொழிலின் பகுதிக்கும் , 
பணவசதியமைப்பிற்கும் இடையே உள்ள பிணைக்க இயலா 
சங்கிலி போன்று விளங்குகிறார் . 1951 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மீ 
ரிசர்வு பாங்கு ஆஃப் இந்தியாவினால் தொடங்கப்பட்ட அகில 
இந்தியக் கிராமக்கடன் சர்வே ( All India Rural Credit Survey ) 
யின் பலதரப்பட்ட கொள்கைகளில் ஒன்று இந்நாட்டிலிலுள்ள 
நாட்டு 

பாங்கு வர்த்தகர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் 
எவ்வகையான 

கயான பொறுப்புடன் 
உள்ளனர் 
மானிப்பதாம் . இந்தச் சர்வேயின் முடிவாக நாட்டு பாங்குகளை 
அந்தந்த வட்டாரப் பணச்சந்தையுடனும் ரிசர்வு பாங்குடனும் 
இணைத்து விடவேண்டும் எனக் கொண்டது . இதற்கிடையில் 
கிராம் பாங்கு விசாரணைக் குழுவின் ( Rural Banking Enquiry 
Committee ) பரிந்துரைகளை ( 1950 ஆம் ஆண்டு செப்டம்பர் மீயில் 
விவரப் படுத்தப்பட்டது போல ) கிராமப் பகுதிகளில் பாங்கு 
வசதிகள் அளிக்க வேண்டும் என்றும் , கூட்டுறவு வணிக பாங்கு 
களில் சுலபவகையில் பணம் அனுப்பு முறையுள்ளதைப் போலவும் 
ஏற்படுத்தவேண்டும் என்றது . மேலும் ஜூலை 1955 - முதல் 


கிராம 


என்று 


தங்கள் 


பயனுள்ள தல்ல 
22 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
டிசம்பர் 1960 வரை ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா என்கிற 
இராச்சிய பாங்கு 429 கிளை அலுவலகங்களைத் திறந்தது . கடந்த 
சில ஆண்டுகளாக இராச்சிய பாங்குக் கிளை களைத் திறந்து 
வருகின்றது . இதர கூட்டுப்பங்கு 

பாங்குகளு 

LO 

அவ்வாறே 
செய்து வருகின்றன கூட்டுறவுக் கடன் இயக்கத்தை ரிசர்வு 
பாங்கு தொடங்கியுள்ளது . பணம் அனுப்பு வசதிகள் இன்னும் 
எளிதாக்கப்பட்டன . 
இந்தியாவில் கூட்டுப்பங்கு பாங்குகளின் எழுச்சி . 

முகமை இல்லங்கள்: - மேலை நாட்டு பாங்கு முறையின் 
ஆரம்பத்தை அறிந்துகொள்ள வேண்டுமாயின் நாம் முன்னாளில் 
இருந்த கல்கத்தா முகமை இல்லங்களைப் பற்றிச் சற்றுத் 
தெரிந்துகொள்ள வேண்டும் . இவை வர்த்தக நி 

நிறுவனங்கள் . 
மேற்படி நிறுவனங்கள் 

வாடிக்கைகாரர்களுடைய 
நலனைக்கோரி பாங்குத் தொழிலை நடத்தி வந்தன . அம்மாதிரி 
புகழ்பெற்ற நிறுவனங்கள் அலெக்சாந்தர் அண்ட் கம்பெனியும் 
ஃபெர்குஸன் அண்ட் கம்பெனியும் ஆகும் . இவ்விரண்டு 
நிறுவனங்கள் பாங்குத் தொழிலை இதர வர்த்தகத்துடன் 
இணைத்து முதன் முதலாக இந்தியாவில் பாங்குத் தொழில் 
செய்பவர்களாகத் திகழ்ந்தன . ஐரோப்பியக் கட்டளையின் கீழ் 
பாங்க் ஆஃப் ஹிண்டோஸ்டான் , முன்னர் அறிவித்த நிறுவனங் 
களின் ஒரு பகுதியாக முதன் முதலில் இந்தியாவில் ஆரம்பிக்கப் 

பாங்குத் தொழிலை இதர வாணிபத்துடன் இணைத்தலால் 
ஏற்படும் அபாயம் : -1829-32 - ல் ஏற்பட்ட வாணிக விபத்தின் 
காரணமாக பாங்குத் தொழில் இதர வர்த்தகத்துடன் இணைக்க 

எனத் 
தொழில் மிகவும் எச்சரிக்கையுடன் செய்யப்பட வேண்டியது . 
ஆயினும் வர்த்தகத்திலும் , தொழிலிலும் இலாப நட்டத்தைக் 
கண்டு கதிகலங்காது செய்ய வேண்டியது . பொறுப்பற்ற ஊக 
வர்த்தகமும் , காப்பு அளிக்கும் முன்னரே இலாபப்பங்கு 
பிரித்தல் இவை போன்ற செயல்களால் முகமை இல்லங்களில் 
உள்ள பாங்குப்பகுதிகள் சீரழிந்தன . மும் முறைகளில் ஏற்பட்ட 
பெரும் நட்ட விபத்துகளைக் கூட ஒருவாறு சமாளித்த பாங்க் 

ஹிண்டோஸ்டான் ( Bank of Hirdostan ) தனது 
தாய் நிறுவனம் அழிந்த காரணத்தால் கலைந்து ஒடுங்கிப் 
போயிற்று . 


பட்டது . 


அ 


ஆஃப் 


கம்பெனியாகத் தோன்றியது தமது பெயருடன் பாங்கு 

பாங்குத் தொழிலுக்கென எல்லைக்கும் 
முன்னுரை 

23 
1918 ம் ஆண்டில் ஒடுக்கப்பட்ட சோலாப்பூர் 
பாங்கு ( Sholapoor Bank ) அபாயகரமான இணைப்பினால் தான் 
ஒடுங்கியது . இந்த பாங்கு தனது பாங்குத் தொழிலுடன் 
" வர்த்தகர்கள் அல்லது முதலாளிகள் செய்யும் 

வர்த்தகத் 
தொழிலை முதல்வராகவோ 

அல்லது பதிலாளாகவோ 
செய்யும் என்பதாம் . அப்போது இருந்த பம்பாய் உயர் நீதிமன்ற 
தலைமை நீதிபதி ( கோவிந்த் எதிராக இன்பநாத் என்ற வழக்கில் 
32 பாம் லா . ரி . 232 ) பாங்குத் தொழிலை இதர வர்த்தகத்துடன் 
இணைக்கக்கூடாதென்று சட்ட முறையில் தடுப்பு செய்துள்ளார் . 
இதனால் சிரமமேற்படுவ தோடல்லாமல் செய்ய இயலாதும் 
போகிறது . 

இந்த 

வழக்கின் அடிப்படையில் உயர் சட்ட 
மன் றமும் மாற்றி , பாங்குத் தொழிலை 

தர 

வர்த்தகத் 
தொழிலினின்று விடுவித்துள்ளது . 1913 ஆம் ஆண்டு இந்தியக் 
கம்பெனிகள் சட்டத்தின் 277 ஜி ( 1 ) ம் பிரிவை 1936 ல் சீர்திருத்தி 
யமைத்துள்ளனர் . இச்சட்டம் தோன்றிய 

பின்னர் பாங்கு 

பாங்கு 
நடத்துபவர் அல்லது பாங்குத் தொழில் என்ற பெயர்களை 
இணைக்க வேண்டும் . இவை பதிவு செய்யப்பட வேண்டுமாயின் 
தங்கள் கம்பெனி பட்டயத்தில் (Memorandum of Association ) 
படுத்தி நடப்புக் கணக்கின் பேரில் வைப்புகள் ஏற்றும் , பணம் 
திரும்பக் கொடுக்கும்போது செக்குகள் மூலம் அனுமதிக்க 
வேண்டும் . இத்துடன் இதர தொடர்புள்ள தொழில்களை பிரிவு 
277 எஃபில் உட்பிரிவு ( 2 ல் கொடுக்கப்பட்ட தொழில்களைச் 
செய்யலாம் . பிரிவு 277 எஃபின் உட்பிரிவு ( 2 ) ன் விபரம் 
வருமாறு : -- 

" எந்த பாங்குக் கம்பெனி இந்தியாவில் இணைத்தோ 
அல்லது அயல் நாட்டில் இணைக்கப்பட்டோ இருப்பின் 
இங்கு இயம்பப்பட்ட சட்டம் தொடங்கி இரண்டாண்டு 
கள் முடிவதற்குள் பிரிவு 277 எஃபில் கூறியவைகள் 
அல்லாத 

தொழிலை யேற்றெடுத்தச் செய்யக் 
கூடாது . 


மத்திய அரசினர் தங்கள் அரசிதழ் மூலம் பாங்கு 
கம்பெனி நுழையக்கூடிய தொழில் இன்னின்ன தென்று 
277 எஃபில் உட்பிரிவுகள் 1 முதல் 17 வரை உள்ளது 
டன் சேர்த்து செய்ய சட்டமுறையின் கீழ் சரியான 
தெனக் கூறுவர் . 


24 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இம்மா திரியான பிரிவினை களை பாங்குகம்பெனிகள் சட்டத்தில் 
1949 ( பிரிவுகள் 6 - ம் 8 - யும் பாங்கு கம்பெனிகள் சட்டம் , 1949 
ஐப் பார்க்கவும் ) இணைக்கப்பட்டுள்ளன .. 


மாகாண பாங்குகள் : - 1809 ஆம் ஆண்டுவரை இந்திய 
அரரசினர் பாங்குகளின் தேவையை அறியவில்லை . அவ்வாண்டில் 
பட்டயத்துடன் ரூ .3.5 லட்ச 

மூலதனத்தில் தி பாங்க் ஆஃப் 
பெங்கால் தொடங்கப்பட்டது . அதன் ஐந்தில் ஒரு பகுதியை 
அரசினர் மூலதனமாக இட்டனர் . வாக்குரிமை , இயங்குதல் 
முதலியவற்றில் அவர்களுக்கு இடமளிக்கப்பட்டது . 12 சதவிகித 
வட்டிக்குமேல் அதிகரிக்கக் கூடாதென்று 

பட்டயம் - கட்டுப் 
டாட்டை விதித்தது . பணத்தாள் வெளியீட்டிற்கான உரிமை 1823 
வரை அதற்கு அளிக்கப்படவில்லை . இரண்டு இதர மாகாண 
பாங்குகளான பாங்க் ஆஃப் பாம்பே , தி பாங்க் ஆஃப் மதராஸ் , 
இவை இரண்டும் முறையே 1840 - லும் 1843 - லும் தொடங்கப் 
பட்டன . முன் கூறப்பட்டதன் மூலதனம் ரூ 52,25,000 , பின் 
கூறப்பட்டதின் மூலதனம் ரூ 30 லட்சம் . இவற்றில் அரசினர் 
முறையே ரூ 3 லட்சம் மூலதனம் இட்டனர் , மாகாண பாங்கு 
களின் பணத்தாள் வெளியீடு அவ்வளவு அதிக அளவில் பொது 
மக்களிடையே பரவாததால் அரசினர் பணத்தாள் வெளியீட்டின் 
மூலம் 1862 ஆம் ஆண்டு மாகாண பாங்ககுளின் பணத்தாள் 
வெளியீட்டை நிறுத்தி சர்க்காரின் காகிதப்பண வெளியீட்டை 
ஏற்படுத்தினர் . 


முதன் 


வரையறுத்த பொறுப்புகள் என்ற கொள்கை : இந்தியா 
வின் பொது பாங்குகளின் சரித்திரத்தில் 1860 ஆம் ஆண்டு ஒரு 
புதிய சகாப்தத்தையே உருவாக்கியுள்ளது எனலாம் . 
முதலாக கூட்டுப்பங்கு பாங்குகளில் குறுகிய பொறுப்புகள் 
என்ற கொள்கையைக் கடை பிடிக்க ஆரம்பித்தது இந்த ஆண் 
டில்தான் . இதுவரை பாங்கு சம்பந்தமான எந்தவிதச் சட்டமும் 
உருவாகவில்லை எனலாம் . அநேகபாங்குகள் காளான்கள் 
திடீரெனத் தோன்றுவது போன்று வந்தன . அவைகளை உரு 
வாக்கியவர்களும் நடத்துபவர்களும் , நிருவாகிகளும் ஊகவர்த் 
தகத்தில் ஈடுபட்டும் , தவறான வழியில் நடத்தியும் ஏமாற்று 
வழிகளைக் கடைபிடித்தும் வந்ததால் , தோன்றிய எண்ணிறந்த 
பாங்குகள் நெருக்கடி நிலையை அடைந்தன . 


1862-65 ஆம் ஆண்டு முடக்கம் , மந்தம் , நெருக்கடி : நாட் 
டிற்கு அதிகம் தேவைப்பட்ட பாங்குச் சட்டம் பிறந்தவுடன் 1862 
6 கல் 

இந்தியாவில் இப்பெரும் நெருக்கடி தோன்றியது 


முன்னுரை 


25 


என்று 


துரதிர்ஷ்டமாகும் . இந்தியாவிலிருந்து பெருவாரியாகப் பருத்தி 
ஏற்றுமதி நடந்து கொண்டிருந்தது . அவ்வமயம் ஐக்கிய நாடுகளில் 
உள் நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தபடியால் லங்காசயருக்கு 
வேண்டிய பருத்தி அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து யுத்தத்தின் 
காரணமாக துண்டிக்கப்பட்டது . எனவே , ஆங்கிலப் பருத்தி 
இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து தங்களுடைய 
தேவையை ஈடுபடுத்திக்கொள்ளலாம் 

எதிர்நோக்கி 
யிருந்தனர் . இதனால் பெருஞ் செல்வமும் , விழுநிதிக்குப்பையும் 
எண்ணற்ற அளவில் இந்தியாவிற்கு கிடைத்தது எனலாம் . 
செல்வம் கொழிக்கத் தொடங்கிய அந்த நாள்களில் 
ஊகவர்க்கத்தில் மக்கள் ஈடுபட ஆரம்பித்தனர் . பாங்குகளும் 
அவ்வமயத்தில் தான் தோன்றின எனலாம் . தோன்றிய 
பாங்குகள் அனைத்தும் நெருக்கடி நிலையைச் சமாளிக்க இயலாது 
மறைந்தன . மறைந்த பலவற்றுள் 

1840 ஆம் 

ஆண்டில் 
தொடங்கப்பட்ட பாங்க் 

ஆஃப் பாம்பே 1868 ல் 
இழுத்து மூடப்பட்டது . அவ்வாண்டிலேயே மறு முறை 
பெயருடன் திறக்கப்பட்டது . இம்மாதிரி காளான்கள் போல் 
தோன்றிய பல்வேறு பாங்குக் கம்பெனிகளால் பழங்காலக் 
கொள்கைகளில் ஊறிய இந்தியப் பொது மக்களுக்கு இவற்றின் 
மீது வெறுப்பே அதிகரித்தது . இன்று கூட பாங்கு நெருக்கடியின் 
போது அதே எண்ணத்துடன் நடந்து வருகின்றனர் . 1865 முதல் 
1870 வரையில் தி அலகாபாத் பாங்கு லிமிடெட் என்ற பாங்கு 
நிறுவனத்தை மாத்திரம் உருவாக்கினர் . 


அதே 


வெள்ளி ஈட்டில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியுற்றதன் விளைவு : 
இது மட்டும் காரணம் எனக் கருதிவிட முடியாது . முன்னர்க் 
கூறிய கண்டத்துடன் பொன்னின் விலை இறக்கமும் கூடியது . 
நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட ஒவ்வொரு நாட்டு பாங்கு வர்த்த 
கரும் நிலைமையை ஒருவாறு சமாளித்து முன்னேற முயன்று 
கொண்டிருக்கும்போது திடீரென வெள்ளியின் 

விலை குறைய 
ஆரம்பித்தது . அந்தச் சமயத்தில் இந்நாட்டின் செல்வ கணக்கு 
வெள்ளி (நாணய ) திட்டத் ( Silver Standard ) தில் இருந்து 
வந்தது . வெள்ளியின் விலைச் சரிவின் காரணத்தால் வெள்ளி 
நாணயத் திட்டத்தில் விலை தழைந்து அதன் விளைவாக ரூபாய் 
நாணயத்தின் பொன் மதிப்பையும் குறைத்தது . 


இந்திய அரசினர் கடன் 

தொகையைக் கூட்டி , அதன் 
விளைவாக லண்டனில் உள்ள உள்நாட்டுச் செலவை ஈடுகட்ட 
அதிக ரூபாய்கள் தேவைப்பட்டன . ரூபாய் ஸ்டர்லிங்கு மாற்று 
விகிதத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் இந்திய அயல் நாட்டு 


வரையிலும்க. 

முகவரா 9 கிளை 

இருந்து வருகிறது 
28 

இந் தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
வர்த்தகம் தடுமாற்றத்தை அடைந்து அதன் விளைவாக உள் 
நாட்டுத் தொழில்கள் வெகுவாகப் பாதிக்கப்பட்டன . 1893 ஆம் 
ஆண்டு 

பொதுத்தன்மை 
தோன்றவில்லை . அவ்வமயம் இந்தியத் தங்க விலைகளில் 
வெள்ளியை நாணயமாக்கக் கூலி கேட்டனர் . அக்காலங்களில் 
இந்திய பாங்கு வர்த்தகத்தில் ஏதேனும் மந்தமான ஏற்ற 
மிருப்பின் அது அவ்வமயத்தில் இருந்த நாணயத்தாளின் அடிப் 
படையில் தான் எனலாம் . தங்கசாலைகளை மூடிய அவ்வமயம் 
1895 ல் லா கூரில் தலைமை அலுவலகத்தை அமைத்து பஞ்சாப் 
நேஷனல் பாங்கு மட்டும் தோன்றியது . 

சுதேசி இயக்கம் - புது பாங்குகள் திறக்க ஊக்குவித்தல் : 
சுதேசி இயக்கத்தின் காரணத்தால் அநேக இந்தியர்களைப் பல 
புதிய 

நிறுவனங்களைத் தோற்றுவிக்கும்படி தூண்டியதுடன் 
1906-13ல் ஏற்பட்ட பொருளாதார வீக்கத்தின் அடிப்படையில் 
அநேக கூட்டுப்பங்கு பாங்குகள் தோன்றின . தி பீப்பிள்ஸ் பாங்க் 
ஆஃப் இந்தியா லிமிடெட் , தி பாங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் , 
தி சென்ட்ரல் பாங்கு ஆஃப் இந்தியா லிமிடெட் , தி பாங்க் ஆஃப் 
பரோடா லிமிடெட் என்பவை திறக்கப்பட்டன . பொருளாதார 
வீக்கம் தொடர்ந்து 1913-17ல் அது பெரும் முறிவு ( Crash ) ஆக 
இதுவரையிலும் கண்டிராத கேட்டிராத பெரும் பேரிடியாக 
இந்தியக் கூட்டுப் பங்கு பாங்குகள் சிக்கி அவதியுற்றன . 

மகாண பாங்குகள் இணைக்கப்பெற்று இம்பீரியல் பாங்கு 
ஆஃப் இந்தியா என மாற்றம் (தற்போது ஸ்டேட் பாங்க் ஆஃப் 
இந்தியா அல்லது அரசு பாங்கு ) : -- இம்பீரியல் பாங்க் ஆஃப் 
இந்தியா சட்டம் , 1920 ( XLVII 1920 ஆம் ஆண்டில் ) ன் கீழ் . 
மூன்று மாகாண பாங்குகளையும் - பிணைத்து 1925 ஆம் ஆண்டு 
ஜனவரி 27 ஆம் தேதி அன்று இம்பீரியல் பாங்கு உருவாகியது , 
இந்த பாங்கிற்கு நாட்டின் பணத்தாள் வெளியீடும் 

உரிமை 
சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படவில்லை. ஆயினும் 
தொகைகளை வைத்துக்கொண்டும் , நாட்டின் பொதுக் கடன்களை 
நிருவகித்தும் , 1935 ஆம் ஆண்டில் ரிசர்வு பாங்கு தோன்றும் 
காலம் வரை பாங்குகளின் கணக்குத் தீர்வகமாக இருந்தது . 
பின்னர்த் தோன் றிய ரிசர்வு பாங்கு , இம்பீரியல் பாங்கு 
அலுவலகங்களைத் தன்னுடைமையாக்கிக் 

கொண்டு , 
தொடங்கியது . தனிச் சலுகையாக ரிசர்வு பாங்கிற்குக் கிளை 
இல்லாத இடங்களில் இது 

. 
தனிப்பட்ட சட்டத்தின் கீழ் அதாவது ம்பீரியல் பாங்க் 
ஆஃப் இந்தியா. ( 1920 ) என்றதன் கீழ் பதிவு- ஆன போதிலும் , 


அரசின் 


பணி 


முன்னுரை 


27 


மற்றெந்தக் கூட்டுப் பங்குதாரர்கள் பாங்கு போன்றும் 
இதன் பொறுப்புகளும் அவர்களுடைய பங்குத் தொகையை 
ஒத்தது . கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் உருவான கம்பெனிகளில் 
அல்லது பாங்குகளின் பெயரின் முடிவில் லிமிடெட் ( குறுகிய , 
வரையறுக்கப்பட்ட ) என்ற பதம் இந்த பாங்கின் பெயர் முடிவில் 
போடப்படவில்லை . ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா சட்டத்தின் 
( 1955 ) ( 1955 ன் 25 வது ) இம்பீரியல் பாங்கு ஆஃப் இந்தியாவின் 
பொறுப்புகளையும் சொத்துகளையும் புதியதாக உருவான ஸ்டேட் 
பாங்கு ( இராச்சிய பாங்கு ) ஆஃப் இந்தியா மேற்கொண்டது . 
இந்தியாவின் எல்லாப் பகுதிகளிலும் கிளைகள் உள்ள இந்த 
பாங்கு எல்லா வகையான வர்த்தக பாங்குத்தொழிலை வேறு 
வாணிக பாங்குகள் செய்வது போன்று பெருமளவில் நடத்தி 
வருகிறது . இதே காரணத்தினால் தான் இதை நாட்டின் மத்திய 
பாங்காக மாற்றியமைக்கவில்லை . பாங்குக் கம்பெனிகள் சட்டம் , 
1949 ன் பிரிவு 51 ஐத் தொடர்ந்தும் ஸ்டேட் 

பாங்க் ஆஃப் 
இந்தியா சட்டம் , 1955 ன் பிரிவுகள் 10 , 13 முதல் 15 , 19 முதல் 
21, 23 முதல் 28 , 29 (உட்பிரிவு (3) 31 , 34 , 35 , 35A 36 , நீங்கலாக ) 
(உட்பிரிவு d - 1 ) 46 முதல் 49 , 50 , 52 , 53 -இனவ ஸ்டேட் பாங்கு 
ஆஃப் இந்தியாவைக் கட்டுப்படுத்தும் இவை இதர பாங்குக் 
கம்பெனிகளை அனுமதித்ததே . 


ஸ்டேட் பாங்கு ( கிளை நிறுவனப் பாங்குகள் ) சட்டம் 1959 ன் 
கீழ் பாங்க் ஆஃப் பிகானேர் , பாங்க் ஆஃப் இண்டோர் , பாங்க் 
ஆஃப் ஜய்பூர் , பாங்க் ஆஃப் மைசூர் , பாங்க் ஆஃப் பாடியாலா , 
திருவாங்கூர் பாங்க் , ஸ்டேட் பாங்க் ஆஃப் ஹைதராபாத் , ஸ்டேட் 
பாங்க் ஆஃப் செளராஷ்டிரா , இவைகள் கிளை பாங்கு நிறுவனங் 
களாக அமைந்தன . இதனால் 

தொழில் இன்னும் 
அதிகரித்துள்ளது . 


இதன் 


பழைய இம்பீரியல் பாங்கிற்கும் 

ரிசர்வு 

பாங்கிற்கும் 
இடையே உள்ள 

பதிலாள் ஒப்பந்தத்தை நீக்கி அதற்குப் 
பதிலாக ஸ்டேட் பாங்குடன் பதிலாள் ஒப்பந்தத்தை 1960 ஆம் 
ஆண்டு மார்ச்சு மீ 16 - ஆம் தேதியில் செய்து கொண்டது . 


எந்த பாங்கு நிறுவனத்தை ஏற்றெடுத்துக் கொண்டாலும் 
அதற்கு உள்ள எளிய முறைகள் ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா 
( சீர் திருத்தச் சட்டம் 1959 - ல் விளக்கப்பட்டிருக்கிறது . 35 ஆவது 
பிரிவின்படி ஸ்டேட் பாங்கு எந்த பாங்குக் கம்பெனியுடனும் 
நேரடிப் பேச்சு வார்த்தை நடத்தி அந்த பாங்குக் கம்பெனியை 
இணைத்துக் கொள்ளலாம் . இவ்வாறு சேர்மம் ஆகிய பாங்கின் 


பாங்கு ஏற்படத்தக்க சூழ்நிலையும் தருணமும் வாய்க்கவில்லை . 

* சோதாவை ஸர் ஜான்ஷூஸ்டர் 1933 ஆம் 
28 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கணக்கினை ஒழுங்குபெற ஒடுக்கம் செய்வதற்கான வழியைக் 
கூறியுள்ளது 
முன் கூறியது போல ஜூலை 1955 ல் ஸ்டேட் 

பாங்கு 
தோற்றம்பெற்று , பழைய இம்பீரியல் பாங்கின் தொழிலை மேற் 
கொண்டு எடுத்துக்கொண்டது . அன்று முதல் இன்று வரை 
ஸ்டேட் பாங்கு பெரும் சாதனைகள் செய்து முன்னேறியுள்ளது . 
நாட்டிலுள்ள பாங்குகளுக்கு முன்னோடியாக நின்று இந் நாட்டி 
லுள்ள சேமிப்புகளை ஒன்று திரட்ட முயன்றும் , தொழிலுக்கான 
நிதி வசதியளித்தும் வருகிறது . சிறுபான்மைத் தொழிலுக்கு 
அது கடன் வசதி அளிக்கும் முறை இங்குக் கவனிக்கத்தக்கதே. 

கடன் - பொருளாதார முடக்கமும் “ பெருமந்தமும் " விலை 
யிறக்கமும் : -1925 - ல் தோன்றிய பெருமந்தத்தின் காரணத்தாலும் 
1936 ல் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணத்தாலும் 
இந்தியாவில் ரிசர்வு பாங்கு தோன்றும் நாள் வரை பாங்கு 
வளர்ச்சி பின் தங்கியது எனலாம் . 

ரிசர்வுபாங்கு அமைக்கப்படல் : - இந்தியாவிற்கு மத்திய 
பாங்கு தேவை என்று அவ்வப்போது பலர் தங்களது 
அபிப்பிராயம் கூறிவந்துங்கூட 1926 ஆம் ஆண்டுவரை மத்திய 
1926 ஆம் ஆண்டில் வந்த அரசாங்கக் குழுவினர் இந்திய 
நாணயச் செலவாணியையும் நிதியையும் பற்றி ஆராய்ந்தபோது 
இந்தியாவிற்குத் தனியே ஒரு மத்திய பாங்கு வேண்டுமென்றும் 
அதன் மூலம் நாட்டின் கடன் நாணயச் செலவாணி முறைகளை 
ஒழுங்குப்படுத்திச் செவ்வையாக நிருவகிக்கக்கூடும் என்றும் 
கூறினர் . 

மேற்படி குழுவினர் இம்பிரீயல் பாங்க் ஆஃப் 
இந்தியா நாட்டின் மத்திய பாங்காக மாற்றுவதை . 
விரும்பவில்லை . அவர்களுடைய பரிந்துரையை அனுசரித்து 
சட்டமன்றத்தில் 1921 ஆம் ஆண்டு ஜனவரி 25 ஆம் தேதியன்று 
மசோதவாகக் 

கொண்டு வரப்பட்டது . அரசியலமைப்புப் 
பிரச்சினைகளை யனுசரித்து இந்த மசோதா கைவிடப்பட்டது . 
அரசியலமைப்பிற்கான மாறுதல்களை 

கொணர்ந்தபோது 
இதற்கான புதிய 
ஆண்டு 

செப்டம்பர் மாதத்தில் கொண்டு வந்தார் . 
நாளாவட்டத்தில் இந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு 
1934 மார்ச்சு மாதம் 6 ஆம் தேதியன்று சட்டமாக மாறியது . 
ஏப்பரல் 1 - ம் தேதி 1935 ஆம் ஆண்டில் ரிசர்வு பாங்கு பணி 
யாற்ற ஆரம்பித்தது . உருவான முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக 
இந்த ரிசர்வுபாங்குபெரும் சாதனைகளைச் செய்துள்ளது . குறிப்பாக 


முன்னுரை 


29 


அண்மையில் அது அநேகம் நன்மைபயக்கவல்ல பணிகளை ஈடேற்றி 
யுள்ளது . முதல் ஐந்தாண்டுகள் வரையில் இந்த பாங்கு யாதொரு 
செயலுமின்றித் 

வன்மையாக்கிக் கொள்வதில் 
ஈடுபட்டிருந்தது . 


தன்னை 


நின்றது . 


அடுத்த பத்தாண்டுகளில் இதர நாடுகளிலுள்ள மத்திய 
பாங்குகளைப்போன்று இதுவும் , யுத்தகால நிலையில் ஈடுபட்டு 
அதனால் நிதிவரையில் பலவகைப்பட்ட சிரமங்களுக்கும் இடையூறு 
களுக்கும் தயாராக 

நாட்டின் மத்திய பாங்கு 
எவ்வகையில் நாட்டின் நிதிக்கொள்கையையும் நாணய செலா 
வணியையும் கண்காணித்து வருகிறது என்று முழு அளவில் 
மதிப்பிடுதல் எளிதன்று . ஏனெனில் மத்திய பாங்கு நாட்டின் 
அரசினரின் 

கருவூலத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளது . ஆயினும் கருவூலத்தின் திட்டங்களும் 
முறைகளும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாகத் தெரிய 
நியாயமில்லையாதலால் இவ்வாறு கருதவேண்டியிருக்கிறது . 
சில காலங்களில் தான் திரை விலகி அதன் பின்னர்தான் 
நாட்டின் செல்வநிலையின் உண்மையான நிலை தெரிய 
வருகிறது ( கோக்கலே இன் ஸ்டியூட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்டு 
எகனாமிக்ஸ் பூனாவில் 20 ம் 

1948 - ல் ஸர்சிந்தாமன் 
தேஷ்முக்கின் உரை ) யுத்தகாலத்திலும் யுத்தம் நின்ற பிறகும் 
கூட ரிசர்வு பாங்கு நிதி சம்பந்தமாக மெச்சத்தக்க முறையில் 
பணியாற்றியுள்ளது . 

என வே , 

நாட்டின் பொருளாதாரநிலை 
ஒரேசீராகப் போகும் கப்பல் போன்று நன்குகவனிக்கப்பட்டு 
வருகிறது . மேலே கூறியதையொட்டியே ரிசர்வு பாங்கு பற்பல 
செயல்களைப் புரிந்துள்ளது . ஸ்டெர்லிங் கடன்களைத்திருப்பியும் , 
யுத்தக்கால , யுத்தம் முடிந்தபிற்காலப் பணவீக்கத்தின் போது 
அரசினருடன் கூடி , அதைத்தடுக்க முயலுவதில் பெரும் , அக்கரை 
காட்டியது . அரசினர் 

கூப்பிட்டுக் கேட்ட பொழுதெல்லாம் 
அவ்வப்போது எவ்விதப் பயமுமின்றித் தெள்ளெனத் தங்கள் 
கொள்கைகளைக் கூறிவந்தது . கட்டுப்பாட்டை நீக்கம் செய்வதில் 
1947 ஆம் ஆண்டில் ரிசர்வு பாங்கு சொந்த தனிபட்ட 
கொள்கையைக் கொண்டிருந்தது , அதே போல சிற்சில காலங் 
களில் பொதுச்சந்தை வர்த்தகத்தைப்பற்றிச் சொந்த அபிப்பிரா 
யம் கொண்டிருந்தது . நாட்டின் செல்வ நிலையையும் , பாங்குகளின் 
நிலையையும் செம்மையான முறையில் இருத்திவைக்க வேண்டி 
தேவைபட்ட போது பாங்குகளுக்குக் தக்க புத்திமதிகள் கூறியும் 
வற்புறுத்தல் முறைகளைக் கையாண்டும் , முடிவில் ஆய்வுநடத் 
தியும் காப்பாற்ற முன்வருகிறது . ஒருசில பாங்குகள் அண்மை 
யில் நொடித்துப் போன தால் , இவ்வகையில் ரிசர்வு பாங்கு 


30 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


செய்துவரும் உதவி மிகவும் போற்றத்தக்கதே . 1952 ஆம் 
ஆண்டில் ஜனவரி மீ இந்நாட்டில் உண்டியல் சந்தை முறையை 
வகுத்து நடைமுறையில் கொண்டு வந்தது ஒரு பெரும் சாதனை 
இந்நாட்டின் பாங்கு வரலாற்றில் இது ஒரு பெரிய இடம்பெறு 
கிறது எனலாம் . மாற்றுண்டியல்களை மறுமுறை வட்டம் கழிக்க 
அல்லது தள்ளுபடி கொடுக்க பாங்கு நிதியை பருவ நிலையை 
யொட்டி வர்த்தகத்திற்குப் பயன் படச் செய்துள்ளது . 
முறையினால் பாங்குகள் தங்கள் வசமுள்ள அரசினர் தங்க 
விளிம்பு ஆவணங்களை சுறுசுறுப்பான பருவங்களில் விற்று அதன் 
மூலம் தங்களுக்கு வேண்டிய பணம் பெற்றுக் கொள்ளுவதில்லை - 
மாற்றுண்டியல் சந்தைகளால் பயிர்விளைச்சல் இவைகளை அனுப் 
புவதற்கு பேருதவியாக இருக்கிறது . 


பாங்குகளின் பண , செலாவணி , கடன் நிலைமைகளின் மூலம் 
நாட்டிலுள்ள பெரும் பண வீக்கமும் விலையேற்றமும் குறைப்பதற் 
கான வழிகளை இது செய்வதால் மாற்றுண்டியல் சந்தைகளின் 
மூலம் ரிசர்வு பாங்கு பேருதவி புரிந்து வருகிறது எனக் கூறவும் 
வேண்டுமோ ? சரியோ , தவறோ பாங்க் ஆஃப் இங்கிலாந்து தேசிய 
மயமாக்கப்பட்டதைப் போன்ற ரிசர்வு பாங்கும் தேசிய மயமாகி 
அதன் விளைவாக அது பங்குதாரர் பாங்கு அன்று என்று 1948 ஆம் 
ஆண்டு ரிசர்வு பாங்கு சீர் திருத்தச் சட்டத்தின் மூலம் விளக்க 
மாகியது . பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 - ன் கீழ் பாங்கு 
நிறுவனங்களைக் கட்டுப்படுத்தவும் சீரான முறையில் நடக்கவும் , 
ஒழுங்குபெற மேற்பார்வை , செய்யவும் ரிசர்வு பாங்கிற்கு 
அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . ( அடுத்த அதிகாரத்தில் 
இது வெகு விரிவான முறையில் கருதப்பட்டுள்ளது ) . ரிசர்வு 
பாங்கிற்குக் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் 

மேன் மேலும் 
உறுதிப்படுத்தப்பட்டும் , விரித்தும் , கூட்டியும் அதிகரித்தும் 
ஆங்காங்கே பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தில் சீர்திருத்தப்பட்ட 
பிரிவுகளாகச் சேர்த்திருப்பதாலும் , மாற்றியிருப்பதாலும் ரிசர்வு 
பாங்கிற்குப் பல்வேறு பாங்கு நிறுவனங்களையும் அவற்றின் பல 
தொழில்களையும் , நிருவாக முறைகளையும் செம்மையான முறையில் 
கட்டுப்படுத்த முடிகிறது . பாங்கு விதிகள் ( பல்வேறு பிரிவுகள் ) 
சட்டம் , 1963 - ன்படி அண்மையில் 

தனியார் பாங்குகளையும் 
கட்டுப்படுத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது . 


கடன் 


பழங்காலத்தில் மத்திய பாங்கினுடைய தொழில் 
நாட்டிலுள்ள செலாவணித்தாள் , 

முதலியவற்றைச் 
சீராகக் கட்டுப்படுத்தவும் சேமிப்புகளை ஒன்று திரட்டவும் 
அமைந்திருந்தது . அரசியல் அமைப்பை ஒட்டியும் நடப்பிலுள்ள 


பண 


பாங்கு 


, 
முன்னுரை 

31 
பொருளாதார நிலைமையை அனுசரித்தும் , 

மூலதனச் 
சந்தையின் நிலைமையை ஒட்டியும் மத்திய பாங்குகள் நிலைமைக் 
கேற்ப அதிகாரங்கள் பெற்றிருந்தன . பொருளாதார நிலையில் 
ஏற்பட்ட தாழ்வினால் இந்தியாவில் மத்திய பாங்கினுடைய பணி 
வர வர அதிகரித்து வருவது காணத்தக்கதே . உலகின் கண் 
உள்ள பற்பல நாடுகளிலும் இதே நிலையைக் காண்கிறோம் . 
மாக்மில்லன் குழுவினரின் வார்த்தைகள் : மத்திய பாங்கு செல்வ 
நிலையை சீரான முறையில் வைத்திருக்க வேண்டும் என்று எதிர் 
பார்க்கப்படுகிறது மேற்படி வார்த்தைகள் இன்றும் உள்ள 
நிலையை எடுத்துக்காட்டுகிறது . விரித்துக்கூறின் மத்தியபாங்கின் 
மூலம்தான் நாட்டின் 

வர்த்தகம் சீரிய முறையில் 
ஊக்குவிக்கப்படவேண்டும் . இந்திய பாங்கு வர்த்தகத்தில் 
இன்று காணப்படும் பிரச்சினைகள் இரண்டு . ஒன்று , நாட்டிலுள்ள 
சேமிப்புகளை ஒன்று திரட்டல் . இரண்டு , யாதொரு பயனுமற்று 
உறங்கிக் கிடக்கும் பெரும் பணத்தை பயனாக்க முற்படுதல் . 
ரிசர்வு பாங்கியினுடைய தலையாய கடமை யாதெனில் சீரிய 
கொள்கைகளில் நாட்டு மக்களுக்குத் தகுந்த பாங்குத் தொழில் 
உதவியளித்தல் , நாடு முழுமையிலும் உள்ள மக்கட்குப் பாங்கு 
வசதிகள் எளிய முறையில் கிடைக்கும்படி செய்தல் . வெறும் 
சட்டமியற்றுவதால் நாட்டின் பாங்குமுறை வன்மையுறும் என்று 
நினைப்பது 
தவறு 

என்பதை 

பாலாய் சென்ட்ரல் பாங்கு 
நெருக்கடியின் காரணத்தால் ஒடுக்கப்பட்டதெனத் தெற்றென 
விளங்குகின்றது . அதே போன்று செயற்கை முறையினாலும் 
நுண்ணிய பாங்கு அலுவல்களாலும் சிறந்த முறையில் பாங்கு 
வசதி அளிக்க 

முடியாது . பாங்குச் சட்டமியற்றுவதிலும் 
கட்டுப்பாடு விதித்தலிலும் விவசாய , தொழில் கடன் வசதிகள் 

ந்திய அரசினர்க்கு பாங்குத் துறையில் 
முன்னோடியாக இருந்து பணியாற்றுவ திலும் , ரிசர்வு பாங்கிற்கு 
நிகர் வேறு எந்த பாங்கையும் ஒப்பிட முடியாது . பழங்கால 
மத்திய பாங்கு பணிகளைச் செய்வதுடன் வளர்ச்சிக்கான 
செயல்களைப் புரிந்தும் நாட்டின் தேசியப் 

பொருளாதார 
நிலைமையைச் செம்மைப்படுத்தியும் அதன் மூலம் நாட்டின் திட்ட 
மிட்ட வளர்ச்சிக்கு அடிகோலியாக இருக்கிறது . 
கூட்டுப் 

பாங்குகளின் செல்வாக்கிற்கான 
காரணங்கள் : -- அரசினர் பட்டயம் பெற்றும் அல்லது தனிப்பட்ட 
பாங்கு 

இவைகள் விழுமியுள்ள இந்தியப் பணச்சந்தையில் 
கூட்டுப் பங்கு பாங்குகள் பெருமளவில் பாங்குத்தொழிலை சீரிய 
முறையில் செய்து வருவது தெரிந்தது . 1920 - ல் தோன்றிய 


பங்கு 


32 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இம்பீரியல் பாங்க் ஆஃப் இந்தியா 1955 - ல் ஸ்டேட் பாங்க்காக 
மாற்றியமைக்கப்பட்டதை முன்னரே விளக்கியிருக்கிறோம் . 
பாங்கு வர்த்தகம் தொடங்கிய காலத்திலும் கூட அரசினரின் 
சலுகை எவ்விதத்திலும் காட்டப்படவில்லை . பின்னர் ஏற்பட்ட 
நெருக்கடி நிலையிலும் எவ்வித வசதிகளும் இன்றி நடந்தபோதிலும் 
கூட்டுப்பங்கு பாங்குகள் நிலைபெற்றுவிட்டன . வாணிபம் 
தொழில் இவைகள் முன்னேறி வரும் இக்காலத்தில் தனியார் 
பாங்குகள் பின்னடைந்து வருகின்றன இதற்கான விவரப் 
பட்டியல்களைப் பின்னர்க் காணலாம் . 


இந்தியாவில் கூட்டுப்பங்கு பாங்குகளின் வளர்ச்சி 


ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா 
( மூன்று மாகாண பாங்குகள்) 

( ரூ . ஆயிரத்தில் ) 


இந்திய கூட்டுப்பங்கு பாங்குகள் 
( மூலதனமும் ரிசர்வும் ரூ . 5 லட்சத்திற்குமேல் ) 

( ரூ . ஆயிரத்தில் ) 


வைப்புகள் 


இறுதியில் 


மருதா 


மூலதனம் 


ரிசர்வுகளும் தரவைகளும் 


ரொக்க 
இருப்பு 


வைப்புகள் 


சதவிகிதம் 


பொது தனியார் 


187 ) 
1880 
1900 


9,96,87 


5,43,05 
2,91,16 


3,36,25 25,57 
3,50.00 55,27 
3,60,00 1,99,61 


A 


6,39,61 

8,49,28 
12,88,27 


2 
3 


9,33 
18.00 
82,12 


1,82 

3.11 
45,60 


3,95 
63,37 
8,07,32 


507 
16,63 
1,19,04 


5,04,49 


1910 
1916 
1917 


3,60,00 3,31,03 
3,75,00 3,72,50 
3,75,00 3,67,52 


4,23,65 
4,88,67 
7,71,28 


32,34,38 
38,61,19 
67,71,74 


11,85,12 
14,65,24 
33,79,31 


81 
34 
45 


16 
20 
18 


2,80,25 
3,9941 
7 ,64,84 


11 
22 
25 


2.75,66 1,00,5 ; 25,65,85 
2,81,39 

-1,5665 17 , 37,27 
3,03,70 1,62,99 - 31,17,01 
4,36,45 1,65,39 40,59,49 
5,39,07 2,24,27 58,99,47 
8,37,02 2,55,46 71,14,64 


1918 
19.19 
1920 


3,75,00 3,44,38 
3,75.00 3,75,81 
3,75,00 3,77,79 


3,64,28 
7,72,24 
19,02,63 


50,97,75 
68,21,37 
78,01,90 


17,07,62 
23,62, ,93 
26,03,34 


29 
31 
30 


19 
18 
25 


9,18,58 
12 16,63 
16,30,70 


23 
21 
23 


68 


1925 
1930 
1935 


3,62,504,92,73 
5,62,50 5,52,56 
5,62,50 5,76,10 


நீ , 46,44 
7,36,91 


77,83,33 
76,60,06 
74,09,17 


17,46,82 
13,04 24 
19,58,64 


21 
16 
25 


56 , 45,00 
49,58,00 
21,58,00 


28 
31 
38 


6,73,00 3,96,64 54,49,36 
7,47,31 

4,42,84 63,25,51 
8,17,49 5,02,36 84,44,61 


10,09,55 

7,67,91 
19,12,15 


19 
12 
23 


29 


11 


1986 
1940 
1941 


5,62,50 5,78,03 
5,61,60 3,62,00 
5,62,50 5,62,50 


78,79,50 
96,03,17 
108,91,90 


8,56,41 
24,82,81 
15,26,87 


26.76.00 
32,3100 
38,88,00 


42 
58 


8.48 82 

9,08,95 
10,12,89 


6.46,51 98,14,26 
5,56,67 113,93,45 
6,06,11 137,64,09 


34 
36 


15,28,37 
26 26,19 
26,69,27 


16 
23 
19 


49,57,00 55 
54,44,00 48 
68,95,00 50 


. 


14 


23 


1942 
1943 
1944 


3,62,505,75,00 
5,62,50 5,85 : 00 
5,62, 50 6,00.00 


168,46,28 
214,52,80 
257,78,30 


23,52,90 
53,76,01 
28,31,03 


33,79,00 
40,60,000 
70,2300 


21 
19 


25 
12 


65 12,60,52 6,41,04 202,74,88 47.29,76 
92 18,6711 7,80,59 338,99,01 82,92,77 
118 25,66,32 11,07.69 476,53,33 106,17,60 


68,15,00 34 
118.85,00) 35 
174,98,00 37 


1945 
1946 
1947 


5,62,50 6,07,00 
3,62,50 6,17,00 
5,62,50 6,25,00 


259,37,00 
271,67,00 
286,59,00 


41,60,000 
42,46,00 
42,89,00 


16 
16 
15 


7297,00 
94,27.00 
89,15,00 


28 142 31,89,58 13 52,71 605 48,03 - 126,47 ,65 
35 135 34,06,00 15,98,00 673,93,00 134 71,00 
31 143 35,98,00 17 , 60,00 663,94,00 131,98,00 


21 
20 
20 


250,47,00 41 
306,07,00 45 
288,41,00 43 


16 


1948 
1949 
1950 


5,62,50 6,27,50 
5,62,50 6,30,00 
5,62,50 6,32,50 


280,29,00 
250,46,00 
231,37,00 


43,68,00 
66,89.00 
28,18,00 


27 
12 


99,00,00 
91,81,00 
101,96,00 


19 
18 
17 


277,50,00 43 
251,06,00 
267,75,00 47 


8.35,00 


35 150 36 48,00 21,80,00 640,99,00 123,30,00 
37 155 36,79,00 22.67,00 555,25.00 100,13,00 
44 147 36,55,00 22,91,00 569,29,00 97,66,00 

" - 
62 145 34,43,00 23,68,00 361,60,00 91,7400 

147 - 34,01,00 23 , 22,00 550,01,00 89,32,00 
51 140 32,68,00 23,66,00 574 ; 20,00 86,53,00 


1951 - 5 ,62,50 

5,62,50 6,35,00 
1952 5,62,50 6,35,00 
1953 5,63,00 6,35,00 


230,91,00 
205,85,00 
206,97,00 


29,57,00 
25 : 45.00 
19,64,00 


13 
12 
9.49 


142,47,00 
113,17,00 
92,03,00 


16 301,92,00 54 
16 271,29,00 49 
15 269,32,00 47 

- 
15 -393-29,00 4 

48 
12 397,38,00 51 


பாங்க 


1955 
1956 


5,01,4 - கே , 
5,63,00 6,35,00 
5,63,00 6,35,00 


42.00 
219,80,00 
235,47,00 


36,37,041 
29,38,00 
27,78,00 


13,37 
11.80 


AER 

89,01,00 
107,42,000 


48 134 32,41,00 23,71,00 106,91,085,24,08 
59 130 52,27,00 23,82,00 775,85,00 96,87,00 


-- 1957 5,63,00 6,63,00 

1958 5,63,00 7,00,00 
1959 5,63,00 7,20,00 


366,68,00 
478,68,00 
582,11,00 


39,52,00 
38 , 47,00 
64,83,00 


10.78 
11.59 
11.14 


154,61,00 
158,56,00 
152,25,00 


47 145 32,73,00 25,22,00 1090,54,00 133,64,000 
35 133 32,89,00 23,86,00 1189,44,00 

129 59,00 
28 132 33,15,00 25,10,00 1375,66,00 147,36,00 


12 
11 
14 


595,01,00 45 
616,81,00 52 
705,05,00 51 


. 


* இராச்சியப் பாங்கு நீங்கலாக 
குறிப்பு : -1945 வரையில் காட்டப்படும் தொகை இந்தியப் பிரிவினைக்கு முன்னர் : பர்மிய பாங்குகளின் தொகை 1936 க்குப் பின் நீக்கம் : 1946 க்குப் பின் 
இந்திய யூனியனிலுள்ள பாங்குகள் பட்டி . 


இந்தியாவிலுள்ள அயல்நாட்டுச் செலாவணி பாங்குகளில் 
பிரதான பொறுப்புகளும் சொத்துகளும் 

( லட்சம் ரூபாய்களில் ) 


முதலீடு 
கள் 


7 , 5 


1931 18 69,04 3,18 
1936 19 69,75 4,93 
1937 19 

72,86 

7,29 
1938 19 

5,27 
1939 19 . 
19. 74,18 

6,87 
1940 20 85,33 17 , 20 
1941 17 106,21 13,79 


9 70,07 


இந்தியாவிலும் பர்மாவிலும் 
31.30 
34,41 

7.1 
36,94 

10.0 
33,84 

7.5 
50,15 

9.3 
27 82 

20.2 
31,43 

13.0 


45.3 
49.3 
50.7 
48.3 
67.6 
32.6 
29.6 


95 
99 
97 
93 
99 
101 
99 


இந்தியா பிரிவினையாகு முன்னர் 
1942 16 .. 116,85 
16 .. 116,85 12,01 17,77 

10.3 
1943 16 140,19 17,24 30,12 

.1.2.3 
167,41 19,19 36,64 

11.5 
1945 15 - 179,00 18 ; 32 45,82 

10.2 


11944 -15 


16.2 
21.5 
21.9 
25.9. 


82 
84 
79 
77 


இந்திய யூனியனில் 
1946 15 169,49 21,56 68,99 

12.7 
1947 15 163,67 27 , 17 91,43 

16.6 
1948 15 160,19 16,73 114,01 

10.4 
1949 15 161,38 18,87 121,11 47,38 11.7 
1950 15 172,00 18,76 134,65 47,45 10.9 
1951 15 169,12 24,33 173,81 45,51 

14.4 
1952 14 175,23 16,52 149,68 43,79 9.4 
1953 14 164,70 14,41 130,41 464 8.8 
1954 14 177,63 15,91 150,05 47,91 9.0 
1955 

1.5 193,37 17,65 172,83 49,35 9.1 
1956 15 186 34 17,69 205,40 41,82 
1957 17 204,14 20,17 194,29 143,30 9.9 
1958 16 195,76 14,62 150,09 47,29 7,5 
1959 16 226,21 18,05 171,09 45,28 8.3 
1961 15 263 61 21,96 229,68 

43,69 

8.3 
1962 14 267,25 18,40 262,29 45,85 6.9 


29.4 
27.6 
26.9 
25.0 
28.2 
27.0 
25.5 
22.4 
21.2 
24.2 
20.0 
16.6 
17.2 


40.7 
55.9 
71.2 
74.0 
78.3 
102.8 
85.4 
79.2 
84.5 
89.3 
110.2 
95.2 
81.8 
75.6 
87.0 
98.1 


58 
60 
62 
64 
62 
62 
62 
64 
64 
65 
65 
67 
66 
66 
71 
81 


9.5 


குறிப்பு : - 1945 வரையில் ஆண்டிறுதி வெள்ளிக்கிழமை வரை தகவல்கள் 
ம்.காடுக்கப்பட்டுள்ளன . வைப்புகள் என்பவை தவணை , நடப்பு வைப்புகளைக் 
கொண்ட கூட்டுத்தொகை , 1946 - க்குப் பின் கொடுக்கப்பட்ட புள்ளி விபரம் 
ஆண்டிறுதி ஐந்தொகைக் குறிப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளன . 


3 


பெற்று , 


அவ்வப்போது பொதுக்கூட்டங்களில் திறனாய்வு செய்யப்படும் 

| 
34 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
வர்த்தக , தொழில் முதலிய பிரிவுகளில் இராட்சத அளவில் 
றுவனங்கள் 

தோன்றிப் பொதுமக்களின் நன்மதிப்பையும் 

விளம்பரத்தின் வாயிலாகத் தங்கள் கணக்குகளை 
வெளியிட்டு அவற்றின் மூலம் வைப்பாளர்களை தம்வசம் இழுக்க 
பாங்குகள் முயலுவதை நாம் காண்கிறோம் . தனிநபரின் விருப்பு 
வெறுப்புகளை அனுசரித்து வைப்பாளரின் பணத்தை 
எந்த வகையில் 

ஈடுபடுத்துவது என்பது அரிது . ( ஏதோ 
ஒன் றிரு நபர்கள் தான் தோற்றித்தனமாக இடக்கூடும் .) பொது 
வாக ஒவ்வொரு பாங்கு நிறுவனத்திலும் தக்க பயிற்சி பெற்ற 
இயக்குநர் குழாம் ஒன்றுண்டு . அவர்களுடைய செயல்களும் 
பழங்கால முறைகள் கைவிடப்பட்டும் , பாங்குத் தொழில் 
எல்லையை அதிகப்படுத்தியும் , அதன் விளைவாக உள் நாட்டு 
செலாவணியில் அதிகச்செலவினைத் சுருக்கியும் வந்துள்ளது . 
பணத்தாள்களை மிதமிஞ்சிப்புழக்கத்தில் விட்டு , 

கிளைபாங்கு 
றுவனங்களைத் தொடங்கியதால் இம்மாதிரி உள் நாட்டுச் 
செலாவணியின் அடக்கவிலை ஏறியது எனலாம் . பொது பாங் 
குகள் தோன்றித் தற்போதுள்ள பாங்கு வட்டி விகிதத்தைக் 
குறைத்துள்ளது . அவை பெருமளவில் வைப்புகளைத் தம்வசம் 
இழுத்தும், செக்குத்தாள்களை புகுத்தியும் , அவற்றின் மூலம் 
கொடுப்புமுறைகளைத் துரிதப்படுத்தியும் எளியவழிகளையும் 
உண்டாக்கியுள்ளன . 

தாமே வளரல் கொள்கை " : பாங்கு , வர்த்தக விவகாரங் 
களில் தலையிடாமுறைக் கொள்கையைக் கையாண்டிருந்த 
ஆங்கில அரசு , பாங்குத் தொழிலினால் ஏற்படக்கூடிய பற்பல 
நன்மைகள் இருப்பினும் , பொதுமக்களுக்குக் கிடைக்கக்கூடிய 
தொண்டுகளை மறந்து அவைகளுக்கு எவ்விதமான உதவியும் 
அளிக்காது வாளாயிருந்தது வருந்தத்தக்கதே . 1914-18ஆம் 
ஆண்டில் நடந்த யுத்தங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பாங்கு 
வரையிலும் , அடுத்து 154 பாங்குகள் 1914 முதல் 1927 வரை 
ஒடுங்கிவிட்டன (பின்னர் கூறப்பட்ட ஆண்டில் 16 பாங்குகள் 
ஒடுங்கின ) இவ்வாறான நெருக்கடியிலும் கூட அரசினர் கொள் 
கையில் ஏதுமாற்றமும் ஏற்படவில்லை . 


வஞ்ச நோக்குடைய இயக்குநர்களாலும் , நிருவாகிகளா 
இப்பாங்கு நிறுவனங்களில் ஏமாற்று வழிகளைக் கையாண்டும் , 
தவறான வழிகளில் நிருவாகம் செய்தும் வந்த காரணத்தால் 
அதிகப்படியான பாங்கு நிறுவனங்கள் ஒடுங்கிப்போயின . பாங்க 


முன்னுரை 


35 


கம்பெனிகள் சட்டம் , 1949 , அதன் சீர்திருத்தச் சட்டம் ; பின்னர் 
ஏற்பட்ட பாங்கு வசதிகள் (பல்வகைப்பட்ட பிரிவு) சட்டம் , 1963 , 
கம்பெனிகள் சட்டம் , 1956 , அவற்றின் சீர்திருத்தச் சட்டம் 1960 ம் 
1963 இவையனைத்தும் பாங்கு நிருவனங்களில் நடக்கக்கூடிய 
ஏமாற்று முறைகள் தவறான நிருவாகம் இவைகளைக் கட்டுப் 
படுத்தி நடக்காதபடி பார்த்துக்கொள்ளவும் , பாங்குக்கம்பெனிகள் 
நல்ல வளர்ச்சியுடன் நடக்க ரிசர்வு பாங்கினுடைய நேர்முகக் 
கண்காணிப்பில் இருக்க வழி செய்கின்றன . 


தவணைக்கடன் நிறுவனங்களின் தோற்றுவாய் 


F 


இந்தியத் தொழில் நிதிக்கார்ப்பரேஷன் ( இண்டஸ்டிரியல் 
ஃபினான்ஸ்கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ) ( ladustrial inance 
Corporation of India ) : இந்தியத் தொழில்களுக்கு நிதி 
யுதவி அளிக்கவேண்டி இந்நாட்டிற்குச் சுதந்திரம் கிட்டியவுடன் 
மத்திய அரசினர் அதற்கான முதல் முயற்சியில் ஈடுபட்டனர் . 
இவ்வகையில் முதல் படியாக இந்தியத் தொழில் நிதிக் கார்ப் 
பரேஷன் சட்டம் 1948 , பிப்ரவரி மீ 1948 - ல் சட்டமாகக் 
கொண்டு வந்தனர் . இவற்றின் மூலம் 

இவற்றின் மூலம் நடுத்தர நீண்டகால நிதி 
உதவியை பொது வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளுக்கும் கூட்டுறவு 
சொசைடிகளுக்கும் செய்ய முன் வந்தது . மேற்படி கம்பெனிகள் , 
கூட்டுறவு நிறுவனங்கள் இந்தியாவிலேயே இணைப்புப்பெற்றிருக்க 
வேண்டும் . அவைகள் விற்பனைக்குரிய பொருள் உற்பத்தியில் 
ஈடுபட்டும் கப்பல் தொழிலிலும் , கனிகளிலும் , மின்சார உற்பத்தி 
வழங்குதல் முதலியவற்றிலும் , இதர எரிபொருள் உற்பத்தியிலும் 
ஈடுபட்டிருக்க வேண்டும் . சேர்மன் அல்லது தலைவர் உட்பட 13 
இயக்குநர்கள் உள்ளனர் . அவர்களில் நான்குபேர்கள் மத்திய 
அரசினர்களால் நியமிக்கப்பட்டவர் . இருவர் ரிசர்வு பாங்க் ஆஃப் 
இந்தியாவின் நியமனத்திலும் , ஆறு உறுப்பினர்கள் , ( I ) அட்ட 
வணைப்படுத்தப்பட்ட பாங்குகளின் நியமனத்தினாலும் , ( II ) நட்ட 
ஈட்டுறுதிக் கம்பெனிகளின் நியமனத்தினாலும் , ஆவணட்ரஸ்ட் 
அல்லது இதரநிதி நிறுவனங்களின் நியமனத்தினாலும் ( III ) கூட்டு 
றவு பாங்குகளின் நியமனத்தினால் இருவர் வீதம் மொத்தம் 
அறுவர் . இந்தக் கார்ப்பரேஷனுக்கு அதிகாரம்பெற்ற மூலதனம் 
ரூ . 10 கோடி ரூபாய் பத்து கோடி ) பங்கொன்றுக்கு ரூ . 5,000 / 
வீதம் 20,000 பங்குகள் ... இவற்றில் முதலாவதாக ரூ . 5 கோடி 
மொத்தமதிப்புள்ள 10,000 பங்குகள் வெளியிடப்பட்டன . மத்திய 
அரசினரும் , ரிசர்வு பாங்குமாக ஒவ்வொன்றும் ஒரு கோடி ரூ 
செலுத்தியுள்ளது . நிகரம் 

மூன்று கோடி ரூபாயில் 


உள்ள 


36 . 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்குகள் 14 கோடி. நிதிநிறுவனங்கள் 
எடுத்துக்காட்டாக ஈட்டுறுதி நிறுவனங்கள் ( ரூ . 11 கோடி ) 
ஆவண ட்ரஸ்ட்டுகள் கூட்டுறவு பாங்குகள் ( ரூ . 1 கோடி ) 
கூட்டுறவு பாங்குகள் எடுத்துக்கெள்ளாது விட்ட 79 பாங்குகளையும் 
மத்திய அரசும் - ரிசர்வு பாங்கும் எடுத்துக்கொண்டுள்ளன . 


இந்தக் கார்ப்பரேஷன் தனது செலுத்தப்பட்ட மூலதனமும் 
ரிசர்வு நிதியும் கூடிய தொகையில் பத்து மடங்குத் தொகையை 
பாண்டுகளாக ( பத்திரங்களாக ) வெளியிட அனுமதிக்கப் 
பட்டுள்ளது . எனவே ; செலுத்தப்பட்ட 

எனவே ; செலுத்தப்பட்ட மூலதனம் ரூ . பத்துக் 
கோடியும் அதே தொகையளவில் ரிசர்வு நிதியும் இருக்குமாயின் 
அந்த நிலையில் அதற்குக் கடன் பெறக்கூடிய திறன் ரூ . 200 கோடி 
யாக இருக்கும் . 34 % கடன் பத்திரங்கள் 1964 ல் திருப்பிப்பெறக் 
கூடியவை ரூ . 7,80,50,000 ஐயும் 1967 ல் திருப்பிப் பெறச்கூடிய 
41 % கடன் 

பத்திரங்கள் ரூ . 4,00,00,000 ஐயும் இந்தக் 
கார்ப்பரேஷன் வெளியிட்டது . 


நிலையான சொத்துகளை உரிமை பெறுவதற்கான செயல் 
களில் ஈடுபடுவதற்கான நிதி உதவி அளிக்கிறது . இதனால் இது 
வாணிப பாங்குகளுடன் போட்டியிடுவதாகக் கருதக்கூடாது 
அவைகளுக்குத் துணையாக நின்று உதவியளிக்கிறது எனக் 
கூறலாம் . இந்தக் கார்ப்பரேஷன் ( i ) தொழில் நிறுவனங்கள் 
வாங்கும் கடன்களை 25 ஆண்டுகளுக்கு மேல்படாமல் திருப்பக் 
கூடிய நிலையிலிருப்பின் அக்கடன்களை வாங்கியது 

பொதுச் 
சந்தையில் மிதக்கவிடப்பட்ட கம்பெனி பங்குகளாக இருப்பின் 
அவ்வாறான கடன்களுக்கு உத்திரவாதம் 

தருகிறது . 
( ii ) தொழில் கம்பெனிகளின் கூட்டுப் பங்குகள் , பங்குகள் , 
கடன் பத்திரங்கள் , டிபெஞ்சர்க் கடன் பத்திரங்கள் இவைகளை 
நட்டமின்றி ஈட்டுறுதி செய்ய முன் வருகிறது . ( iii ) தொழில் 
நிறுவனங்கள் கோரும் கடன் , முன் பண வசதி அளித்தல் , இக் 
கடன் , அல்லது முன் பணம் 25 ஆண்டுகளுக்குள்ளாக திருப்பித் 
தர வேண்டியது . ( iv ) அயல் நாட்டுக் கம்பெனிகளுடன் நீண்ட 
கால பணக்கொடுப்பனைகளைச் செய்வதற்கென இறக்குமதியாளர் 
களுக்கு உத்தரவாதம் செய்தல் . ஈட்டுறுதிப்பணி ஏழு ஆண்டு 
காலத்தினுள் முடிக்கப்பட 

வேண்டியது 

வரையறை 
செய்யப்பட்டுள்ளது . இக்கார்ப்பரேஷன் நேரடியாக எந்தப் 
பொதுக் கம்பெனியின் பங்குகளை வாங்கிக் கொள்ளக் 
தென்று 

விதிக்கப்பட்டுள்ளது . - எந்தத் தனிப்பட்ட 
தாழில் நிறுவனத்திற்கும் கொடுக்கப்படும் உதவித்தொகை 
முன்னர் ரூ . 50 லட்சமாக அளவிடப்பட்டிருந்தது . அண்மையில் 


என 


கூடா 


தடை 


லாப 
முன்னுரை 
அதை ரூ . 1 கோடியாக உயர்த்தியுள்ளனர் . 

கார்ப்பரேஷன் புலனாகும் சொத்துகளின் ஈட்டில் கடன் 
அனுமதிக்கலாம் அல்லது உத்தரவாதம் செய்யலாம் . கடன் 
கொடுப்பதற்கான ஏற்பாட்டில் சொத்தின் மதிப்பை மட்டும் 
கணக்கில் எடுத்துக் கொள்ளுதல் சரியன்று . மேற்படி கடன் 
உதவிகோரும் நிறுவனத்தின் வருங்கால லாபம் பெறக்கூடிய 
நிலை , நிதிவழி , நிருவாகச் செலவு , இதன் உற்பத்திச் சரக்கிற் 
கான சந்தை , தொழில் இட அமைப்பு , அதனால் தேசிய நன்மை 
தீமைகள் இவைகளைக் கண்ணுற்றே முடிவு செய்வர் . 

எந்தக் கம்பெனி நிறுவனத்திற்காவது கடன் வசதி செய்யும் 
முன்னர் கார்ப்பரேஷன் தங்களுடைய ஆய்வாளர்களை அனுப்பி , 
கம்பெனி வேலை செய்யும் காலத்தில் பார்வையிட்டு , அந்தக் 
கம்பெனியின் திட்டங்கள் எவ்வகையில் செம்மையாக உள்ளன 
என்று ஆய்வுசெய்து கார்ப்பரேஷனுக்குத் தகவல் அளிப்பார்கள் . 
கொடுக்கப்பட்ட கடன் அல்லது முன் பண உதவியைத் தாறு 
மாறாகச் செலவிடாது , சீரிய முறையில் செலவு செய்ய வேண்டு 
மென்ற குறிக்கோளுடன் இயக்குநர்களையும் பதிலாள் நிருவாகத் 
தின் கூட்டுதாரர்களைச் சொந்த முறையில் கடன்களுக்கு ஈடு 
காட்டியும் உத்தரவாதம் அளிக்கவும் வேண்டும் . கடன் அல்லது 
முன் பண உதவி பெற்ற கம்பெனி சீராகவும் செம்மையாகவும் 
நடந்து வருகிறதா என்று கண்காணிக்க கார்ப்பரேஷன் இரண்டு 
இயக்குநர்களை நியமிக்கும் . கடன் வாங்கிய கம்பெனிகள் 
ஈவுப்பங்கு கொடுப்பதை 6 % அதிகம் கொடுக்கக் கூடாதென்று 
கட்டுப்படுத்த அதிகாரம் உண்டு. ஆயினும் இருபாலரும் 
சம்மதித்து லாப ஈவுப் பங்கை மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . 
இதுகாறும் கடன் திருப்பித் தரவேண்டிய காலத்தை 15 ஆண்டு 
களுக்கு அதிகமாக நீட்டப்படவில்லை . 


தொழில் நிதிக் கார்ப்பரேஷனுடைய செயல்களை விரித்து 
அதிகரிக்க வேண்டி தொழில் நிதிக் கார்ப்பரேஷன் சட்டம் , 1948 
சீர் திருத்தப்பெற்று 1952 டிசம்பரில் வெளியாயிற்று . அதன் 
முக்கிய பிரிவுகள் வருமாறு : ( i ) அயல் நாட்டு நாணயச் செலாவணி 
யில் மத்திய அரசின் முன் அனுமதியின் பேரில் பன்னாட்டுப் 
புனரமைப்பு முன்னேற்ற பாங்கிலிருந்து பெற்றகடனுக்கு இந்திய 
அரசின் உத்தரவாதத்தைக் கோரல் . இக்கடன் தொகையைக் 
கொண்டு (1948 ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் இந்நாட்டுத் 
தொழில் நிறுவனங்களுக்கு முன் பண வசதி அளிக்கவும் , 
நாட்டு நாணயச் செலாவணியில் நிதிக் கார்ப்பரேஷன் கடன் 


அயல் 


38 


இந்தியாவில் பாங்கியல் சட்ட மும் நடைமுறையும் 


பெறலாம் . ஆயினும் சட்டத்தின் கீழ் அயல் நாட்டுச் செலாவணி 
யில் பெற்ற கடனுக்கு இந்திய அரசு உத்தரவாதம் அளிக்காது ). 
( ii ) சர்க்கார் ஆவணங்களை ஈடாகக் கொடுத்து ரிசர்வு பாங்கி 
யிலிருந்து 90 நாள்களுக்கு மேற்படாது திரும்பித் தரும் கடன் 
பெறவும் கடன் பத்திரங்கள் இவைகளின் ஈட்டின் பேரில் 18 மாத 
காலத்திற்குள்ளாக ரூ . 3 கோடிக்கு மேற்படாமல் கடன் ரிசர்வு 
பாங்கியிலிருந்து பெறவும் , ( iii ) ரிசர்வு பாங்கு , மத்திய அரசினர் 
வாங்கிய கார்ப்பரேஷன் பங்குகளுக்குக் கிடைத்த லாப ஈவுப் 
பங்குகளைத் தனியே ஒரு கணக்கில் வரவு வைத்து அது ரூ .50 
லட்சம் ஆகும் வரை அவ்வாறு வைத்திருக்க வேண்டியது . ( iv ) 
கடன் தொகையின் அதிகப்படி. எல்லையை 50 லட்சத்திலிருந்து 
1 கோடிக்கு உயர்த்துதல் ( v ) சட்டத்தின் கீழ் கடன் , முன் பண 
வசதிபெறும் கடனாளிகள் பட்டியலில் கப்பல் கம்பெனிகளையும் 
சேர்த்துக்கொள்ள வேண்டியது . 


பலனடைய 


கூட 


தொழில் நிதிக் கார்ப்பரேஷன் விசாரணைக் குழுவின் 
பரிந்துரைகளைச் செயலாக்க 

முடிவு செய்த சர்க்கார் 
கொள்கையை ஒட்டி 1948 ஆம் ஆண்டு தொழில் நிதிக் கார்ப்ப 
ரேஷன் சட்டம் பல்வேறு வகைகளில் சீர்திருத்தம் பெற்று 
செப்டம்பர் மீ 1955 - ல் வெளியாயிற்று . “ தொழில் நிறுவனம் 
( Industrial Concern ) என்ற பாகத்தின் இலக்கணம் பிரித்து 
கூறப்பட்டது . இதனால் , பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கூட 
இம்முறையின் கீழ் 

ஆரம்பித்தன . உற்பத்தி 
செய்யும் நிறுவனங்கள் , பதம் செய்யும் நிறுவனங்கள் இவைகள் 

அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் வந்தடைந்தன . 
இதரப்பிரிவுகள் ( i ) கௌரவத் தலைவரும் சம்பளம் பெறும் 
நிருவாக இயக்குநர் இருவருக்குப் பதிலாக ஊதியம் பெரும் 
தலைவரும் , 

நிர்வாகியும் நியமிக்கப்பட்டனர் . ( ii ) 
நிர்வாகக் குழுவிற்குப் பதிலாக மத்தியக் குழுவினரை நியமித்தல் 
( iii ) மத்திய அரசின ரிடமிருந்து கடன் வாங்க அதிகாரம் ( iv ) 
ஈட்டுறுதிப் பொறுப்பின் நிமித்தம் பெற்ற கூட்டுப்பங்கு , 
பங்குகள் , கடன் பத்திரங்கள் , டிபெஞ்சர் கடன் பத்திரங்கள் 
இவைகளைக் காலவரம்பின்றி வைத்திருந்த மத்திய அரசின் 
அனுமதிகோரிக் கட்டுப்பாடுகளை அகற்றல் ( v ) தம்வசம் 
அடகிற்கோ அல்லது அடமானமாகவோ வந்த சொத்துகளைக் 
குத்தகைக்கு விடுதலுக்கான உரிமை . 


பொது 


பெருவாரியாக நிதியின் தேவை மேன் மேலும் அதிகரித்த 
காரணத்தாலும் , தொழில் நிறுவனங்கள் நிதிக் கார்ப்பரேஷ 


னுடைய 


போதிய வசதியற்ற புதுத்தொழில் நிறுவனங்களுக்குக் கூட 
முன்னுரை 

39 
தேவையை நாடிய தாலும் , இ . தொ . கா . வின் 
செயல்களை பிரிவுப்படுத்தியும் , சீர் திருத்தியும் நவம்பர் 1957 - ல் 
வெளிவந்தது . 21 ஆம் பிரிவில் ஏற்பட்ட சீர்திருத்தத்தின் படி 
செலுத்தப்பட்ட மூலதனமும் , ரிசர்வுமாகக் கூட்டி அதில் 5 
தடவை என்பது இப்போது 10 தடவைகள் என்று மாற்றிக் 
கடன் வசதியின் உச்ச வரம்பை அதிகரித்தும் , பொது மக்களிட 
மிருந்து வைப்புகள் பெறலாம் என்றுள்ள பிரிவு 22 ஐ மாற்றி 
இராச்சிய அரசினரிடமிருந்தும் , தல அதிகாரிகளிடமிருந்தும் 
பெறலாம் என மாற்றியமைக்கவும் பட்டுள்ளது . 23 ஆவது பிரிவின் 
கீழ் நிதிக்கார்ப்பரேஷன் - இறக்குமதியாளர் செய்ய வேண்டிய 
காலம் தாழ்த்தியும் , கொடுப்புகளை அயல் நாட்டினருக்கு உத்தர 
வாதம் அளித்தும் 27 வது பிரிவின் 4 வது உட்பிரிவின் கீழ் சீர் 
திருத்தும் முன்னர் அயல்நாட்டுச் செலாவணி பிரித்தும் ஏற்படும் 
ஏற்றத் தாழ்வுகளினால் ஏற்படக்கூடிய நட்ட அபாயங்களை 
மத்திய அரசினரே பொறுப்பேற்க வேண்டும் . மேலும் அவற்றால் 
ஏற்படக் கூடிய கொடுப்பிகளையும் மத்திய அரசினரே ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் . இனி வரும் சில ஆண்டுகளில் இந்த நட்டங் 
களை அந்தந்தத் தொழில் 

நிறுவனங்களே 

மேற்கொள்ள 
வேண்டும் . இந்தக் கொள்கையின் அடிப்படையில் இந்த உட் 
பிரிவு மாற்றியமைக்கப்பட்டது . பதனப் படுத்தப்பட்ட 
பொருள்கள் என்ற சொற்களுக்கு விளக்கம் சேர்ப்பின் நல 
மென்று கருதப்படுகிறது . இது 23 ஆம் பிரிவின் ( i ) பகுதியில் 
கூறப்பட்டுள்ளது . இவ்விளக்கத்தைப் பெரிதும் பயன்படுத்தி 
அநேக தொழில் நிறுவனங்கள் கார்ப்பரேஷனிடமிருந்து உதவி 
பெறக்கூடும் . இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷன் சட்டம் 1951 - ன் 
திருத்தம் 1955 - ல் செய்யப்பட்டபோது இவ்விளக்கத்தை யொட்டி 
மாற்றியமைக்கப்பட்டது . அதே சமயத்தில் 23 வது பிரிவின் உட் 
பிரிவு 2 ஐயும் திருத்திப் போதிய ஈடு அல்லது ஜாமீன் கொடுக்கப் 


ஊக்கம் காட்டும் வகையில் தேசியப் பொருளாதார நிலையில் 
கார்ப்பரேஷனின்று 

கடன் வசதிகள் பெறலாம் . 

இக்கடன் 
வசதி பெற வேண்டுமானால் , மத்திய அரசினர் , இராச்சிய 
அரசினர் , அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்கு அல்லது கூட்டுறவு 
பாங்கு இவைகளில் ஏதேனும் ஒன்று அசலுக்கும் வட்டிக்கும் 
உத்தரவாதம் அளிக்கவேண்டும் . 


தொழில் நிதிக் கார்ப்பரேஷன் (திருத்த ) சட்டம் 1960 இதர 
விவரங்களுக்கிடையே (i) தொழில் நிறுவனங்கள் அட்டவணைப் 
படுத்தப்பட்ட பாங்குகளிலிருந்தோ கோரும் கடன்களுக்கு 


கடன் 


40 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கார்ப்பரேஷன் உத்தரவாதம் தருகிறது . ( ii ) முதற் கருவிப் 
பொருள்கள் இந்தியாவில் உற்பத்தியாயிருப்பின் அவைகளை 
வாங்கி , காலந்தாழ்த்திக் கொடுக்கப்படும் பணத் தொகைக்கு 
உத்தரவாதம் கொடுத்தல் ( iii) மத்திய அரசினரின் முன் 
அனுமதிகோரி , அயல் நாடுகளிலிருந்து 

- பெறுதல் , 
தொழில் நிறுவனங்களின் பங்குகளிலும் கூட்டுப் பங்குகளிலும் 
தாழில் நிதிக் கார்ப்பரேஷன் பணம் போடுவதைத் தடைப் 
படுத்தியிருந்த அந்தப் பிரிவு மாற்றியமைக்கப்பட்டு . அதன் 
காரணமாக இப்போது எந்தத் தொழில் நிறுவனத்தில் கூட்டுப் 
பங்கு , பங்குகளில் முதலிடலாம் . தொழில் நிதிக் கார்ப்பரேஷ 
னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி கடன் அல்லது முன்பண 
உதவியை அந்தத் தொழில் நிறுவனத்தின் பங்குகளிலோ 
டிபெஞ்சர் கடன் பத்திரங்களிலோ மாற்றிக் கொள்ளலாம் 


தொழில் நிதிக் கார்ப்பரேஷன் தொடங்கிய நாள் முதல் 
மாறாது 51 % வட்டி விகிதம் ( இதில் 3 % தள்ளுபடி காலா காலத் 
தில் அசல் தவணை கள் கட்டப்படின் ) 6 % வட்டியாக பிப்ரவரி 
1962 ல் அதிகரிக்கப்பட்டு பின்னர் 61 % ஆக மாற்றி ( தள்ளுபடி 
மாற்றப்படவில்லை ) பின்னர் ஏப்ரல் 23 ஆம் தேதி 1957 ல் இந்த 
வட்டி விகிதத்தை 7 % ஆக உயர்த்திக் குறித்த காலத்தில் 
தவறின் றிக் கொடுக்கப்படும் தொகைகளுக்கு 1 % தள்ளுபடி 
கொடுக்க முடிவு செய்துள்ளனர் , 


இந்தியத்தொழில்நிதிக்கார்ப்பரேஷனுடைய 


ஆதாரங்களின்மாற்றங்கள் 


லட்சரூபாய்மதிப்பில் 


1950-511955-561956-571957-581958-591959-601960-611961-621962-631963-64 


கடன்பத்திரங்களும் டிபெஞ்சர்களும் 


530 


780 


780 


1,237 


1,675 


2,234 


2,234 


2,234 


2,824 


2,824 


ரி 
பாங்கியிலிருந்து பெற்றகடன்கள் 


61 


106. 


94 


38 


51 


124 


அரசினரிடமிருந்துபெற்ற கடன்கள் 


600 


1,500 


1,000 


825 


1,525 


1,775 


2,375 


2,975 


இதரபொறுப்புகள் 


31 


S0 


102 


102 


151 


853 


1,137 


1,887 


2,104 


2,666 


அயல்நாட்டுச்செலாவணி யில்கடன்கள் 


110 


302 


றில் 
இந்தியத் தொழில் நிதிக்கார்ப்பரேஷனின் மூலதனத்தைச் 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
இராச்சியத் தொழில்நிதிக் கார்ப்பேரேஷன் : இராச்சி 
யங்களில் உள்ள அநேக சிறுபான்மைத் தொழில்களையும் நடுத் 
தரத்தொழில் நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும் பொருட்டு நிதி 
யுதவியளிக்கும் நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் மீ 1951 - ல் . 
இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன் சட்டத்தை அமுலாக்கினர் . 
இச்சட்டத்தின் பிரிவுகள் பெரும்பாலும் இந்தியத்தொழில் நிதிக் 
கார்ப்பொரேஷன் சட்டத்தின் பிரிவுகளைப்போலுள்ளன . இச் 
சட்டத்தின்படி இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷனின் அதிகாரம் 
பெற்ற மூல தனம் ரூ . 50 லட்சத்திற்குக் குறையாமலும் ரூ . 2 
கோடிக்கு அதிகப்படாமலும் இருக்கவேண்டும் . இச்சட்டத்தைத் 
தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் , அஸ்ஸாம் , பீகார் , குஜராத் 
ஜம்மு காஷ்மீர் , கேரளா , மத்தியப்பிரதேசம் , மகாராஷ்டிரம் 
மை சூர் , ஒரிஸா , பஞ்சாப் , ராஜஸ்த்தான் , மேற்கு வங்காளம் , 
உத்திரப்பிரதேசம் இவைகளில் இம்மாதிரி கார்ப்பரேஷன்கள் 
நிறுவப்பட்டுள்ளன , சென்னையில் , தி மெட்ராஸ் இண்டஸ்ட் 
ரியல் இன் வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற ஒரு 
நிறுவனம் இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷனின் தொழில்களைப் 
புரிந்து வருகிறது . 

பின்னால் கூறப்படும் சில நிபந்தனைகளை அனுசரித்து எல்லா 
இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன்களும் இந்தியத் தொழில் நிதிக் 
கார்ப்பரேஷனைப் போன்று கீழ்க்கண்ட அதிகாரங்களைப் பெற் 
றுள்ளன . ( I ) தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்யும் 
பத்திரங்களை வாங்கிக்கொள்ளவும் . ( II ) அட்டவணைப்படுத்தப் 
பட்ட பாங்குகளில் இருந்தும் இராச்சியக் கூட்டுறவு பாங்கு 
களிலிருந்தும் இத்தொழில் நிறுவனங்கள் பெறும் கடன்களுக்காக 
உத்தரவாதம் அளித்தல் , இந்தியாவில் உற்பத்தியான முதற் 
கருவிப் பொருள்கள்களைக் கடனில் கொள்முதல் செய்த அந்தத் 
தொழில் நிறுவனங்கள் கால தாமதத்துடன் திருப்பும் தொகைக்கு 
உத்திரவாதமாக நிற்கவும் , ( III ) கூட்டுப்பங்குகள் , பாங்குகள் 
கடன் பத்திரங்கள் , டிபெஞ்சர் பத்திரங்கள் இவைகளை 
ஈட்டுறுதிப் படுத்து தற்குச் சிற்சில நிபந்தனைகளின் கீழ் ஏற்றுக் 
கொள்ளுதல் . இக்கார்ப்பரேஷன் இராச்சிய அரசினரின் பதிலா 
ளாகவும் , மத்திய அரசினரின் அறிக்கையின் படி வேறெந்த 
நிதி நிறுவனத்தில் பதிலாளாகப் பணிசெய்தல் . 
செலுத்துவதற்கு மத்திய அரசினர் ரிசர்வு பாங்கு மற்றும் இதர 
நிதி நிறுவனங்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம் . ஆனால் 


43 


முன்னுரை 


இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷன்களிலோ 25 % க்கு மேற்படாமல் 
பொதுமக்கள் மூலதனம் செலுத்தலாம் . 


அந்தந்த இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன் களின் மூல தன மும் 
அந்த அசலும் ஆண்டுதோறும் கொடுக்கப்படும் லாபஈவு பங்கும் 
திருப்பிக்கொடுப்பதற்கு அந்தந்த இராச்சிய அரசினர் உத்தர 
வாதம் கொடுக்க வேண்டும் . குறைந்த அளவு லாப ஈவுப் பங்கு 
இவ்வளவென்பதை மத்திய அரசுடன் கலந்து தீர்மானம் 
செய்தல் வேண்டும் . 


இவைகளை 


இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன்கள் அதிகப்படியான மூல 
தனம் பெறக் கடன் பத்திரங்கள் , டிபெஞ்சர்கள் 
வெளியீடு செய்தும் பொது மக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக் 
கொள்ளலாம் , அவர்கள் லேவாதேவி வர வரக் கூடு தலாகிக் 
கொண்டுவருகிற காரணத்தாலும் செல்வ ஆதாரங்களும் 
அதிகரித்து வருவதனாலும் அண்மையில் தங்கள் செல்வநிலையைச் 
செம்மைப்படுத்தும் வகையில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு 
வருகின்றன . 


கடன் பத்திர வெளியீட்டிலும் , டிபெஞ்சர் வெளியீட்டிலும் 
இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன் கன் ரிசர்வு பாங்கிடம் அனுமதி 
பெறவேண்டும் . அரசினரும் , கார்ப்பரேஷன் நிறுவனங்களும் 
தமக்குள்ளாகக் கடன் பெறவேண்டிய திட்டங்கள் இவைகளை 
ரிசர்வு பாங்கியின் வழியாகவே முடிவு செய்ய வேண்டியேற் 
படுகிறது . அந்தந்த கார்ப்பரேஷனுடைய முலதனத்தை அந் 
தந்த இராச்சிய அரசினர் உத்தரவாதம் கொடுப்பது போல் 
அந்தந்த நிதிக்கார்ப்பரேஷன் வெளியிடும் கடன் பத்திரங்கள் , 
டிபெஞ்சர்களுக்கான அசலையும் வட்டியையும் அந்தந்த இராச்சிய 
அரசினர் உத்தரவாதம் கொடுக்கவேண்டும் . இராச்சிய நிதி நிறு 
வனங்கள் ( கார்ப்பரேஷன் ) வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் 
டிபெஞ்சர் தொகை இவ்வளவு என்று சட்டம் வரம்பிட்டுள்ளது . 
இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன் வெளியிட்டுள்ள கடன் பத்திரங் 
களும் , டிபெஞ்சர்களும் , ரிசர்வு பாங்கிடமிருந்தோ அல்லது 
அரசினர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அட்டவணைப்படுத்தப் 
பட்ட பாங்குகளிடமிருந்தோ பெற்ற கடன் ( 90 நாள் , தவணையில் 
பெற்ற கடன் நீங்கலாக ) உத்தரவாதமாக நின்ற தொகைமதிப்பு 
ஈட்டுறு திக்கென உள்ள ஒப்பந்தம் , இனி கொடுபட வேண்டிய 
பொறுப்புகளும் சில்லரைக்கடன் - 

ஒதுக்கல்களும் அணைத்தும் 
கொடுக்கப்பட்ட மூலதனத்தையும் ரிசர்வு நிதியையும் கூட்டிய 
தொகையில் பத்து மடங்கிற்கு மேல் அதிகரிக்கக் கூடாது , 


44 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷன்கள் இராச்சிய அரசிட 
மிருந்தோ , அல்லது ரிசர்வு பாங்கினிடமிருந்தோ அனுமதிபெற்று 
தலி அதிகாரிகளிடமிருந்தும் , 

மக்களிடமிருந்தும் 
வைப்புகளை யேற்றுக்கொள்ளலாம் . அம்மாதிரியான வைப்புகள் 
12 

மாதங்களுக்குள்ளாகத் திருப்பித் தர முடியாதவை . நிதிக் 
கார்ப்பரேஷனுடைய செலுத்தப்பட்ட மூலதனத்திற்கு அதிகமாக 
வைப்புகள் பெறுதல் கூடாது . 


கார்ப்பரேஷன்கள் , 90 நாள்களுக்கு மேற்படாமல் கோரிய 
போது திருப்பித் தரக்கூடிய கடன்களைத் தங்கள் வசம் உள்ள 
ட்ரஸ்ட்டி ஆவணங்கள் ஈட்டின் பேரில் ரிசர்வு பாங்கியினிட 
மிருந்து பெறலாம் . அல்லது தங்கள் வசமுள்ள மாற்றுண்டிக் 
கடன் தாள்களின் ஈட்டில் கூடப் பெறக்கூடும் . இக்கடனுக்கு 
இராச்சிய அரசினர் உத்தரவாதம் அளிக்கின்றனர் . மத்திய 
அரசினரின் செக்யூரிடிகள் அல்லது இராச்சிய 

அரசினரின் 
ஆவணங்களின் ஈட்டின் பேரில் குறித்த பருவத்திற்குள்ளாகத் 
திருப்பித்தர , 18 மாதங்களுக்கு அதிகப்படாமல் ரிசர்வு பாங்கியி 

பெறக்கூடும் . இம்மாதிரியான கடன்கள் 
இராச்சிய அரசினரால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு உத்தரவாதம் 
அளிக்கப்படும் , அம்மா திரி கடன் பெறும் கார்ப்பரேஷனின் 
கொடுக்கப்பட்ட மூல தனத்தில் 60 சதவீத அளவிற்குத்தான் 
கடன் 

கொடுக்கப்படும் . நிதிக் கார்ப்பரேஷன் மத்திய 
அரசின ரின் அறிக்கையில் கண்ட எந்த நிறுவனத்திலும் இது 
கடன் பெறும் , அல்லது இராச்சிய அரசின ரிடமிருந்து க 
கடன் 
பெறலாம் . 


லிருந்து 


கடன் 


இராச்சியத் தொழில் நிதிக் கார்ப்பரேஷனின் நிருவாகப் 
பொறுப்புகளைப் பதின்மர் கொண்ட இயக்குநர் குழு ஒன்று 
செயலாக்கி வருகிறது . இராச்சிய அரசினர் ரிசர்வு பாங்கினைக் 
கலந்து ஆலோசித்துப் பின்னர் நிருவாக இயக்குநர்களை நிய 
மிக்கிறது . இன்னும் 3 இதர இயக்குநர்களை நியமனம் செய் 
கிறது . ரிசர்வு பாங்கும் , இந்தியத் தொழில் நிதிக் கார்ப்ப 
ரேஷனும் ஒவ்வொரு இயக்குநரை நியமனம் செய்கின்றன . 
அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்குகளும் ஈட்டுறுதி கம்பெனிகளும் 
முதலீட்டு ட்ரஸ்ட்டுகளும் , கூட்டுறவு 

பாங்குகளும் இதர 
நிறுவனங்களுமாக மூன்று இயக்குநர்களை தேர்ந்தெடுத்தும் , அவர் 
களில் ஒருவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்குகளுக்கு என்றும் , 
இன்னொருவர் கூட்டுறவு பாங்குகளுக்கென்றும் , மூன்றாமவர் 
இதர நிதி நிறுவனங்களைச் சார்ந்தவராகவும் இருப்பர் . இதர 
பங்குதாரர்கள் அனைவ 

வருமாக இன்னொரு இயக்குநரை தங்களி 


முன்னுரை 


லிருந்து பொறுக்கி எடுத்து அனுப்புவார்கள் . இயக்குனர்களில் 
பெரும்பான்மையோர் அரசினராலும் அரசிற்கு நிகரான நிறுவ 
னங்களாலும் நியமிக்கப்படுகின்றனர் . இராச்சிய அரசு ரிசர்வு 
பாங்கினைக் கலந்து ஆலோசித்து இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷ 
னுக்கு எவ்வகையான திட்டம் வேண்டுமென்று முடிவெடுத்து 
அதன் படி இயக்குநர் குழுவிற்கு வழிகாட்டி வரும் . 


கடன்களுக்கும் முன்பண வசதிகளுக்கும் விதிக்கப்பட்ட 
வட்டிவிகிதம் 61 முதல் 7 சதவிகிதம் வரை பொதுவாக மாறி 
வரும் . ஒழுங்காக காலக் கெடுவினுள் திருப்பப்படும் தொகை 
களுக்கும் 1 சதவிகிதத் தள்ளுபடி கொடுக்கப்படும் . 


இன்னும்சில இராச்சியங்களில் இந்த நிதி நிறுவனங்கள் சிறு 
பான்மை தொழில்களுக்கு அளிக்கப்படும் சலுகை நிதி உதவியை 
ஒழுங்குபெற செய்கின்றனவா என்று இராச்சிய அரசினரின் 
பதிலாள் போன்று பணியாற்றி வருகின்றன . 


இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன்கள் சட்டம் ; 1951 - ல் பிரிவு 
37. ஏ ( 37A ) யில் கண்டுள்ள படி பாங்குகளை ஆய்வு செய்ய 
ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல இவை 
களையும் முறைப்படி ஆய்வு செய்யக்கூடும் . இவ்வாறு ஆய்வு 
செய்வதால் கார்ப்பரேஷனுடைய கடன் கொள்கை 

செம்மை . 
யாக அமையும் . அவற்றின் பணிகளையும் சீர்படுத்தும் . 


நிதி 


இந்தியத் தொழிலினக் கடன் அளிப்பு , முதலீட்டுக் கார்ப் 
பரேஷன் ( Industrial Credit and Investment Corporation of 
India Ltd ) இந்தியாவிலுள்ள தனியாரின் முதலீட்டு முறைகளை 
ஊக்குவிக்கும் பொருட்டு உள்நாட்டுக் கூட்டுறவின் கீழ் 1955 ஆம் 
ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொழிற்கடன் முதலீட்டுக் கார்ப்ப 
ரேஷன் உருவாகியது . இது தனியார் உரிமையிலுள்ள 
நிறுவனம் . தொழில்வளர்ச்சிக்கென தனியாரிடமிருந்து முதலீடு 
கிடைக்கவே இது உருவாகியுள்ளது எனலாம் . இந்தியத்தொழில் 
றுவனங்களுக்கென்று தேவைப்படும் நிருவாக வசதிகள் கருத் 
துரைகள் இவைகளைச் செய்யவும் , தொழிலை மேன் மேலும் விரித் 
தும் ஊக்குவித்தும் நவீன முறையில் செலுத்தவும் தேவைப்படும் 
மூலதனத்தைக் கடனாக அளிக்கவும் , தொழிலில் உள்ள சிக்கல் 
களால் ஏற்படும் அபாயத்தை விலக்கவும் பிறரை இத்தொழி 
லில் நிதியை ஈடுபடுத்தக் கூறவும் எனவே இ.தொ.க. மு.கா 
( I C. I. C. I. )வினுடைய தொழிலாவது தொழில் நிறுவனங் 
களுக்கு நீண்டகால இடைக்காலக் கடன் வசதிகள் செய்வதும் 


பண 


செம்மையா 
துறையில் 
46 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறயுைம் 
அதற்கான ரூபாய் அல்லது அயல் நாட்டு நாணயங்களில் கடன் 
வசதி ஏற்பாடு செய்வதும் , சாதாரண சலுகை பாங்குகளின் 
டிபெஞ்சர் கடன் பத்திரங்களின் பொது வெளியீட்டனைத்தையும் 
ஈட்டுறுதி கொடுப்பதும் , பாங்குகளிலும் டிபெஞ்சர்களிலும் 
பண முதலீடு செய்வதும் இதரர்களால் கொடுக்கப்படும் 
வசதிக்கு உத்தரவாதம் கொடுப்பதும் ஆகும் . இக்கார்ப்ப 
ரேஷனின் அதிகாரம் பெற்ற மூலதனம் ரூ .25 கோடி . இதில் 
ரூ . 5 கோடி 

ரூ .100 மதிப்புள்ள சாதாரண பங்குகளாக 
வெளியிடப்பட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளன . மேலே கூறியதில் 
ரூ 3.5 கோடி இந்தியாவிலேயே கொடுக்கப்பட்டது . ஆங்கில 
நாட்டில் (காமன் வெல்த் வளர்ச்சி நிதிக் கம்பெனி உள்பட ) 
ள்ள பங்குதாரர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துள்ளனர் . 
மிகுதியுள்ள 50 லட்சத்தை அமெரிக்க பங்குதாரர்கள் 
கொடுத்துள்ளனர் . இ.தொ.க. மு.கா வின் ஆதாரங்களை வலுப் 
படுத்த இந்திய அரசிடமிருந்தும் உலக பாங்கியிலிருந்தும் 
வளர்ச்சிக்கடன் நிதியிலிருந்தும் அவ்வப்போது கடன்கள் 
வாங்கப்படுகின்றன . பொறுப்புகள் வரையறுக்கப்பட்ட எந்த 
கம்பெனியாயினும் தனியார் 

துறையிலும் தோற்றுவிப் 
பவர் எவராயினும் இ . தொ . க . மு . கா . ( I. C. I. C. I. ) வை 
அணுகி தம்மிடமுள்ள 
கூறி நிதி உதவி கோரினால் அதை ஏற்று , பெரிதாக்கவும் புதுப் 
பிக்கவும் முன் வரும் . எந்தத் தொழில் நிறுவனத்திற்கும் அரசி 
னரின் உதவி கிடைத்ததென்று கார்ப்பரேஷனின் 
கிடைக்காது போவதில்லை . உதவி கோரும் நிறுவனம் தனியார் 

இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பான நிபந்தனை . 
15 ஆண்டுகளுக்குள் திருப்பித்தர வேண்டி கடன்கள் அனும 
திக்கப்படுகின் றன . திருப்பித்தர வேண்டிய காலத்தை நீடிப் 
பதோ குறைப்பதோ , சந்தர்ப்பம் , தொகையின் அளவு நிறுவ 
னத்தின் அமைப்பு , கடனின் காரணம் இவற்றைப் பொறுத் 
திருக்கும் . கார்ப்பரேஷன் அளிக்கும் கடனோ அல்லது முன் 
பணத்திற்கான உத்தரவா தமோ தக்க ஈட்டுடன் தான் செய்யும் . 
மேலும் கூடுதல் கடன் உற்பத்திக்கான நிபந்தனைகளை இக் 
கார்ப்பரேஷன் இடக்கூடும் . மூலதன வெளியீடுகளை காப்புறுதி 
அளிக்கும் வகையில் இக்கார்ப்பரேஷனைப் பற்றித் தனிப்பட்ட 
முறையில் விளக்கம் தரவேண்டியது இன்றியமையாததாகிறது . 
சீரான முறையில் ஈட்டுறுதி செய்யும் முறையை இந்தியாவில் 
புகுத்தியிருப்பதோடு 

அல்லாது 

செவ்வையாகவும் செய்து 
வருகிறது . சாதாரண மூலதனத்தைப் பொறுத்தமட்டில் 
டுறுதி முறையைப் பெருமளவில் செய்து வருகிறது . இ . தொ . 
க . மு.கா ( I. C. ! , C. 1 ) இந்தியாவில் 

இந்தியாவில் முதலீட்டு 

முதலீட்டு நிலையத்தைத் 


உதவி 


முன்னுரை 


இதன் 


தோற்றுவிப்பதில் பெரும் பணியாற்றியிருக்கிறது . அயல்நாட்டுத் 
தனியார் இந்திய முதலீட்டை ஊக்குவிக்கும் நிறுவனம் ஆகும் . 

கிளைகள் நியூயார்க்கிலும் , ட்ஸ்ஸல்டார் ஃப்பிலும் 
உள்ளன . 

கார்ப்பரேஷனின் 5 இயக்குநர்கள் நிருவாகக் 
குழுவின் உறுப்பினர்களாக உள்ளனர் . கார்ப்பரேஷனின் 
தலைவர் இதன் முதல் தலைவராவர் . 


தேசீயத் தொழில் வளர்ச்சிக் கார்ப்பரேஷன் பொறுப்புகள் 
6360 TW DIÉ SÚULL.60 61 ( National Industrial Development Cor 
partion Ltd. , ) : - தே . தொ . வ . கா ( N.I.D.C. ) 1954 ல் மத்திய 
அரசினரால் தொடங்கப்பெற்றது . பொதுத்துறைகளிலும் 
தனியார் துறைகளிலும் நன்கு இணைக்கப்பெற்றதும் சமனாக்கப் 
பட்டதுமான தொழில் வளர்ச்சிக்கான 

முறைகளை இந்த 
றுவனம் தயாரிக்கிறது . அரசின ரின் முன் அனுமதிபெற்று புதிய 
தொழில் திட்டங்களைச் செவ்வனே வகுத்து நடத்துவதும் , தொழில் 
துறையில் நிறைவுபெறா வெற்றிடங்களைப் புதிய தொழில் அமைப் 
புகளால் நிரப்பியும் வருவதே இதன் தொழில்களாகும் . பருத்தி 
யாடைத்தொழிலுக்கும் , சணல் நெசவுத் தொழில்களுக்கும் கடன் 
உதவியளிக்கவும் அவற்றைப்புதுப்பித்தும் , நடைபெறாது நின்ற 
வைகளை உருவாக்கியும் உதவ 

அரசினரின் பதிலாளாகப் 
பணியாற்றுகிறது . அரசின் விருப்பத்திற்கேற்ப இதரத் தொழில் 
களுக்கும் உதவியளிக்கிறது . 


இக்கார்ப்பரேஷனின் அதிகாரம் பெற்ற மூலதனம் 
கோடி ரூபாய் . இதில் ரூ . பத்து லட்சம் கூப்பிடப்பட வேண்டிய 
மூல தன மாகும் . அரசினர் கூப்பிடப்பட்ட மூல தனம் அனைத்தும் 
முதலீடு செய்துள்ளனர் , அரசினரிட மிருந்து பெற்ற கடன் 
தொகைகள் 

இதற்கான அன்றாடத் தேவைக்கான 
ஆதாரமெனலாம் . 


கால 


இக்கார்ப்பரேஷன் அனுமதி செய்யும் கடன் தொகையின் 
பருவம் குறுகிய 

எல்லையை உடையது . 

தொகையை 
ஐந்தாண்டுகளுக்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் . தொழில் 
கம்பெனிகளுக்கு அளிக்கப்படும் கடன் தொகை எக்காரணத்தை 
முன்னிட்டும் லட்சத்திற்கு மேல் போகக் 

கூடாது 
கடன் பெறும் நிறுவனங்கள் துணை ஈடாக அவர்களுடைய சொத் 
துகளையும் அல்லது பாங்கினுடைய உத்தரவாதமும் கொடுக்க 
வேண்டும் . மேலும் தேசிய முக்கியத்துவம் பெற்ற தொழில்களுக் 
கான செயல் முறைகளையும் ஒழுங்குபடுத்துகின்றது . 


ரூ . 10 


48 - 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வரையறுக்கப்பட்ட தனியார் துறை தொழில்களுக்கு நிதி 
நிரப்பு நிறுவனம் ( Refinance Corporation Private Limited ) 
பொ . ச . 480 ( P.L. 480 ) ன் அடிப்படையில் விவசாயப்பொருள்கள் 
ஒப்பந்தத்தின்போது உருவாகியது . இந்த நிறுவனம் , இந்திய 
அரசு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இரண்டும் சேர்ந்து முடித்துத் 
கொண்ட ஒப்பந்தப்படி 

55 மிலியன் டாலர் ( ரூ . 26 கோடி ) 
தொகையை ஒதுக்கி வைத்து அதனின்று பாங்கு வழிகளைப் 
பெற்ற தொழில்களுக்கு என்று இத்தொகையை உபயோகித்தல் 
வேண்டும் என்றும் , அதற்கான தனிநிறுவனம் ஒன்று தோற்று 
விக்கவேண்டும் . மேற்படி ஒப்பந்தத்தை அனுமதித்து 1958 ல் ஜுன் 
மீ 5 - ம் தேதியில் இந்த நிதி நிரப்பு நிறுவனம் தொடங்கப் 
பட்டது . இதன் பெயரில் உள்ள படி - தொழில்களுக்கு நிதி 
உதவியளிப்பதோடல்லாது பாங்குகளுக்கும் நிதி நி 

நிதி நிறுவனங்க 
ளுக்கும் பண உதவியளிக்கிறது . தனியார் துறையில் உள்ள 
தொழில் நிறுவனங்களுக்குப் பணஉதவியளிக்கும் பாங்குகளுக் 
கும் இதர நிதி நிறுவனங்களுக்கும் அவ்வப்போது இதன் பெய 
ருக்கு , ஒப்ப , நிதியை நிரப்பி உதவியளிக்கிறது . 


ரூ . 25. 


இந்தியக் கம்பெனிகள் சட்டம் , 1956 - ன் கீழ் இது தனியார் 
கம்பெனியாகப் பதிவு செய்யப்பட்டது . கம்பெனிகள் திருத்தச் 
சட்டம் 1960 ன் கீழ் இது பொதுக் கம்பெனியாக மாற்றியமைக் 
கப்பட்டது . இதற்கான அதிகாரம் பெற்ற மூலதனம். 
கோடி. ரூ 12.50 கோடி மதிப்புள்ள அதன் பங்குகள் வெளி 
யிடப்பட்டு ரிசர்வு பாங்கினாலும் உயிர் ஈட்டுறு திக் கார்ப்ப 
ரேஷன் ( Life Insurance Corporation ) , இராச்சிய பாங்கு ( State 
Bank ) மற்றும் பதினான்கு பெரும் - அட்டவணைப்படுத்தப்பட்ட 
பாங்குகள் இதில் முதலீடு செலுத்தியுள்ளன . இதன் கொடுக் 
கப்பட்ட மூலதனம் ரூ . 2-50 கோடி . பொதுச்சட்டம் 480 - ன் கீழ் 
வரும் உதவியினின்று ரூ . 26 கோடியை இந்த நிறுவனத்திற்கு 
அவ்வப்போது அளிப்பது என்று இந்திய அரசினர் இத்துடன் 
ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் . இக்கடனுக்கு வட்டியும் 
உண்டு. 1960 ஆண்டிறுதியில் இக்கார்ப்பரேஷன் அரசினரிட 
மிருந்து பெற்ற கடன் ரூ . 5 கோடி . 


ரிசர்வு பாங்கின்r கவர்னர் இதற்குத் தலைவர் . எழுவர் 
கொண்ட இயக்குநர் குழாம் ஒன்று இதை நிருவகிக்கிறது . 
இராச்சிய பாங்கு நீங்கலாக இதர பாங்குகளின் அக்கறையை 
மேற்கொள்ள 3 இயக்குநர்கள் இக்குழுவில்உளர் . ரிசர்வுபாங்கின் 

ணைக் கவர்னர் ஒருவர் , இராச்சிய பாங்கினுடைய தலைவர் 
உயிர் ஈட்டுறுதிக் கார்ப்பரேஷனுடைய தலைவர் , இவர்கள் இதர 


முன்னுரை 


இயக்குநர்கள் . ரிசர்வு - பாங்கியிலுள்ள. தொழில் 

தொழில் நிதிப்பிரிவு 
இந்தக்கார்ப்பரேஷனை நிறுவகித்து வருகிறது .. 


தொடக்கத்தில் இதில் ஈடுபட்ட 15 அட்டவணைப்படுத்தப் 
பட்ட பாங்குகளுக்கும் கையிலுள்ள நிதி ரூ . 38,5 கோடியில் 
வீதப் பங்களவில் சில கடன் வழிகளைக் கணக்காகக் காண்பிக் 
கலாம் . பாங்குகளினுடைய உருவம் அதன் வைப்புகளின் 
எண்ணிக்கையைப் பொறுத்து வீதப் பங்கு ரூ.1.25 முதல் 3 கோடி 
வரையும் ( இராச்சிய பாங்குகளுக்கு மட்டும் ரூ . 5 கோடி அனு 
மதிக்கப்பட்டுள்ளது .) நிரப் . நிதியின் கீழ் விடப்படும் . கடன் 
பருவம் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை இருக்கலாம் . எந்த ஓரு 
கடன் தொகையும் ரூ 50 லட்சத்திற்கு அதிகமாகக் கூடாது . 
செலுத்தப்பட்ட மூல தன மும் ரிசர்வு நிதியும் 5 லட்சத்திற்கு 
குறையாமலும் 21 கோடிக்கு அதிகப்படாமலும் உள்ள தொழில் 
கம்பெனிகளுக்குக் ( ஒதுக்கு நிதி வரிகளுக்கென்றும் தேய்மானத் 
திற்கென்றும் நிறுத்தி வைக்கப்பட்டது போக எஞ்சியது ) 
கொடுக்கப்படும் , கடன் வழி உற்பத்தியைப் பெருக்கவே ( அசை 
யாச் சொத்துகள் , புதுப்பித்தல் , மாற்றியமைத்தல் போன்ற 
பலவகைப்பட்ட செயல்களை எடுத்துக்காட்டாகக்கொள்ளலாம் ) 
பயன் படுத்த வேண்டும் . இடைக்கால மூலதன உதவியாகவும் 
கொள்ளலாம் . கடன் கோரும் கம்பெனிகளுக்குப் போதிய 
வன் மையுள்ள , வாங்கிய கடனைத் திருப்பக் கூடிய செல்வநிலை 
உண்டா, அல்லது துணை ஈடு போதுமான தா என்று நிதி உதவி 
யளிக்கும் நிறுவனங்கள் தான் கவனிக்குமே ஒழிய நிரப்பு 
நிதிநிறுவனம் அதைப்பற்றி அக்கறைக் காட்டுவதில்லை . நிதி 
உதவியளிக்கும் நிறுவனங்கள் தான் 

கடன் 

திருப்பாததினால் 
ஏற்படும் அபாயத்தை மேற்கொள்ள வேண்டும் . ஆயினும் நிரப்பு 
நிதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கொள்ளுவதால் கார்ப் 
பரேஷனிடமிருந்து பெற்ற கடனுக்கு ட்ரஸ்ட்டாக 

இருக்க 
வேண்டும் . 


முறைகளை 


இதன் பணிகளையும் செயல் முறைகளையும் எளிதாக்கியும் 
இதன் ஆதாரங்களைச் செவ்வையாகப் பயனாக்கிக் கொள்ளவும் 
செயல் 

மாற்றியமைத்துள்ளது . நிரப்பு நிதி 
நிறுவனத்தின் உதவி இப்போது 43 பாங்குகளுக்குக் கிடைத்துள் 
ளது . 14 இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷன்கள் , சென்னை தொழில் 
முதலீட்டுக் கார்ப்பரேஷன் , மூன்று இராச்சியக் 

கூட்டுறவு 
பாங்குகள் இதன் உறுப்பினர்கள் ஆகாமலேயே உதவி பெற் 
றுள்ளன . 

4 


டம் . 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
இதனால் பங்குதாரர்களுக்கு அமைந்துள்ள கோட்டா ( வீதப் 
பங்கு ) முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது . தாங்கள் பெறும் 
நிரப்பு நிதி வழிக்கான வட்டி விகிதத்திற்கும் ( 5 % ) தொழில் 
நிறுவனங்களுக்குக் கடனுக்கு விடும் வட்டி விகிதத்திற்குமாக 11 % 
இடைவெளி இருக்கவேண்டும் என்ற முன்னர் இருந்த நிபந்தனை 
நீக்கப்பட்டுத் தற்போது பாங்குகள் தங்கள் சந்தர்ப்பத்திற் 
கேற்ப வட்டி விகிதம் வசூல் செய்யலாம் . ஆயினும் அது கார்ப்ப 
ரேஷனுடைய சம்மதத்தைப் பெற்றதாக அமைதல் வேண்டும் .. 
திட்டத்தில் இல்லாத தொழில்களுக்கும் கடன் வசதி அளிக்க 
ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது . அம்மாதிரியான தொழில்கள் 
திட்டத்தை ஒட்டி அமைதல் வேண்டும் . சிறுபான்மைத் தொழில் 
களுக்கும் கூட இடைக்கால கடன் வசதியளிக்க நிரப்பு நிதிக் 
கார்ப்பரேஷன் முன் வந்துள்ளது . ஆயினும் ஒரு நிபந்தனை யென்ன 
வெனில் அந்தக் கடன்களுக்குக் கடன் உத்தரவாதத்திட்டம் 
( Credit Guarantee Scheme ) உத்தரவாதம் செய்தல் வேண்டும் . 

பாங்கு நிறுவனங்களைப் பெரிதாக்கி , அவற்றின் வர்த்த 
கத்தைத் தரப்படுத்தி , கடன் தரும் முறைகளை 

லாபம்காணு 

ம் 
அளவில் சிறச்கச் செய்து அதனால் தொழிலைச் செம்மையாக்கி 
எளிதாகவும் மாற்றிய நன்மதிப்பு கார்ப்பரேஷனையே சாரும் . 
மத்தியகால ஏற்றுமதிக் கடன் வசதிக்களுக்கு நிரப்பு நிதி உதவி 
செய்ய முன் வந்துள்ளது அதனுடைய மெச்சத்தக்க புதிய 
5 வருடங்களுக்கு மேற்படாமல் உள்ள ஏற்றுமதிக் கடன்களுக்கு 
இவை ஏற்பட்டுள்ளன . ஏற்றுமதி நிதி ( கப்பூர் குழுவினர் ) 
ஆய்வுக் குழுவினரின் பரிந்துரையின் பேரில் இத்திட்டம் 
1963 ஆம் ஆண்டு ஜனவரி மீ நடப்பில் வந்தது . 


- 


இத்திட்டத்தின் கீழ் அயல்நாட்டுச் செலாவணித் தொழிலில் 
உரிமை பெற்ற பாங்குகளுக்கு நிரப்புநிதி வசதியளிக்கிறது . 
ஏற்றுமதியாளர்கள் தனியார் துறையில் இருக்கவேண்டும் . 
அவர்கள் உற்பத்தியாளர்களாகவும் இருக்கலாம் . 

மேலும் 
அவர்களுடைய அமைப்பின் அளவு அவ்வளவாகக் கவனிக்கப் 
படுவதில்லை ; ஆயினும் மதிப்புள்ளதும் புகழ் பெற்றதுமான 
ஏற்றுமதியாளராக இருத்தல் வேண்டும் . 

சாதாரணமாக 
ஏற்றுமதிகள் மூல தனக் கருவிப் 

பொருள்களாகவும் 
பொறியியல் பொருள்களாகவும் இருத்தல் வேண்டும் . ஏற்று 
மதிகள் பெரிய . நிறுவனங்களின் ஒப்பந்தத்தின் 

அடிப் 
படையில் 

இருக்கவேண்டும் . சாதாரணமாக கொடுக்குந் 
தொகையில் 20 % முன் பணமாகவோ , அல்லது பற்றுத் திருமுகம் 


மூன்னுரை 


எது 


கொடுத்தோ 

அல்லது பணம் 

கொடுக்க உத்தரவாதமோ 
அளித்தால்தான் நிரப்பு நிதி நிறுவனம் சம்மதிக்கும் . 
எவ்வாறிருப்பினும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தஸ்தாவே ஜுகளை 
ஆஜர்படுத்திவிட உத்தரவிடும் , எல்லா ஏற்றுமதிகளையும் 
ஏற்றுமதிக் கடன் உத்தரவாத நிறுவனத்தால் ( Export Credit & 
Guarantee Corporation ) ஈட்டுறுதியளித்தல் வேண்டும் , நிரப்பு . 
நிதிக் கடன் 31 லட்சத்திற்கும் குறைந்த அளவில் இருக்கக்கூடாது . 
தனிப்பட்ட கப்பல் ஏற்றுமதிகள் குறைந்தளவில் இருக்கலாம் . 
அவற்றிற்கு நிரப்பு நிதி நிறுவனம் உதவியளித்திருக்கக்கூடும் . 
கப்பலேற்று முன்னர் உள்ள கடனையும் , கப்பலிலிருந்து 
இறக்கிய பின்னர் அடைந்த கடனையும் நிரப்புநிதி நிறுவனம் 
அளிக்க வழியுண்டு . கப்பலேற்று 

முன்னர் கடன் பருவம் 
( நீங்கலாக ) 6 மாதங்களுக்குக் குறையாமலும் ஐந்து ஆண்டுகளுக்கு 
மேற்படாமலும் இருக்க வேண்டும் . அயல் நாட்டுச் செலாவணி 
யிலிருந்து விலக்குப்பெறல் இன்றியமையாதது . 41 % சலுகை 
வட்டி விகிதத்தில் நிரப்பு நிதி வழியளிக்க இக்கார்ப்பரேஷன் 
முன் வந்துள்ளது . இது இயல்பாக வசூலிக்கும் வட்டிவிகிதம் 
51 % . மேலும் இவ்வசதியின் அடிப்படையில் உ.தவிபெறும் 
பாங்குகள் 6 % வட்டிக்கு மேல் கடன் கொடுத்தல் கூடாது . 

815 
அண்மையில் , தனியார் துறை நிலக்கரிக் கனிகளுக்கு ரூபாய் 
முன் பண வசதிகளை ( Rupee Advances ) . மேற்கொள்ளு 
களுக்கு இக்கார்ப்பரேஷன் அரசினரின் பதிலாள் போன்று 
உத்தரவாதம் அளிக்கிறது . இவ்வாறு செய்யப்படும் முறையில் 
உலக பாங்கு நிறுவனத்தின் கடன் தொகையாகிய 35 மில்லியன் 
டாலர்களைப் பயன் படுத்த முடிகிறது . நிறுவனக் 

கடன் 
வசதிகளைப் ( Institutional Credit ) பெரிது செய்யவும் , உதவி 
கோரும் நிலக்கரிக் கனிகளுக்கும் கடன் வசதியளிக்கும் நிறுவனங் 
களுக்குமிடையே நட்டத்தை 35 விகிதம் முதல் 65 விகிதம்வரை 
பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் . உத்தரவாதம் நிற்பதற்கான 
கூலி ஆண்டிற்கு 2 % . 


நம் பாங்கு 


இந்தியத் தொழில் வளர்ச்சி பாங்கு 
( Industrial Development Bank of India ) 

( இ . தொ . வ . பா . ) மேலே கூறியுள்ள பாங்கு நிறுவனத்தை 
தொடக்கம் செய்ய வேண்டுமென்ற குறிக்கோளுடன் இந்திய 
யூனியன் நிதி மந்திரி லோகசபையில் பட்ஜெட் 1964 விவாதத்தில் 
இதற்கென ஒரு மசோதாவைக் கொண்டு வந்தார் . தொழில் 
நிதிக் .., கார்ப்பரேஷனும் தொழில்வது முதலீடு கார்ப்ப 


என 


ரூ .20 கோடி 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
ரேஷன் முதலியன இருப்பினும் , நாட்டிலுள்ள வர்த்தக 
பாங்குகள் தொழில்களுக்கு முன் பண வழி அளிப்பினும் , 
கூட நீண்ட 

நீண்ட காலக் கடன் வசதியை அளிக்க அவைகளுக்குப் 
போதிய சௌகரியமில்லை யாதலாலும் இந்நாட்டின் தொழில் 
முன்னேற்றத்திற்கு இது ஒரு பெரும் இடையூறாக இருக்கிற 
தன்று கருதி இந்த பாங்கு நிறுவனத்தைத் திறக்கும்படியான 
முறையை வகுத்தனர் . 

கனடா நாட்டிலுள்ள தொழில் வளர்ச்சி பாங்கு எவ்வாறு 
அந்நாட்டின் மத்திய பாங்கினுடைய துணையாகவுள்ளதோ அதே 
போல் இதுவும் ரிசர்வு பாங்கினுடைய துணையாகும் . ரிசர்வு 
பாங்கியின் மத்தியக் குழுவிலுள்ள உறுப்பினர் அல்லாதவர்கள் 
இதன் உறுப்பினர் ஆவர் . ரிசர்வு பாங்கியினுடைய கவர்னர் தான் 
இதன் தலைவர் . அதன் துணைத்தலைவர் இதன் இயக்குநர்களில் 
ஒருவர் . தொடக்கத்தின் போது இதன் பணிக்கான மூலதனம் 


இதில் பாதித் தொகையை ரிசர்வு பாங்கு செலுத்தும் . 
இதன் மறுபகுதியை 30 ஆண்டுகளுக்குள் , முதல் 15 ஆண்டு 
களுக்குப்பின்னர் 15 சம தவணைகளில் 15 ஆண்டுகளுக்குள் 
கொடுத்துவிடும் . இதன் ஆதாரமனைத்தும் ரிசர்வு பாங்கு எந்த 
வித லாபப் பங்கீடு பொறுப்பேயின்றி அரசினர் இதற்கெனக் 
கடன் 

விதிகள் கொடுக்கக் கூடும் . அரசினர் தங்களுடைய 
சொந்த ரிசர்வு நிதியிலிருந்தும் அல்லது பாண்டு , கடன் பத்திரங் 
களையும் வெளியீடுசெய்து கடன் பெறக்கூடும் . பொது நிபந்தனை 
களுக்கு உ.ட்பட்டு ரிசர்வு பாங்கு 90 நாள்களில் வெளிக்கடனாகவும் 
பெறலாம் . 5 ஆண்டுகளில் காலாவதியாகும் வர்த்தக மாற்றுண்டி 
யல்களின் ஈட்டின் பேரில் இந்த பாங்கு ரிசர்வு பாங்கியிடமிருந்து 
கடன் பெறும் . இவற்றிற்கும் மேலாகத் தேசியத் தொழில் கட்டன் 
(நீண்டகால செயல் முறைகள் ) என்ற இ . ரி . பா . ( RBI ) கடன் 
நிதியையும் அண்டி அதற்கான பங்கீடுகளைப் பெறலாம் . இக் 
கடன் நிதியை இ . ரி . பா . ( RBI ) தமது லாபத் தொகைகளிருந்து 
அரசினருக்கு மாற்றும் முன்னரே ஒதுக்கி வைக்கக்கூடும் . இதர 
நிதி நிறுவனங்களிலிருந்து பங்குகளை முதலீடுசெய்யவும் அவற்றின் 
மூலம் அதிகப்படி நிதி ஒதுக்கங்களைப் பெற்று அதன் வழியே 
தொழில்களை ஊக்குவிக்கப் பயன்படுத்த வழிசெய்கிறது . 

மத்திய அரசினர் இடும் பருவத்தையும் நிபந்தனை களையும் 
அனுசரித்து இந்த பாங்கு அந்நியச் செலாவணியில் கடன்கள் 
பெறலாம் , தொழில்களின் தேவையை ஒட்டி இதன் ஆதாரங்களை 
அவ்வப்போது பலப்படுத்தப்படுகிறது . பொதுக் கடன்களை 


முன்னுரை 


வர்த்தக அமைப்பின் கீழ் பாங்குகள் கொடுக்க இயலாதபோது 
இந்த நிதியிலிருந்து எளிதாகத் தொழில் நிறுவனங்களுக்குக் 
கடன் வழியளிக்கலாம் . மேலும் இந்த நிதியை இ . தொ.வ. பா . 
( IDBI ) நிருவகிக்கிறது . 


பாங்கினுடைய 

அலுவல்கள் : -- தொ . வ . பா . ( IDBI ) 
தொழில் துறையில் பெருமளவில் நிதி உதவியளிக்க வேண்டிய 
காரணத்தால் இது எல்லா நிதி வழியளிக்கும் நிறுவனங்களுடைய 
செயல்களை ஒன்றாகக் கண்காணித்து அதன் முடிவாகக் கம்பெனிச் 
சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் 
தனியார் துறையிலிருப்பினும் இல்லாவிடினும் மற்றும் வேறு 
சட்டத்தின் கீழ்ப் பதிவு பெற்றிருப்பினும் கூட இதனுடைய 
உதவியைப்பெறும் எனலாம் . இந்தியத் தொழில் நிறுவனக் 
கார்ப்பரேஷன் , இராச்சிய நிதிக்கார்ப்பரேஷன்கள் , அட்டவணைப் 
படுத்தப்பட்ட பாங்குகள் இராச்சியக் கூட்டுறவு பாங்குகள் 
மற்றும் இதர நிதி நிறுவனங்களுக்கு இப்பாங்கு உதவியளிக்கக் 
கூடும் . 3 ஆண்டுகள் முதல் 25 ஆண்டுகளுக்குள்ளாக 
வைக்கப்பட்ட கடன் உதவிகளுக்கு நிரப்பு நிதி கொடுக்க முன் 
வருகிறது . ஏற்றுமதிக் கடன் முறையிலும் ஆறு மாதங்களுக்குக் 
குறையாதும் பத்து ஆண்டுகளுக்கு மேற்படாமலும் இருக்கக் 
கூடியவற்றிற்கு நிரப்பு நிதிவசதி அளிக்கப்படும் . இராச்சியக் 
கூட்டுறவு பாங்கு , அட்டவணைப் படுத்தப்பட்ட பாங்குகள் 
கொண்டுவரும் கழிவு நீக்கிய உண்டியல்களின் மீது நிரப்பு நிதி 
வசதி செய்கிறது . நேரிடையே 

வரும் உண்டியல்களைத் 
தள்ளுபடி கொடுத்து நிதி உதவி செய்து வருகிறது . கூட்டுப் 
பங்குகள் வெளியீட்டின் தருணத்தில் ஈட்டுறுதி செய்ய எந்த 
நிறுவனமும் முன்வராத போது நிரப்பு நிதி நிறுவனம் அவ் 
வசதியை அளிக்க முன் வரலாம் . புதிய தொழில்கள் ஆரம் 
பிக்கத் தேவையான தொழில் நுட்பத்தை செர்மானிய நாட்டு 
பாங்குகள் அளித்து வருவதைப் போன்று இந்த பாங்குகூட, 
முன் வரலாம் . 


சிறு தொழில் நிறுவனங்களுக்காகக் கொடுக்கப்படும் 
கடன்களை உத்திரவாதம் செய்யத் திட்டம் : - இந்தியாவில் சிறு 
தாழில்களுக்கு முன் பணக் கடன் வசதியை அளிக்கக் கூடிய 
நிறுவனம் தோன்றாதது பெருங்குறையே . அத்தொழில்கள் நசித்து , 
பணம் திருப்பப்படுவதில்லை என்ற காரணத்தால் பெரும் நட்ட 
பயம்கொண்டு பாங்குகள் சிறுதொழில்களுக்குப் பணவசதி செய்ய 
முன் வருவதில்லை . 1959 ஜூலை மாதத்தில் ரிசர்வு பாங்கு நடத்திய 
சிறு தொழில்களுக்கான நிதியமைப்பு என்ற கருத்தரங்கில் 


கூடாது . " உத்தரவாத நிறுவனம் , 
54 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
சிறு தொழில்களுக்கு பாங்குகள் கடன் வசதியளிப்பின் அவற்றின் 
நிமித்தம் ஏற்படும் நட்ட பயத்தைப் பகிர்ந்து கொள்ள வேறு நிதி 
நிறுவனங்கள் இருக்கவேண்டும் என்ற 

முடிவு தெரிவிக்கப் 
பட்டது . இந்த முடிவை அனுசரித்து , நிதி நிறுவனங்கள் சிறு 
தொழில்களுக்குக் கட்டுப்பாடின்றித் தாராளமாக நிதிவழங்குதல் 
வேண்டும் என்ற ( நாக்குடன் இந்திய அரசு ரிசர்வு பாங்கியைக் 
கலந்து , சிறு தொழில்களுக்குக் கடன் வழங்க ஓர் உத்தரவாதத் 
திட்டத்தை ஏற்படுத்தி அதை 1960 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 
முதல் தேதி அமுலாக்கியது . கடன் உத்தரவாதத் திட்டத்தின் 
நோக்கம் வருமாறு : சிறுதொழில்களுக்குக் கடன் வசதியளித்து 
அதன் விளைவாக திரும்பப்பெற இயலா நட்ட பயத்தை நீக்கிக் 
கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்குத் தக்க பாதுகாப்பு அளித்து 
அதன் மூலம் நிறுவனக்கடன் முறையை பெருக்க எண்ணியது . 
இம்மாதிரியான பட்டத்தை இந்திய அரசினரும் கடன் வசதி 
யளிக்க முன் வரும் நிறுவனங்களும் பகிர்ந்துகொள்ள வேண்டியது . 
இவ்வுத்தரவாதத் திட்டத்தின் கீழ் எந்த ஒரு முன் பண வசதி 
1 லட்சத்திற்கு 
பெயரின் 

கீழ் ரிசர்வு பாங்கில் இந்த அலுவலகம் 
அரசினரின் பதிலாளாகப் பணியாற்றி வருகிறது . இதற்கான 
எல்லா அலுவல்களையும் ரிசர்வு பாங்கினுடைய தொழில் நிதிக் 
கிளை பம்பாய் நகரில் இருந்து கண்காணித்து வருகிறது . 
காலத்தையும் பருவத்தையும் ஒட்டி இத்திட்டம் படிப்படியாக 
இந்திய நாடு முழுவதும் பரப்பப்பட்டது . 


என்ற 


தற்போதுள்ள நிலைமையில் சிறுதொழில்களுக்கு குறிப்பிட்ட 
அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்குகள் , இராச்சியக் கூட்டுறவு 
பாங்குகள் , இராச்சிய நிதிக் கார்ப்பரேஷன்கள் , சென்னை நிதி 
முதலீடு கார்ப்பரேஷன் லிமிடெட் , மற்றும் இதர இராச்சிய 
பாங்குகள் மட்டும் சிறுதொழில்களுக்கு முன் பண வசதியளிக் 
கின்றன . இவ்வுத்தரவாதத் திட்டத்தின் கீழ் இவை உத்தர 
வாதம் பெறுகின்றன . ஏதேனும் ஒரு நிதி நிறுவனம் இத்திட்டத் 
தின்கீழ் உதவியளிக்கும் நிறுவனமாக ஏற்றுக் கொண்டிருப் 
பினும் , மேலும் எந்த ஒரு முன் பண வசதியிலும் , அது 25 % 
தாகை கொடுத்திருந்தாலும் , அதுவும் மேலும் ஒரேபாங்குகளும் 

நிறுவனங்களும் கூட மேற்படி உதவியைப் பெறலாம் . 
ரண்டு அல்லது அதிகமான நிதி நிறுவனங்கள் கூட்டாக ஒரு 
முன்பண வசதியளிப்பதை மேற்கொள்ளலாம் . 


இத்திட்டத்தின் உதவி பெறும் பொருட்டுச் சிறுதொழிலுக் 
கான இலக்கணம் கூறப்பட்டுள்ளது . - சிறுதொழில் எனப்படு 


முன்னுரை 


ae 


வது மூலதன 

மூல தன முதலீடாகவும் , குடிக் கூலிக்கென கொண்ட 
தொழிற்சாலையுடன் தொழிலாளர்களுக்கென இருப்பு வசதி 
அவர்களுக்கு அளிக்கப்படும் . சௌகரியங்களைக் கணக்கெடுக் 

லட்சத்திற்குள் இருந்தும் , உற்பத்தி , பதனம் 
செய்தல் இவைகளில் ஏதேனும் ஒன்றாவது பொறுக்கி எடுக்கப் 
பட்ட மாவட்டம் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் . 


காது 


5 


. 


1960 ஆம் ஆண்டு ஜூலை மீ 1 - ம் தேதி முதல் அனுமதிசெய் 
யப்பட்ட முன் பணங்களுக்கெல்லாம் இவ்வுத்தரவாத முறையின் 
கீழ் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் . இத்தேதிக்குமுன்னர் 
கொடுக்கப்பட்ட முன்பண வரலாறு செம்மையாக இருப்பின் 
புதுப்பிக்கப்பட்ட முன்பணவசதி இயல்பாகக் கொடுக்கப்படும் . 
முன் பண வசதி இவைகளை ஏற்றுக்கொண்டு உத்தரவாதம் அளிக் 
கப்படும் . பணிக்கான மூலதனம் அசையாப் பொருள்களும் தளவா 
டங்களும் வாங்குவதற்காகக் கொடுக்கப்படும் முன்பணங்களுக்கு 
உத்தரவாதம் உண்டு . அவ்வுத்தரவாதம் பெற்ற முன் பணம் 
கோரியபோது திருப்பப்பெற வேண்டும் . அல்லது குறிப்பிட்ட 
காலம் வரை கெடுவு கொடுக்கப்படும் . முன் பணம் கொடுக்கப் 
பட்டும் அல்லது அனுமதி செய்யப்பட்ட பின்னரும் கூட உத்தர 
வாதம் அளிக்கப்படும் . முன் பணம் கோரிப்போடப்படும் மனு 
முதன் முதலில் ஒராண்டுக் காலத்தை யுடையதாகவும் , அதற்கும் 
நீண்ட 

காலத்ததாய் இருப்பின் முன் பண உதவி அளிக்கும் 
நிறுவனத்தின் விருப்பத்திற்கேற்ப 

காலம் 

அல்லது பருவம் 
தீர்மானிக்கப்படும் . உத்தரவாத காலம் எக்காரணத்தை முன் 
னிட்டும் முன் பணம் கொடுத்த நாள் முதல் ஏழாண்டுகளுக்குமேல் 
அதிகரிக்கக்கூடாது . உத்தரவாத காலத்தை முதலாவதாக ஆறு 
மாதகாலத்திற்கு மேற்படாமல் அவ்வப்போது அதன் அடுக் 
காகவே 

நீட்டிக்கொண்டு போய் முன் கூறிய ஏழாண்டுக் 
காலத்தை மீறக்கூடாது . 


உத்தரவாத ஈட்டுறு திக்கான கட்டணம் 

பெருமளவில் 
கொடுக்கப்பட்ட முன்பணத் தொகையில் 1 சதவிகிதம் வசூலிக் 
கப்பட்டு , உத்தரவாதம் தொடங்கும் முன்னரே உத்தரவாத 
நிறுவனத்திடம் இக்கட்டணத்தைச் செலுத்தி விடவேண்டும் . 
இத்திட்டத்தை செவ்வனே நடத்துவதற்காகப் பரிசோதனைக் 
காலத்தில் கட்டணத்தை மிகவும் குறைத்தும் , தொழில்களுக்கும் 
சிறுதொழில்களுக்கும் மேன் மேலும் நிதியை 

அதிகரிக்க 
என்னென்ன 

ஏற்பாடுகள் உள்ளன என்று ஆய்ந்து முடிவு 
செய்யப்பயனாகிறது . ஓராண்டைவிட அதிகமுள்ள பருவக்காலக் 
கடனுக்குக் கொடுக்கும் உத்தரவாதத்திற்கான கட்டணத்தைத் 


56 


பணமாக 


பாங்கு சட்டம் எவ்வாறு உருவாகியது எனச் சுருக்டிலும் 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
தவணைகளில் செலுத்தலாம் ? கடன் கொடுத்த எந்த நிறுவனமும் , 
உத்தரவாதம் பெற்ற 

முன் 

இருப்பின் 
உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படி கோரலாம் . உத்தரவாதம் 
காலவ தியாகும் 15 நாள்களுக்குள்ளாகக் கெடுத்தவறிய கடன் 
களின் விவரத்தைத் தகவலாக வெளியிடலாம் . கடனை வசூலிக்க 
வேண்டி ஈட்டின் மீதும் , சட்ட முறையிலும் நடவடிக்கை எடுக் 
கப்போவதாகக் கடன் கொடுத்த நிறுவனம் சான்றிதழ் கொடுக் 
கவேண்டும் . கடனைத் திருப்ப வசூல் செய்யும் பொறுப்பு , 
உத்தரவாதத்தைப் பெற்ற பின்னர் கடன் தரும் நிறுவனத் 
தையோ அல்லது உத்தரவாத நிறுவனம் பணிக்கும் முறையில் 
வசூலிக்க வேண்டும் . இத்திட்டம் எம்முறைகளில் முன் பணம் 
தருதல் வேண்டும் , எவ்வாறு ஈடுகளைக் கோரவேண்டும் , என்ன 
பருவக்காலத்தில் திருப்பப்படவேண்டும் என்று கூறவில்லை , கடன் 
வசதியளிக்கும் நிறுவனங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப ஈடு , 

, 
கிடைக்கும் லாபநிலுவை வட்டி வீதம் இவற்றை ஒப்பந்தப்படி 
அமைத்துக் கொள்ளலாம் . 
பாங்கு சட்டத்தின் பரிணாமம் 

பாங்கு சட்டத்தின் பொருள் பாங்கு வர்த்தகத்தைத் 
தனிப்பட்ட முறையில் இதர வகையான வர்த்தகங்களிலிருந்து 
பிரிக்குமளவில் தனிப்பட்ட சட்டமுறை இந்தியாவிலும் இல்லை , 
இங்கிலாந்திலும் இல்லையெனலாம் . இதர வணிகத்துறைகளில் 
ஈடுபட்டவர்கள் என்னென்ன பொதுச்சட்டவரம்பினுள் நடக்க 
வேண்டுமோ அச் சட்டமனைத்தும் பாங்கு நடத்துபவரைக் 
கட்டுப்படுத்தும் . அதே போன்று தனி நபர்பால் தீங்கிழைக்கும் 
சட்டம் , குற்றம் புரிவதான சட்டம் இவைகளுக்கு அனை வரும் 
கட்டுப்பட்டிருப்பதுபோல 

வர்த்தகரும் கட்டுப்பட 
வேண்டியது . பாங்குத்தொழிலுக்கான சட்டத்தைத் தெரிந்து 
கொள்ளும் முன்னர் இந்தியாவிலும் இங்கிலாந்துடா 
வோமாக . இந்திய பாங்குச்சட்டம் எனப்படுவது பொதுவாக 
ஆங்கில 

நாட்டுப் பாங்குச்சட்டத்தை அனைத்தும் தழுவாது 
ஓர் அளவில் ஒட்டியிருப்பதால் ஆங்கில நாட்டுச் சட்டத்தின் 
தோற்றுவாய் , அதன் வரலாறு அனைத்தும் நாம் இங்கு அறிந்து 
கொள்ள முற்படுவோம் . 


பாங்கு 


வியாபார ( வர்த்தக ) ச் சட்டம் : - பாங்குச் சட்டமெனப் 
* படுவது வர்த்தக அல்லது வியாபார் சட்டத்தின் ஒரு பகுதி 

லெக்ஸ் மெர்ச்சடோரியா ( Lex Mercatoria ) எனப் 


இதை 


தொடர்ந்து 1826 - லும் 
பட 

ஓய்வு 
மாதமொரு முறை வெளியீடு செய்தல் வேண்டும் என் 
முன்னுரை 

57 
பண்டைக்காலங்களில் கூறிவந்தனர் . பதின் மூன்றாம் நூற்றாண்டில் 
வர்த்தகர்கள் அன்றாடம் நடைமுறையில் கொண்டிருந்த பழக்க 
வழக்கங்களே வர்த்தகச்சட்டமாக உருபெற்றது . இப்பழக்க 
வழக்கங்களை நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்து அவற்றை 
ஏற்றுக்கொண்டன . நாளடைவில் இவை பொதுச்சட்டப் பகுதி 
களாக அடைந்தன . நாளாவட்டத்தில் புதிய புதிய கொள் 
கைகளும் இவற்றுடன் சேர்க்கப்பட்டன . மாற்றுண்டியல்களில் 
உத்தரவு பெற்றவர்களுக்குப் பணம் கொடுப்பதும் அந்தச் 
சுவடியின் பின்புறத்தில் கையொப்பமிட்டு மாற்றிக்கொடுப்பது 
17 ஆம் நூற்றாண்டு காலம் தொட்டு நடைமுறையில் இருந்து 
வருகிறது . 1694 ஆம் ஆண்டு பாங்கு ஆஃப் இங்கிலாந்தை 
தோற்றுவிப்பதற்கான முதல் பாங்குச் சட்டம் 

அமுலாக்கப் 
பட்டது . ஆயினும் அநேகர் இதை முதலாவதாகத் தோன்றிய 
பாங்குச் சட்டமாக இருக்குமா என ஐயுறுகின்றனர் . பாங்கு ஆஃப் 
இங்கிலாந்தைத் தோற்றுவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு 
தனி சட்டம் . மேலும் , அவ்வடியம் பொதுவாக நிலவிவரும் 
பாங்குச்செயல் முறைகளைப் பற்றியோ அல்லது கண்காணித்தோ 

விவரப்படுத்தப்படவில்லை . பத்தாண்டுகளுக்குப் 
பின்னர் மாற்றுண்டியல்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்த 
மாற்றுரிமை முறை 1704 - ல் ஆன் காலத்து சட்டப் பிரிவுகள் 
3 & 4 - ன் கீழ் பிராமிசரி நோட்டுகளும் வழங்கப்பட்டன. 1708 - ல் 
எல்லா பாங்குகளும் பெற்றிருந்த பணத்தாள் வெளியீட்டுரிமை 
பிடுங்கப்பட்டு பாங்கு ஆஃப் இங்கிலாந்திற்குமட்டும் ஏகபோக 
1833 - லும் சட்டங்கள் இயற்றப்பட்டன . இச்சட்டங்கள் பாங்கு 
வர்த்தகத்தின் ஓருசில பகுதிகளை மட்டும் கண்காணிக்கின்றனவே 
ஒழிய பொதுவாக பாங்குத் தொழில் முழுமையும் கவனிக்கப் 

வில்லை . 1836 - ல் " பெருமளவில் தொழில் புரியும் கூட்டுப் 
பாங்கு வர்த்தகம் கட்டுப்பாடின்றி நாட்டின் நிதி நிலைமையை 
ஆக்கிரமித்து வருவதை உடனே கவனித்துக் கட்டுப்படுத்த 
வேண்டும் என்று சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது . 
1841 ஆம் ஆண்டு உருவான சட்டம் ( 1 ) புதிய பாங்குகளுக் 
கான செலுத்தப்பட்ட மூல தனம் இன்னதெனவும் , ( 2 ) அவை 
திறக்கப்படுவதற்காக அனுமதியைக் குறித்தும் , ( 3 ) இயக்குநர்கள் 
நான்காண்டுகளுக்கு 
ஓய்வு பெற்றவர் மறுமுறை ஒராண்டுக தேர்ந்தெடுக்கப்படக் 
கூடாது , ( 4 ) பாங்குகள் தங்கள் பங்கின் ஈட்டின் 
கொடுத்தல் கூடாது , (5 ) பாங்குகளிள் ஐந்தொகைக் குறிப்பு 
களை 

றும் 
பிரிவுகளைக் கொண்டுள்ளது . 


ஜர்னல் 


கென்று முதன் முதலாக வர்த்தகச்சட்ட மசோதாவைக் கொண்டு 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
மான்ஸ் ஃபீல்ட் பிரபுவின் முடிவான தீர்ப்பு 

தொழில்புரட்சியின் காரணமாகத் தொழிலும் வர்த்தகமும் 
வெகுவாக முன்னேற்றமடைந்தன . பெருவாரித் தொழில்கள் 
தாடங்கப்பெற்றவுடன் கடன்வர்த்கமும் அதிகரித்தது . கடன் 
வர்த்தகத்தால் நாட்டின் பொருளாதாரநிலை செம்மையாகியது . 
அவ்வமயம் பாங்குத்தொழில் சட்டம் நீதிபதி - உருவாக்கிய - 
சட்டம் எனக் கூறினால் மிகையாகாது . பாங்கு நடத்துமுறை 
களிலும் வர்த்தக முறைகளில் தொன்றுதொட்டு இருந்துவந்த 
பழக்கவழக்கங்களை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் தங்கள் முடிவு 
களைக் கூறிவந்தனர் எனலாம் . ஆங்கில வர்த்தகச் சட்டத்தின் 
வரலாற்றில் பெரும்பெயருடன் திகழ்பவர் திரு . மான் ஸ்ஃபீல்டு 
பிரபு ( அன்னாருடைய வாழ்க்கை விவரச்சுருக்கம் இன்ஸ்டிடியூட் 
ஆஃப் பாங்கர்ஸ் 

( Institute of Bankers Journal ) 
பக் 443-444 ) ஐப் பார்க்க . வெகுவாக முன்னேற்றமடைந்த 
ஐரோப்பிய நாடுகளில் நிலவிவரும் பாங்கு , வர்த்தகப் பழக்க 
வழக்கங்களை ஆய்ந்து அதன் அடிப்படிடையில் இங்கிலாந்து பாங்கு 
நடத்தும் சட்டமும் வர்த்தகசட்டமும் தோற்றுவித்தார் . அவர் 
காலமான பிறகும்கூட இவருடைய தீர்ப்புகளையும் சட்ட முடிவு 
களையும் விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் இடமின்றி வல்லுநர் 
கூற்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதுகாறும் சட்டமாக திகழ்ந்து 
வருவது தெரிந்ததே 

பின்னர் 

உருவான அநேக வர்த்தக 
சட்டங்களை மான்ஸ் ஃபீல்டு பிரபு மற்றும் இதர நீதிபதிகளும் 
கொடுத்த தீர்ப்புகளை யொட்டி அமைத்தனர் . எடுத்துக்காட்டாக 
மாற்றுண்டியல்கள் சட்டம் திரு . மான்ஸ் ஃபீல்டு பிரபுவின் 
தீர்ப்புகளை யொட்டியே உருவாக்கப்பட்டது . நீதிபதி மான்ஸ் 
ஃபீல்டு பிரபு அவர்களோ வழிவழியாக வந்த வர்த்தக பாங்குப் 
பழக்கவழக்கங்களை அனுமதித்தே தீர்ப்புகளைக் கூறியுள்ளார் . 
எனவே , இங்கிலாந்து பாங்குச்சட்டம் எனப்படுவது பாங்கு 
நடத்துவோர் இதுகாறும் கடைப்பிடித்தொழுகிய செயல் 
முறையே . 

இந்திய நாட்டில் சென்னை பம்பாய் , 
போன்ற பெரிய நகர்களில் வாணிபம் செய்துவந்த ஆங்கிலேய 
வர்த்தகர்களின் நலனைக்கோரியும் , அவர்கள் நாட்டுச்சட்டங்களை 
கையாளும் நீதிமன்றங்களுக்குச் செல்லமறுத்ததால் இந்நாட்டிற் 


கல்கத்தா 


வந்தனர் . அக்காலங்களில் இந்தியாவில் தனிநபர் சட்டங்களை 
அமுலாக்குவதே ஒரு தனிப்பட்ட முறையாக நடந்து வந்தது 
எனலாம் . தனிநபர் சட்டங்கள் அவரவர்களுடைய மதக்கோட் 
பாட்டை யொட்டியே அமுலாக்கப்பட்டது . இந்திய நாட்டில் 


69 


முன்னுரை 


நடைபெறும் வர்த்தகத்தை ஆங்கில நாட்டு வர்த்தகச்சட்ட 
அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமென்று ஆங்கில நாட்டுப் 
பாராளுமன்றம் முடிவுசெய்தது . இராசதானித் தலைநகரங்களில் 
இச்சட்டம் அமுலாக்கப்பட்டது . அதனால் தான் 

பிரதான 
நகர்களிலும் கிராமப்பகுதிகளிலும் சட்டத்தில் பேதம் உள்ள தைக் 
காண்கிறோம் . 1753 ஆம் ஆண்டு பட்டயத்தின்படி இம்மூன்று 
பெருநகர்களிலும் ஆங்கிலவர்த்தகச் சட்டமும் இதர சட்டங்களும் 
அமுலாக்கப்பட்டன . மேலும் இச்சட்டம் இந்நாட்டவரான சுதேச 
இந்தியரைக் கட்டுப்படுத்தாது . ஆயினும் இருசாராரும் இதற்கு 
இசைந்து கொண்டால் இச்சட்டத்தின் கீழ் தீர்ப்புக்கொடுக்கலாம் . 


பொதுப்படையாக விவாதிப்பின் , மாற்றுரிமை உண்டியல் 
களைக் கட்டுப்படுத்தும் சட்டம் நீ திமன்றங்களில் வழக்கில் 
வராது . ஆயினும் வழக்கிடுபவர்கள் ஐரோப்பியர்கள் ஆவர் . 
இந்நாட்டவராயின் இந்துக்களாயிருப்பின் இந்து சட்டமும் முகம் 
மதியர்களாயிருப்பின் அவர்களுடைய மதக்கோட்பாட்டையும் 
அனுசரித்து வழக்கு தீர்க்கப்பட்டது . வழக்கில் ஈடுபட்டவர் 
பல்வேறு 

மதத்தினர்களாக இருப்பின் பிரதிவாதியின் மத 
சம்பிரதாயப்படி வழக்கு விசாரித்து தீர்ப்பு அளிக்கப்படும் . உண்டி 
யல்களைப்பற்றிக் கூறியுள்ள இந்து சட்டத்திலும் அல்லது முக 
மதிய சட்டத்திலும் வர்த்தகமுறைகளைப் பற்றியாதும் கூறவில்லை 
யாதலால் அக்காலத்தில் பழக்கவழக்கத்தில் இருந்து வந்த 
முறைகளை யே நீதிமன்றங்கள் அனுசரித்து முடிவுகூறின . உண்டி 
யல்கள் மாற்றுண்டியல்களை ( Bill of Exchange ) ப் போல எழுதி 
யிருப்பின் அதில் சம்பந்தப்பட்ட நபர் இந்நாட்டவராயினும் கூட 
ஆங்கிலச்சட்டம் அமுலாக்கப்படும் சட்டங்கள் 9 , 10 உவல்லியம் 
111 17 சி ( C ) இவை மாற்றுண்டியல்களுக்கு எதிர்ப்புக்கூறல் முறை 
3 , 4 ஆன் 8 யின்படி பிராமிசரி நோட்டுகளும் இந்தியாவில் 
நடப்பில் உண்டு . அவை மாற்றுரிமையாகக் கருதலாம் எனக் 
கூறியுள்ளது . 


இந்தியாவில் சட்டமியற்ற முயற்சிகள் : - மாற்றுண்டியல் 
களையும் பிராமிசரி நோட்டுகளையும் கட்டுப்படுத்தும் வகையில் 
சட்ட எண் 6 , 1840 ஆம் சட்ட எண் 5 , 1866 மூலம் இந்தியாவில் 
தக்க முயற்சிகள் முதன் முதலில் தொடங்கப்பட்டன . 1866 - ல் 
வந்த இந்தியச் சட்ட ஆணைக்குழு மாற்றுண்டியல்களுக்கான 
சட்டத்தைத் தயார் செய்து ஓர் ஆண்டு கழித்து கவுன்சிலின் 
சபையில் மசோதா கொண்டுவரப்பட்டுச் சட்டமாக மாற்றப் 

இந்நாட்டு வியாபாரிகள் தெரிவித்த எதிர்ப்பின் 
காரணத்தால் இச்சட்டம் ஆங்கிலச்சட்டத்தின் அடிப்படையில் 


பட்டது . 


60 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இருந்த போதிலும் அநேக மாற்றங்களுடன் வெளிவந்தது .. 
எனவே , இதை உருவாக்கின குழு இந்நாட்டு முறைக்கேற்ப மாற்றி 
யமைத்தது . திருத்தப்பட்ட மசோதா உயர் நீதிமன்றங்கள் , 
உள் நாட்டுச் சர்க்கார் , இதர நீதிமன்றங்கள் முதலிய விடங்க 
ளுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய முடிவுகளைத் தெரிந்து 
பின்னர் ஒரு பொறுக்கி யெடுக்கப்பட்ட குழுவினரிடம் அனுப்பப் 
பட்டது . 1880 - ல் இருந்த இந்திய நாட்டு விவகாரச் செயலர் இதை 
இன்னொரு புதிய இந்தியச்சட்டக் குழுவினரிடம் கொடுத்து 
மாற்றம் செய்ய உத்தரவிட்டார் . புதிய கமிஷன் இதில் மாற் 
றம் ஒன்றும் செய்யாது புதிய சேர்ப்பாக உண்டியல்களைப் 
பொறுத்த மட்டில் உள்ளூர்ப் பழக்கத்தைக் கடைப்பிடித்தல் 
இன்றியமையாதது என்று பரிந்துரைத்தனர் . இங்கிலாந்திய 
மாற்றுண்டியல் சட்டம் நிறைவேற்ற ஓர் ஆண்டு முன்னதாக 
1881 - ல் இது சட்டமாக அங்கீகாரம் பெற்றது . 


இந்தியச் செலாவணி முறிச்சட்டம் 1881 : - உள் நாட்டுப் 
பழக்கவழக்கங்களையும் நடை முறைகளையும் இந்தியச் செலாவணி 
முறிச்சட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது . ( பிரிவு 1 இந்தியச் செலா 
வணி முறிச்சட்டம் 1881 ) இது இந்தியா முழுவதுக்கும் ஏற் 
படுத்தப்பட்ட சட்டம் . ஆயினும் இந்திய மொழிகளில் எழுதப் 
பட்ட மாற்றுண்டியல்களில் 

பழக்கமாக இருந்து 

வரும் 
முறைகளை மாற்றாது ஏற்றுக்கொள்ளுகின்றன . 


என்று 


சட்டத்தைப் பற்றிய குறைபாடுகள் : - உள்ளூர் பழக்க 
முறைகளை யேற்றுக்கொள்ளுவதாகக் கூறும் சட்டம் முறி எழு 
தப்படும் ஊரிலுள்ள முறையைக்கொள்ளுவதா , முறிக்கென்று 
பணம் கொடுக்கப்படும் ஊரிலுள்ள பழக்க 

முறையைக் 
கொள்ளுவதா 

விளக்கமாகச் சட்டத்தில் எங்கும் 
விவரப்படுத்தப்படவில்லை . இந்த முறியில் ஈடுபட்டுள்ள நபர்களின் 
உள்ளக் கிடக்கையை அறிந்து அதற்கேற்ப முடிவு செய்யலாம் . 
சர் . ஹென்றி சால்மர் மாற்றுண்டியல் முறிச்சட்டத்திற்கென்று 
எழுதிய உரையின் ( நான்காவது பதிப்பில் ). 53 ஆம் பக்கத்தில் 
அயல்நாட்டு முறிகளில் கைக்கொள்ளும் முறைகளை விவரித்துக் 
கூறியுள்ளார் . இவற்றால் இப்பிரச்சினைக்குத் தீர்வு காணயியலும் . 
எல்லா மாற்றுண்டியல்களைப் பற்றி இச்சட்டம் கூறாததால் 
இதற்கு மாற்றுண்டியல்கள் சட்டம் 

கொடுத்த 
தலைப்புத் தவறானது . இதனால் தான் இங்கிலாந்தில் 

இதை 
வரையறுத்து மாற்றுண்டியல் சட்டம் ( Bill of Exchange Act ) மாற் 
றுண்டியல் முறிச்சட்டத்திற்கான பீடிகையில் “ பிராமிசரிநோட்டு 
செக்கு , மாற்றுண்டியல்கள் , இவற்றுக்கான இலக்கணத்தைக் 


என்று 


முன்னுரை - 


-61 


முதல் 


கொடுத்தும் அவை மாற்றுரிமை பெற்றன வா இல்லையா என்றும் 
திருத்தம் செய்ய 

இச்சட்டம் 

கொண்டுவரப்பட்டது 
என்றுள்ளது . 

இன்றைய நிலையிலும் பல்வேறு திருத்தங்கள் 
ஏற்பட்டுள்ள இச்சட்டம் அனைத்தும் ஒருங்கேயமைந்த சட்டம் 
எனக்கூற இயலாது . 

இச்சட்டம் அமலாக்கியது 
உள்ள நிலைமை வருமாறு : 

சட்டப் பிரிவுகளில் தனிப்பட்ட 
முறையில் வரும் கூறுகளை இந்திய நீதி மன்றங்கள் கவனிக்கா . 
சட்டத்தின் வன்மையான அமைப்பினின்று இடறி வர்த்தகச் 
சட்டத்தின் ஐயப்பாடுள்ள பகுதிகளில் ஆழ்ந்து உழலக்கூடா 
தென்று கட்டுப்படுத்தப்படுகின்றன . சட்டப்பிரிவுகளை அமைக் 
கும்போது இம்மாதிரியான கண்டிப்புத்தன்மை இருக்க வேண் 
டியது முறையே எனினும் சிற்சில சமயங்களில் ஐயம்தோன்றும் 
பொருளைக் கொடுக்கிறது . ( தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென் 
டல் ஆக்ட் , எழுதியவர் பாஷ்யம் அண்ட் அடிகா ) 


தகவல் 


பாங்கியல் சட்டமுறையிலுள்ள பேதம் : - ஆங்கில நாட்டு 
பாங்குத் தொழில் முறைச்சட்டம் இந்தியாவில் நிதானமாக 
ஐக்கியமான போது ஒரு சமயம் சில மாறுதல்கள் தோன்றின 
எனலாம் . சிறிதுகாலம் முன்னர்வரை ஆங்கில நாட்டு மக்கள் 
பாங்குகளை நடத்திவந்ததால் இந்தமாறுதல்கள் விபரீதமாக வெளி 
யாயின . ஆங்கில பாங்கு நடத்துமுறையில் தேர்ச்சிபெற்றவரா 
தலின் அவர்கள் அக்கொள்கைகளைப் புகுத்தி இந்தியக்கொள் 
கைகளைத் தெரிந்து கொள்ளாமலும் இருந்தனர் . பம்பாய் உயர் 
நீதிமன்றத்தில் நடந்த டோஸாபாய்க்கு எதிர் விரசந்த என்ற 
வழக்கில் கொடுத்த தீர்ப்பு மாறுதல்களை அறுத்தெறிந்தது 
இவ்வழக்கின் 

நுணுக்கமாவது- செக்குத்தாளில் 
அச்சடித்துள்ள வைத்திருப்போர் (Bearers ) என்ற வாசகத்தை 
அடித்து அதற்குப்பதிலாகப் “உத்தரவுபடி ( Order ) என்ற வாசகம் 
அதன் மீது எழுதிவிடப்பட்டால் அம்மா திரி பெற்றவரின் 
மாற்றுரிமை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது . பம்பாய் நகரில் 
இங்கிலாந்தில் நடைமுறையிலுள்ளது போன்று அம்மாதிரி மாற்றி 
எழுதப்படாவிடினும் உத்தரவிற்குக் கொடுக்கப்பட்டது என்று 
அனுமதித்து விடுவார்கள் . இதற்கான சாட்சியங்களைக் கூறியும் 
கூட , அந்நிலையில் சட்டமுறையில் அவ்வாறான 

கொள்கை 
கூறப்படாத காரணத்தால் செக்கிற்கு மாற்றுரிமை கிடையாது 
என அனுமதியிட்டுத் தீர்ப்பளித்தார் . மாற்றுண்டியல் சட்டத் 
திற்கும் , பாங்குத் தொழில் நடை முறையிலுமிருக்கும் இந்த 
விபரீதமானதும் , இடரானதுமான வாசகங்கள் திரு . வி . ஜே . 
பட்டேலின் விடாமுயற்சியால் எடுத்து விளக்கப்பட்டு 1919 - ல் 
வந்த மாற்றுண்டியல் முறிச்சட்டத்தின் திருத்தம் வெளியாகிறது . 


2 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அதேபோன்று கோடுகள் வரையப்பட்டு செக்குத்தாள்கள் 
பிற பாங்குகளிலிருந்து வசூலிக்கப்பட்டன . கணக்கிலேயே வரவு 
வைக்கப்படுபவைகளுக்கு இங்கிலாந்து நாட்டில் பாங்கு நடத்து 
வோர்க்குப் போதிய காப்பளிப்பது போன்று இந்நாட்டில் கவனிக் 
கப்படவே இல்லை , கேட்பாரும் இல்லை , ஆயினும் , ஆசிரியர் 
இந்திய அரசினரின் 

பார்வைக்கு இந்தகவலை எட்டவைத்து 
அதன் பலனாகச் சட்டம் திருத்தப்பெற்றது . 


பாங்கு நடத்துவோர் புத்தகச் சான்றுசட்டம் : - பாங்கு நடத்து 
வோர்களை யனுசரித்து உண்டான மிகவும் தேவையான சட்டம் 
பாங்கு நடத்துவோர் புத்தகச்சான்று சட்டம் 1891. இதன்படி 
பாங்கு நடத்துபவர் சான்று கூறத்தமது கணக்குப்புத்தகங்களை 
நீதிமன்றத்தில் கொண்டுவர வேண்டியதில்லை; அதற்குப்பதிலாக 
அந்தத்கணக்கின் - நகல் 

தயார் செய்து அதன் படிவத்தைச் 
சான்றிதழுடன் காட்டினால் போதும் ( பிரிவு 5 பாங்கு நடத்துவோர் 
புத்தகச்சான்று சட்டம் 1891 ) பாங்கு அலுவலகத்தில் எழுதப் 
பெற்றுவரும் கணக்குப்புத்தகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் 
என்ற முறையை நீதிமன் றம் மேற்கொள்ளுவதில்லை . கணக்குப் 
படிவங்கள் சீரான முறையில் பாங்கு வைத்துக்கொள்ளுவதில்லை 
என்ற நோக்கமேற்படின் பாங்கு உத்தரவிடலாம் . ஏஃப் . ஜி . 
ப்ரைஸ் எதிராகச் சக்கிரவர்த்தி ( அ . இ . ரி . 1937 லாகூர் 160 ) 
என்ற வழக்கில் லாகூர் உயர் நீதி மன்றத்தில் ஏற்பட்ட முடிவின் 
படி நீதிமன்றத்தின் ஆணையின்றிப் போலீஸ் வழக்குகளில் 
போலீசார் ஆய்விற்கு பாங்கு நடத்துவோர் தங்கள் கணக்குப் 
புத்தகங்களை அவர்கள் வசம் ஒப்புவித்தல் வேண்டும் . இதன் சட்ட 
நுணுக்குமாவது பாங்கு நடத்துவோர் புத்தகச்சான்று ச சட்டத் 
தின் 5 - வது பிரிவின் கீழ் பாங்கு நடத்துவோர்க்கு சட்டப்படி 
எடுத்துள்ள நடவடிக்கையினின்று காப்பு அளிக்கப்பட்டுள்ளது . 
இம்மாதிரியான காப்பு போலீஸ் விசாரணையின் போது உண்டா 
என்பது தான் உயர் நீதிபதி ஸ்கெம்ப் ( Skemp ) போலீஸ் 
விசாரனையின் கீழ் இந்தச் சட்டப் பிரிவு 5 செல்லாது , பாங்கு 
நடத்துவோருக்குக் காப்பு இல்லை என்று விளக்கினார் . போலீஸ் 
விசாரனை எனப்படுவது சட்ட நடவடிக்கையாகாது . இந்தியக் 
கிரிமினல் நடைமுறை விதித்தொகுப்புகளின் 94 - வது பிரிவின் 
கீழ் பாங்குகளை விலக்காக்க இந்தியச் சட்டமன்றம் சொல்ல 
வில்லை . இவ்விதித்தொகுப்பின் கீழ் பம்பாய் , கல்கத்தா நகர் 
எல்லைக்கப்பாலுள்ள எந்தப் போலீஸ் அதிகாரியும் எழுத்து 
மூலம் போலீஸ் நடவடிக்கைக்கு வேண்டிய எந்த நபரையும் 
அவர் நடத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜிகளை 
உடனே கொண்டுவந்து காட்டி அவர்களுடைய ஆய்விற்குவிட 


என்ற 


பொதுவாக பாங்குகளை நடத்த வேண்டிய விதி 
முன்னுரை 

63 
வேண்டும் எனக் 

கட்டளை யிடலாம் . சுருங்ககூறின் , போலீஸ் 
நடவடிக்கை எனப்படுவது சட்ட நடவடிக்கையில் பாங்கு நடத்து 
வோர் புத்தகச்சான்றுச் சட்டத்தில் உள்ள “ சான்று 
பதம் சட்ட விளக்கத்தில் பொருள் தரும் சான்றே ஒழிய போலீஸ் 
நடவடிக்கையைக் குறித்ததன்று ; பெருமளவில் இந்தத் தீர்ப்பின் 
விளக்கத்தைக் கொடுத்துள்ளோம் . காரணம் யாதெனில் பாங்கு 
நடத்துவோருக்குச் சட்டமுறையில் அளிக்கப்பட்ட காப்பு 
குறுக்கப்பட்டது . மேலும் , அந்நிலையில் இப்பொருள் கொண்டுவர 
லாகூரிலிருந்து இம்பீரியல் பாங்கு ஏஜெண்டு போலீஸ் 
அதிகாரிகோரிய புத்தகங்களைக் கொடுக்க மறுத்தார் . போலீஸ் 
அதிகாரி பாங்கின் மீது தக்க நடவடிக்கை எடுத்து உயர் நீதி 
மன்றத்தில் அவருக்குச் சாதகமாக முடிவு செய்தது . 

மேதையாகிய உ.யர் நீதிபதி அவர்களுக்கு நன் மதிப்பளித்தும் 
அவருடைய தீர்ப்பின் விளைவாக பாங்கு நடத்துவோர் புத்தக 
சட்டத் தின் வேர்ப் பகுதியை 

பகுதியை இது ஆட்டி வைத்துவிட்டது 
எனலாம் . பாங்கு நடத்துவோரை அவதிக்குட்படுத்தாது 
எளிதில் செயல் புரியவே இச்சட்டம் இயற்றப்பட்டது . ஆயினும் 
போலீஸ் அதிகாரிகள் கட்டளைக்கு அடி பணிந்து புத்தகங்களை 
காட்ட வேண்டும் என்பதால் இந்தச் சட்டத்தின் நோக்கமே 
தவிடுபொடியாகி விடுகிறது . நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வது 
போல சட்டத்தின் 5 வது பிரிவின் கீழ் போலீஸ் அதிகாரிகளும் 
சான்றிதழ் பெற்ற கணக்குப் படிவங்களைக் கோரித் தங்களுடைய 
ஆய்வுகளை ஏன் நடத்தக்கூடாது ? இங்கிலாந்து நாட்டில் ஒரு 
வாடிக்கைகாரரைப் பற்றிய தகவல் தேவையென்று போலீஸார் 
கோரினால் அத்தகவல் கொடுப்பது பாங்கு நடத்துவோரின் 
விருப்பத்தைப் பொறுத்ததே அன்றிக் கட்டளையிட முடியாது 
(பாங்கர்ஸ் , இன் சூரன் ஸ் மானே ஜர்கள் அண்ட் ஏ ஜண்ட்கள் 
மாகனீன் ஜூன் 1939 பக். 9877 பம்பாய் கல்கத்தா நீங்கலாக 
இதர இடங்களிலுள்ள பாங்கு நடத்துவோர்களும் இச் சட்டத் 
தினின்று விலக்குப் பெறச் சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் . 
பாங்கு நடத்துவோரைத் தனிப்பட்ட முறையில் 

நடத்த 
வேண்டியதின் 

காரணம் என்னவெனில் அவ்வப்பொழுது 
போலீஸ் நடவடிக்கை என்று பாங்கு அலுவலகத்தில் புகுந்து 
கணக்குப் புத்தகங்களைத் தரும்படி போலீஸ் அதிகாரிகள் கட்டளை 
யிட்டால் , பாங்கு நடத்துவோர் தம் தொழிலைச் செய்ய முடியாது 
தவிக்க நேரிடும் . எனவே , பாங்கு சட்டம் 

எனப்படுவது 

எனக் கூறலாம் . 
அது பாங்குத்தொழில் அனைத்தையும் கட்டுப்படுத்த வல்லது 
எனக்கூறின் மிகையாகாது . 


64 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


என் 


சட்டமியற்றுவதற்கான இன்றியமையாத 

நிலை : - முன் 
விவரித்தபடி இந்தியாவில் பாங்குத் தொழிலைக் கட்டுப்படுத்தியும் 
குறிப்பாக பாங்குக் கம்பெனிகளைக் கட்டுப்படுத்திக் கண்காணிப் 
பதற்கான தனிப்பட்ட சட்டம் இதுவரை உருவாகவில்லையென்று 
கண்டு கொண்டோம் . அண்மைவரையிலும் இந்திய பாங்குக் 
கம்பெனிகளின் நிலை இரங்கத் தக்கதாகவே இருந்தது . எனவே 
பாங்குக் கம்பெனிகள் அனைத்தையும் ஒரே நோக்குடன் கண் 
காணித்தும் மேற்பார்வையிட்டும் அவற்றைக் கட்டுப்படுத்தவும் 
ஒருங்கே அமையப்பெற்ற சட்டம் ஒன்று கொண்டு வரவேண்டும் 

பலர் வற்புறுத்திய தின் காரணமாகத் தோன்றியது 
எனலாம் . குறை கூறுபவர்களில் சிலர் பாங்குக் கப்பெனிகள் 
சட்டம் வரின் அது பாங்குகளுக்குத் தீங்கு இழைக்குமேயன்றி 
நன்மை பயக்கவல்ல முறையில் அமையாதென்று குற்றம் 
சாற்றினர் . மேலும் , கூட்டுப்பங்கு பாங்குகள் முன்னேற்றமின்றி 
பின் தங்கக் கூடுமென்றும் வருந்தினர் . ஆயினும் இந்தியப் 
பொது மக்களின் ஏகோபித்த முடிவு என்னவெனில் தற்போது 
உள்ள கம்பெனிச் சட்டம் 

மேன்மேலும் வளர்ச்சி பெற்று 
முன்னேறும் பாங்குக் கம்பெனிகளைச் செம்மையான முறையில் 
கண்காணிக்கப் போதுமான வன்மை இல்லை யென்றும் அதை 
விரைவில் திருத்தியமைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர் . 
இந்திய அரசினருக்கு இரண்டு வழிகளே இருந்தன எனலாம் . 
அவை ( 1 ) தனிப்பட்ட பாங்குச் சட்டத்தை உடனே பிரகடனம் 
செய்வது , ( 2 ) நடைமுறையில் உள்ள கம்பெனிச் சட்டத்திற்குத் 
திருத்தப் பிரிவுகளைச் சேர்த்து அவற்றின் மூலம் பாங்குத் 
தொழிலைக் 

கட்டுப்படுத்துவது . இந்திய மத்திய பாங்கு 
விசாரணைக் குழு ( Indian Banking Enquiry Committee ) சரியான 
வழியில் நன்கு ஆலோசனை 

செய்து தனிப்பட்ட பாங்குச் 
சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் பாங்குத் தொழிலில் உள்ள 
பல துறைகளையும் நன்கு ஆய்ந்து சீரான முறையில் கட்டுப் 
படுத்தலாம் என்று கண்டுகொண்டனர் . 

இந்தியக் கம்பெனிகள் சட்டம் : அவ்வமயம் இருந்த இந்திய 
அரசினர் பின்னால் கூறிய இரண்டாவது முறையைக் கடைப் 
பிடித்தனர் . 

விளைவாக 1931 - ஆம் ஆண்டு இந்தியக் 
கம்பெனிகள் சட்டத்தின் XA பகுதியின் கீழ் பாங்குகள் சம்பந்தப் 
பட்ட தொழில்கள் அனைத்தையும் விளக்கிக் கட்டுப்படுத்தும் 
முறைகளைக் கூறியுள்ளனர் . அப்பொழுதிருந்த சட்ட உறுப்பினர் 
அடுத்த சட்ட சபையின் மூலம் பாங்குகளுக்கான சட்டத்தைச் 
சமைப்பது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. 

எனவே , 
இம்முறையைக் கடைபிடிக்க 

நேரிட்டது 

கூறினார் . 


அதன் 


என்று 


முன்னுரை 


அப்பொழுதிருந்த அரசினர் பாங்குகளில் தலையிடா முறைமையைக் 
கையாண்டது தெரிந்ததே . இங்கிலாந்தில் உள்ள பழக்கத்தையே 
கொண்டிருப்பினும் கூட அம்முறை இந்தியாவிற்கு உகந்தது 
அன்று எனலாம் . இங்கிலாந்தில் தோன் றிய கூட்டுப் பங்கு 
பாங்குகள் ஒரு நூற்றாண்டு காலமாகப் பணியாற்றி வந்துள்ளது . 
ஆயினும் இந்தியாவிலோ கூட்டுப்பங்கு பாங்கு முறை குழவிப் 
பருவத்தைக் கூடத் தாண்டவில்லை . எந்த இரு பருவங்களிலோ 
நாடுகளிலோ ஒரேசீராக பாங்குத் தொழில் வளர்ச்சி மாற்ற 
மேதும் இன்றி முன்னேறவில்லை . எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து 
நாட்டில் பாங்குகள் பெற்ற 

வளர்ச்சி 

அதை அடுத்துள்ள 
ஸ்காட்லாந்திலும் கூட அதேபோன்று முன்னேறவில்லை யென்று 
கூறினால் மிகையாகாது . 


ஆண்டு 


1939 ஆம் 

நவம்பர் மாதம் பாங்கு மசோதா 
உருவில் பல கொள்கைகளைத் திரட்டி மத்திய அரசினருக்கு ஒரு 
பரிந்துரை போன்று அனுப்பியது . பொது நோக்கை அறிய 
வேண்டி. மத்திய அரசினர் இந்தமசோதாவைச் சுற்றறிக்கையாகப் 
பலவிடங்களுக்கு அனுப்பினார்கள் . இக்கொள்கைகளின் குறுகிய 
கோட்பாடு என்னவெனில் ரிசர்வு பாங்கு சட்டத்தின் அடிப் 
படையில் 

நாடு முழுமைக்கும் கடன் வசதியைச் சீராகப் 
பரப்பியும் பாங்கு நிறுவனங்கள் அனைத்தையும் ஒரே முறையில் 
கட்டுப்படுத்தியும் நாட்டின் நிதி நிலையைச் செம்மைப்படுத்தியும் 
பாங்குத்தொழிலை வன்மைப்படுத்தியும் ஊக்குவிக்கவே எனலாம் . 
இக்கொள்கைகளின் தனிப்பட்ட சிறப்பு முறைகள் வருமாறு : 
முதலாவதாக இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1913 - ன் 277. எஃப் 
பிரிவில் கொடுக்கப்பட்ட பாங்குத் தொழிலின் இலக்கணத்தை 
எளிய முறையில் சுருக்கிக் கூறுதல் வேண்டுமென்றும் மேற்படி 
சட்டத்தின் 277 ஜி ( 1 ) பிரிவின் கீழ் ஏற்பட்ட பொருத்திமின் 
மையை நீக்க வேண்டுமென்றும் அதாவது 1937 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் 15 ஆம் தேதிக்கு முன்னால் தோன்றிய நிறுவனங்கள் 
தங்கள் பாங்குகள் என்று கூறிக்கொண்டாலும் சட்டப்பிரிவுகளின் 
2 படி . நடந்து கொள்ளாமல் இருப்பதைக் கண்டிக்க வேண்டும் 
என்பதும் , இரண்டாவதாக இந்த மசோதா ஒவ்வொரு பாங்கும் 
தனது சொத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை அனுமதிக் 
கப்பட்ட முதலீடுகளில் இடவேண்டும் , என்பதும் , பாங்கு 
முதலீடுகள் சம்பந்தமான கட்டுப்பாடுகளை எதிர்நோக்குவது 
இந்திய வைப்பாளர்களின் உரிமைகளைக் காப்பாற்ற வேண்டி 

நாட்டில் இணைப்புப் பெற்ற பாங்குகளின் 
கட்டுப்பாட்டைக் கொணர்வதும் , பாங்கு கம்பெனிகளை எளிதில் 
கலைப்பதற்கான முறையும் இந்த மசோதாவில் காணப்பட்டுள்ளன . 


அயல் 


மீது 


5 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 


வந்தது , 


277 ஐ 


அப்பொழுதிருந்த இந்திய அரசினர் தமது கால நேரம் 
முழுவதையும் யுத்தத்தில் ஈடுபடுத்திய காரணத்தாலும் ஒற்றுமை 
யற்ற முடிவுகளைப் பலர் கூறிய காரணத்தினாலும் இந்த மசோதா 
கைவிடப்பட்டது . தற்காலிகமாக நடப்பிலுள்ள சட்டத்திற்கு 
அவ்வப்பொழுது திருத்தங்களைக் கொண்டுவந்து குறைந்த 
அளவில் சட்டசபையின் நேரத்தைச் செலவு செய்து , இந்தியக் 
கம்பெனிகள் சட்டம் 1913 - ன் தனிப் பகுதியாக பாங்கு நடத்து 
வதற்கான பிரிவுகளாக இணைக்கப்பட்டன . முதன் முதலாவ 
தாக ரிசர்வு பாங்கு கூறியபடி 277 எஃப் பிரிவைத் திருத்திப் 
புதிய பிரிவைப் புகுத்தி அதன்படி பாங்கு நடத்துவோர் , 
பாங்குத்தொழில் என்ற வார்த்தைகளைச் சேர்த்தும், பாங்குக் 
கம்பெனியாக இருக்க வேண்டுமென்றும் , 

நடப்பு 
வைப்புகளைப் பெற்றும் , இதரமுறைகளைப் பழக்கத்திலிருத்தியும் , 
செக்கு த் தாளின் அடிப்படையில் பணம் கோரப்படின் கொடுக்க 
வேண்டியது என்றும் கூட்டி எழுதப்பட்டது . திருத்தப்பட்ட 
மசோதா 1943 ஆம் ஆண்டு நவம்பர் மீ 1 ம் தேதிக்கு அமலுக்கு 

1944 ஆம் ஆண்டு மார்ச்சு மீ பல்வேறு திருத்தங் 
களுடன் கூட்டி அமைக்கப்பட்டு மற்றும் பிரிவுகள் 277 எச் 

இவை இரண்டும் 1913 ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத் 
- ரிசர்வு பாங்கியின் பரிந்துரையை ஒட்டி 

அமைப்பில் பல்வேறு வேண்டாத முறைகளைக் கண்ட 
தாலும் , பாங்கு நடத்து முறைகளில் தவறான வழிகளைக் 
கையாளுவதைத் தடுக்கவும் , குறிப்பாக யுத்தத்திற்குப்பின் 
தோன்றிய பாங்குகளைக் கட்டுப்படுத்தவே இவை எழுதப்பட்டன . 
1944 ஆம் ஆண்டு ஜூலை மீ 1 ம் தேதி முதல் பாங்கு நடத்து 
வதற்கு முகமை 

முகமை இல்லங்களை ஏற்படுத்தக் கூடாது . அல்லது 
எந்த நபரின் ஊதியம் பகுதியாகவோ முழுவதாகவோ லாபப் 
பங்காகவோ கமிஷனாகவோ இருக்கக்கூடாது . பாங்கு 
நிறுவனத்தை நடத்த எந்த நபருடனும் தொடர்ந்து ஐந்து ஆண்டு 
களுக்குமேல் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது . இயக்குநர் 
குழுவின் விருப்பத்திற்கேற்ப ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு ஐந்து 
ஆண்டுகள் மறுமுறை தொடர்ந்து இருக்கலாம் . அவர்கள் 
தொடர்ந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளுவதென்பது இயக்குநர் 
குழுவின் விருப்பத்தைப்பொறுத்தது . 1937 ஆம் ஆண்டு ஜனவரிமீ 
15 ம் தேதிக்கு முன்னர் இணைப்புப் பெற்ற கம்பெனிகளாக 
இருப்பின் , கீழ்க்கண்ட விவரங்களைக் கவனித்தல் வேண்டும் : 
( 1} அதிகாரம் பெற்ற மூலதனத்தில் பகுதிக்குக் குறைவாகச் 

செலுத்தப்பட்ட மூல தனம் இருக்கக்கூடாது . 


முன்னுரை 


67 


( 2 ) மூலதனம் சாதாரணப் பாங்குகளாகத்தான் இருக்கலாம் . 

1944 ஆம் ஆண்டு ஜூலை மீ 1 ம் தேதிக்கு முன்ன ராயின் 
சலுகைப்பங்காக இருக்கலாம் . 


( 3 ) செலுத்தப்பட்ட மூலதனத்தில் பங்குதார செலுத்திய 

மூலதனப்பங்கு என்ன விகிதத்தில் அமைந்துள்ள தோ . 
அந்த அளவில் தான் அவருக்கு வாக்குரிமை உண்டு . 


1949 ஆம் ஆண்டு பாங்குக் கம்பெனிகள் சட்டம் இவையனைத் 
தையும் ஒருங்கே திரட்டி , சட்டத்தைத் திருத்தி அமைந்துள்ளது . 
இரண்டாம் அதிகாரத்தில் பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 - ல் 
அவ்வப்போது திருத்தங்களுடன் வெளியிட்டதைவிளக்கியுள்ளது . 
இதில் சட்டமன்றத்தின் முறைகளும் வரலாற்று விவரங்களும் 
மட்டும் கூறப்பட்டுள்ளன . 


2. பாங்கு கம்பெனிகள் சட்டம் 


அதன்பெரும் ஷரத்து தொகுப்புகள் 


( வரலாறுகள் : - பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ன் 
முக்கியப் பிரிவுகளை விளக்கப் புகுமுன்னர் இந்தச் சட்டம் 
எவ்வகையில் உருவாகி எத்தகைய மாற்றங்களுடன் இனைக்கப் 
பெற்று பாங்குக் கம்பெனிகளை எவ்வகையில் 

சீர் திருத்த 
முற்படலாம் என்றே அமைக்கப்பட்டது . சில பாங்குகளை நடத்தி 
வந்த ஒரு சிலர் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தையும் 
சலுகைகளையும் தவறான முறையில் கையாண்டதன் விளைவாக 
வைப்புதாரர்களின் நலன்களைப் பாதிக்கத் தொடங்கியது . 
குறிப்பாக (5ாட்டின் பொருளாதார 

மோசமாகத் 
தொடங்கியது. ) 


இந்தச் சட்டம் இந்தியக் கம்பெனிகள் சட்டத்திற்குச் சேர்ப் 
பினையாக அமைந்துள்ளது . இதிற்காணும் பிரிவுகள் 
எவ்விதத்திலும் இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1956 னைக் 
குறைக்கும் தன்மையான தன்று . வேறு சட்டங்களையும் இது 
பாதிக்காது . ( பிரிவு 2 ) எடுத்துக்காட்டாக, இந்தியக் கம்பெனிகள் 
சட்டம் பிரிவு II ( 1 ) ஐக் கவனிப்போம் எந்தக் கம்பெனியோ , 
சங்கமோ , பதின்மருக்கு மேலமையாத கூட்டு வர்த்தகமோ 
கம்பெனியாகப் பதிவு செய்யாவிடின் பாங்குத் தொழிலைச் 
செய்ய முடியாது . மேற்கூறிய விவரம் பாங்கு கம்பெனிகள் 
சட்டத்தில் கிடையாது . எனவே பாங்கு கம்பெனிகள் நடத்த 
விரும்புபவர் இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1956 பிரிவு II ( 1 ) ன் 
படி நடக்கவேண்டும் . அதேபோல் பாங்கு வர்த்தகத்தைப் 
பாதிக்கும் இதர சட்டங்கள் ; எடுத்துக் காட்டாக , 
செலாவணி 

முறிச் சட்டம் போன்றவை 

1881 , 
விளக்கமாகக் காக்கப்படு கிறது . 

பாங்கு 


ஆதலால் 


முன்னுரை 


89 


கம்பெனிகள் சட்டம் பாங்கு தொழிலைக் குறித்துக் கவனித்து 
வருகிறது . எல்லா பாங்கு 

நியமனங்களையும் ஓரே சட்ட 
புத்தகமாக கோத்து எழுதப்படவில்லை எனலாம் .. 


பிரிவு ? . 


முக்கியப் பிரிவுகள் : - கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களை 
மட்டும் இந்தச் சட்டம் கண்காணித்து வருகிறது . பொது 
மக்களிடமிருந்து வைப்புகளைப் பெற்றுக் கோரியபோது திருப்பித் 
தரவும் , கடனுக்குக் கொடுக்கவும் , முதலீட்டிலிடவும் வர்த்தகம் 
புரியும் கம்பெனிகள் மட்டும் இந்தச் சட்டத்திற்குட்படுகின்றன . 
( பிரிவு 5 ( பி ) யும் ( ஸி ) யும் ) பாங்கு கம்பெனிகள் நடத்தும் 
வர்த்தகத்தின் அமைப்பைக் குறித்து இலக்கணம் கூறுகிறது : 
பிரிவு 6 பாங்கு வர்த்தகம் புரியும் நிறுவனத்தைத் தவிர இதர 
நிறுவனமோ , நபரோ, பாங்கு “ பாங்கு நடத்துபவர் அல்லது 
பாங்கு கம்பெனி " என்ற பதத்தை தத்தம் பெயருடன் 
இணைத்துக்கொண்டு வர்த்தகம் செய்தல் கூடாது 
பாங்கு கம்பெனிகள் பாங்குத் தொழிலல்லாத இதர வகையான 
வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது . குறிப்பாக , நிருவாகப் 
பதிலாளாகவோ ( Managing Agent ) 

செயலாளராகவோ , 
பொருளாளராகவோ பணியாற்றக் கூடாது . இத்தடுப்பின் மூலம் 
பாங்கு வர்த்தகமல்லாத இதர வர்த்தகத்தால் ஏற்படும் நட்டப் 
பயத்தைக் ( risk ) குறைத்து விடுகிறது- . பிரிவுகள் ( 6 ) பி யும் 
( 8 ) ம் பாங்கு வர்த்தகத்தில் நிருவாகப் பதிலாளையும் ( Managing 
Agent ) மற்றும் சிலவகையான நியமனங்களையும் செய்யக்கூடா 
தென்று தடையுத்திரவு இடுகின் றன- பிரிவு 10 : செலுத்தப்பட்ட 
மூலதனமும் , ஒருங்கே கூடிய ஒதுக்கி வைக்கும் ( ரிசர்வு ) நிதியும் 
இன்ன அளவில் குறைந்தபட்சம் இவ்வளவென்று வரையறை 
யிடுகிறது. பிரிவு 11 : 

சிலரின் பிடிப்பில் பாங்கு 
கம்பெனிகள் நடத்தப்பெற்று அதன் காரணமாகப் பங்குதாரர்கள் 
அவதியுறக்கூடாது .-- பிரிவு 12 : ரிசர்வு பாங்கு உத்திரவு இட்ட 
ரண்டு மாதங்களுக்குள்ளாக பங்குதாரர்களைக் கொண்டு பொது 
மீட்டிங் ( கூட்டம் ) நடத்தி அதில் வாக்குரிமை யனுசரித்து இயக்கு 
நர்களைப் பொறுக்கச் சொல்லுமாறு செய்ய அதிகாரம் கொடுக்கப் 
பட்டுள்ளது 

பிரிவு 13 : முதலாக்கம் பெற்ற பெருஞ் செல 
வினங்கள் நட்டங்கள் 

புலனுள்ள 

சொத்துக்களால் காப்பீடு 
அளிக்காச் செலவினங்கள் இவைகள் அனைத்தையும் கொடுத்துக் 
கழிந்த பின்னர் தான் லாப ஈவு ( Dividend ) கொடுக்கலாம் 

பிரிவு 15 : செலுத்தப்படா மூலதனத்தின் மீது 
புதிய கடன் சுமையையேற்றி வைப்பதைத் தடுக்கிறது.- பிரிவு 
14 ஐ பிரிவு 14 ஏ : ஒதுக்கிவைக்கும் ( ரிசர்வு ) நிதியை உருவாக்கி 
பாங்கு வர்த்தகத்தைச் செம்மையாக்கவும் ரொக்கள் சேமிப்பை 


- 


என் கிறது .-- 


20 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 


( ரிசர்வை ) உண்டாக்கவும் ஏற்பாடு செய்கிறது.- பிரிவுகள் 17 ம் 
18 ம் : பொது இயக்குநர்களையும் நெறியாளரையும் தேர்ந்தெடுக்கக் 
கூடாதென்று கட்டுப்படுத்துகிறது.- பிரிவு . 19 : - தங்களுடைய 
பங்குகளின் ஈட்டில் கடன் கொடுக்கக் கூடாதென் கிறது . தாங்கள் 
அக்கரை காட்டும் கம்பெனி, தனியார் கம்பெனி, கூட்டு வர்த்தக 
நிறுவனம் இவைகளுக்கும் , நெறியாளர்களுக்கும் - ஈடில்லாக் 
கடன் கொடுக்கக்கூடாது என்கிறது . பிரிவு 20 : பாங்கிற்குக் 
கடன் பட்ட நெறியாளர் அந்தக் கடனைத் திருப்பித்தர உள்ள 
அதிகாரத்தைக் கட்டுப்படுத்து கிறது- பிரிவு 20 ஏ : முன் பணம் 
கொடுப்பதைத் தடுப்பதற்கு ரிசர்வு பாங்கிற்குக் கொடுக்கப்பட்ட 
அதிகாரம் ஆகும்.- பிரிவு 21 : பாங்குகளுக்கு உரிமம் வழங்கும் 
முறையை முழுமையும் அமையும் வகையில் விளக்கப்பட்டுள்ளது. 
பிரிவு 22 : புதிய இடங்களில் தொழில் நடத்தக் கிளைகள் திறக்க 
வேண்டுவதற்கான கட்டுப்பாடுகள் , அதே நகரில் அல்லது ஊரில் 
கிளைகள் திறக்கப்படலாம் என்பதாம் .-- பிரிவு 23 : - நீர்த்த 
இருப்புக்கள் இன்ன அளவில் இருக்கவேண்டும் என்று வரம்பிடு 
கிறது . அயல் நாடுகளில் 

இணைக்கப்பெற்று இந்தியாவில் 
தொழில் செய்யும் நிறுவனங்கள் இங்குள்ள தங்கள் பொறுப்புகளை 
ஈடுகட்ட எவ்வளவு சொத்துகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் 
வரையறுக்கிறது . பிரிவுகள் 24 ம் 25 ம் தனிப்பட்ட முறையில் 
ஐந்தொகை தயார் செய்து வெளியிடல் வேண்டும் என்பது குறித் 
தும் இதற்கான தணிக்கையைக் குறித்தும் கூறுகின் றன .- 
பிரிவுகள் 29 முதல் 32 வரை : பாங்குகளின் கணக்குப் புத்தகங் 
களைப் பரிசீலனை செய்யவும் , அவ்வப்போது கோரிய காலத்தில் 
தத்தம் பாங்கின் அறிக்கைகளைப் பரிசீலனைக்கு அனுப்புமாறு 
உத்தரவு இடவும் ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் அளிக்கப் 
பட்டுள்ளது . 

வைப்புதாரர்களுடைய நலனுக்கு விரோதமான 
முறையில் பணியாற்றிவரும் பாங்குகளைத் தேவைப்பட்டபோது 
சோதனை நடத்தி , மத்திய அரசினருக்கு அவற்றின் மீது தக்க 
நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கத் தனிப்பட்ட உரிமை 
கொடுக்கப்பட்டுள்ளது - அல்லது மேற்படி பாங்குகளை செம்மை 
யான முறையில் நடத்துவதற்கான வழிகளை ஏற்பாடு செய்து 
நிருவாக மாற்றத்திற்கான அமைப்பை உருவாக்குகிறது - 
பிரிவு 35 - ஏ : உணவுப் பொருள்கள் மற்றும் இதரப் பொருள்களின் 
மீது ஊக வாணிகம் செய்வதைத் தடைப்படுத்த வேண்டி ரிசர்வு 
பாங்கிற்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது . 
தானியங்களை பதுக்கி வைப்பதைத் தடை செய்ய வேண்டி , அந்த 
வணிகர்களுக்கு உணவு தானிய இருப்பின் ஈட்டின் மீது முன் 
பண மோ கடனோ கொடுக்கக் கூடாதென்று பாங்குகளுக்கு 
உத்தரவிடுகிறது . முழுநேர நிருவாக கெறியாளரை நியமனம் 


உணவு 


முன்னுரை 


செய்வதற்கான சீர் திருத்தச் சட்டம் குறித்தும் கூறுகிறது . - 
பிரிவு 55 டீ : நிருவாகியையும் இதரர்களையும் நீக்குவதற்கும் புதிய 
நெறியாளர்களை சேர்ப்பதற்கும் அனுமதி வழங்குதலைக் குறிப்பிடு 
கிறது . பிரிவுகள் 36 ஏ . ஏயும் 36 ஏ . பியும் : - சடுதியில் பாங்குக் 
கம்பெனிகளின் தொழிலை நிறுத்தி அவற்றினை மூடுவதற்கான 
ஏற்பாடுகள் பற்றியவை.- பிரிவுகள் 37 முதல் 44 வரை : இராச்சிய 
பாங்கினைச் சட்டவரம்பினுட்படுத்துகிறது.- பிரிவு 51 : தனியார் 
பாங்குகள் இதுகாறும் அடைந்துவந்த சலுகைகளைக்குறைக்கிறது 
பிரிவு 49 : குற்றம்சாட்டி வழக்குத் தொடரும் முறை , தண்டிக்க 
வேண்டிய விதி - பாங்குக் கம்பெனிகளைப் பிணைப்பதற்கான 
நியமங்கள் ஆகியவை பிரிவு 44 ஏ : சட்டப்படி கடன் 

வ சூலை 
நிறுத்தி வைப்பது கட்டாயப் பிணைப்பினை வலியுறுத்தலைக் 
குறிக்கிறது . பிரிவு - 45 


- 


மூலதனம் , தரகு முதலியன: மூலதனத்தைப் பற்றிய 
பிரிவுகளை இருபெரும் பிரிவுகளாகக் கூறலாம் . அவையாவன : 
( 1 ) இந்திய நாட்டினுள் இணைக்கப் பெற்றவை , ( 2 ) இந்தியா 
அல்லாத இதர வெளிநாடுகளில் இணைக்கப் பெற்றவை ; முதற் 
பகுதி 4 உட்பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன , ( அ ) பம்பாய் 
கல்கத்தா நகர்களில் அலுவலகம் இன்றி ஏதாவது ஒரே இடத்தில் 
இருப்பது , ஆ ) ஏதாவது 

இராச்சிய முழுவதிலும் 
அலுவலகங்கள் இருத்தல் , ஆயினும் பம்பாய் கல்கத்தா நகர்களில் 
இல்லா திருத்தல் , ( இ ) ஏதாவது ஒரு இராச்சிய முழுவதிலும் 
அலுவலகங்கள் இருத்தல் , ஆயினும் பம்பாய் கல்கத்தா நகர்களில் 
ஒன் றல்லது அதற்கு அதிகமாக கிளைகள் பெற்றிருத்தல் , ஆயினும் 
பம்பாய் கல்கத்தா நகர்களில் இல்லா திருத்தல் . பாங்குத் 
தொழில் துவக்கம் செய்ய முன்னறிவிப்பாக இடப்பட்ட மூல 
தனமும் ரிசர்வு நிதியும் இவ்வளவு இருத்தல் வேண்டும் என்று 
பிரிவு II பாங்கு கம்பெனிகள் சட்டம் கூறுகிறது . எங்கு 
இணைக்கப்பட்ட பாங்கு கம்பெனியாயினும் II ஆம் பிரிவில் 
கூறியவாறு நடக்க வேண்டும் . சட்டம் வருமுன்னர் துவக்கம் 
பெற்ற கம்பெனிகளுக்கு மூன்று ஆண்டுக்காலம் கொடுக்கப் 
பட்டது . ரிசர்வு பாங்கின் உத்தரவின் பேரில் அது இன்னும் 
ஓராண்டு நீட்டப்பட்டது . இதற்கடுத்த பக்கம் 73 ல் பிரிவு II ன் 
கீழ் உள்ள வகுப்புகளை அட்டவணைப் படுத்தி எளிதில் புரியும் 
வகையில் காட்டப்பட்டுள்ளது. 


72 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பிரிவு 12 அதன் உட்பிரிவுகள் ( i ) ( ii ) ன் படி ஒப்பிய மூல தனம் 
அதிகாரம்பெற்ற மூலதனத்தில் பாதிக்குக் குறையாமல் இருக்க 
வேண்டும் . கொடுக்கப்பட்ட மூலதனம் ஒப்பிய மூல தனத்தில் 
பாதிக்குக் குறையாமல் இருக்க வேண்டும் . மூலதனம் அதிகரித் 
தால் இவ்விகிதத்தை அடையச் செய்ய ரிசர்வு பாங்கு காலத்தை 
வரையறுத்து அதிகரிக்கப்பட்ட தேதியிலிருந்து இரண்டாண்டு 
களுக்கு அதிகமாக இருக்கக் கூடாது . ( ஆ ) அதன் பங்கு மூல் 
தனம் சாதாரணப் பங்குகளாக இருக்கவேண்டும் . 1944 ஆம் 
ஆண்டு ஜூலை 1 - ம் தேதிக்கு முன்னரே சலுகைப் பங்குகள் 
வெளிவிட்டு இருப்பின் தகுதியற்றது எனக் கருதக்கூடாது . 
பாங்கு கம்பெனியின் அதிகார மூலதனம் , ஓப்பிய மூலதனம் , 
செலுத்தப்பட்ட 

மூலதனம் இவற்றிற்கான 

விகிதத்தை 
விளக்குகிறது இந்தப் பிரிவுகள் . பொது மக்களைக் கவர்ச்சி 
செய்து இழுக்கவேண்டி அதிகாரம் பெற்ற மூலதனத்தை பெரிய 
எண்ணிக்கையில் அச்சடித்துக் காட்டி மிகவும் சிறிய அளவில் 
கொடுக்கப்பட்ட மூலதனத்தை விளம்பரப்படுத்தாது செய்து 
வரும் பாங்கு நிறுவனங்களின் செய்கையைக் 

கண்டித்தனர் . 
இதன் மூலம் பாங்கு நிறுவனத்தை ஊக்குவித்தவர் சிறிய பங்குகளை 
நடுத்தர வகுப்பினரிடம் விற்பனை 
மூலதனத்தை அதிகரித்தனர் . 


செய்து 


அதன் 


மூலம் 


அட்டவணை 
மொத்த அளவில் கொடுக்கப்பட்ட மூலதனமும் ரிசர்வு நிதியும் 
எவ்வளவு தேவை என்பது 

செலுத்தப்பட்ட 
மூலதனமும் ரிசர்வு 
நிதியும் மொத்த 


அளவில் 


1. இந்தியாவில் இணைக்கப்பட்டது 


அ . ( i ) இந்தியாவில் இணைக்கப்பட்டு 

ஒன் றிற்கு மேற்பட்ட இராச்சியங்களில் 

அலுவலகம் இருத்தல் 
( ii ) மேற்படி இடங்கள் கல்கத்தா பம்பாய் 

நகரங்களில் ஏதாவது ஒன்றிலிருப்பின் 


5,00,000 


10,00,000 


1,00,000 


பம்பாய் கல்கத்தா 

நகரங்கள் 

அல்லது 
ஏதாவது ஒரு இராச்சியத்தில் எல்லா இடங் 
களிலும் வர்த்தகம் செய்தல் 
( i ) பிரதான இடத்தில் (பம்பாய் கல்கத்தா 
நீங்கலாக ) ஒரு இராச்சியத்தில் 

+ கூட்டுக 
( ii ) அதே மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத் 
திற்கும் 

+ கூட்டுக 
(iii ) மாவட்டத்திற்கு வெளியே ஒவ்வொரு 

இடத்திற்கும் 

மொத்தக் கூட்டுத் தொகை 
( iv ) ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் 


10,000 


25,000 


5,00,000 
50,000 


5,00,000 


எல்லா வர்த்தகமும் ஒரே இராச்சியத்தில் 
(i ) ஒன்றும் அதற்கு மேற்பட்டதும் பம்பாய் 
கல்கத்தா நகர்களில் 

+ கூட்டுக 
( ii) பம்பாய் 

கல்கத்தா, 

நகர்களுக்கு 
வெளியே ஒவ்வொரு இடத்திற்கும் 
மொத்தக் கூட்டுத் தொகை 


25,000 
10,00,000 


( II ) அயல் நாட்டில் இணைப்புப் 

பெற்றவை 
( i ) பம்பாய் கல்கத்தா நகர்களில் 

கிளை 
யில்லை எனில் 


16,00,000 


கிளை 


( ii ) பம்பாய் கல்கத்தா நகர்களில் 

யிருப்பின் 


20,00,000 


PA 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
குறிப்பு : - அயல் நாட்டிலிணைப்புப் பெற்ற பாங்கு நிறுவனங்கள் 
மேலே கூறிய தொகையை 

தொகையை பணமாகவோ அல்லது 
ஈடு அற்ற அல்லது அடமானமற்ற ஆவணங்களின் 
உருவில் அல்லது கொஞ்சம் பணமாகவும் கொஞ்சம் 
ஆபரணங்களாகவும் ரிசர்வு பாங்கில் வைக்கப்படல் 
வேண்டும் . 
பாங்குத் தொழிலிடம் எனப்படுவது 

பிரதானத் 
தொழிலிடமல்லாது 25 மைல் தூரத்திற்குள் அமையும் 


இடம் . 


பாங்குத் தொழிலிடம் எனப்படுவது அலுவலகம் ,, 
துணை அலுவலகம் , துணைக் கொடுப்பிடம் அல்லது 
எவ்விடம் வைப்புகள் பெற்று , செக்குகள் மாற்றித் 
தரப்படுமோ அல்லது பணம் கடனாகக் கொடுக்கப் 
படுமோ அவ்விடமாகும் . 


பங்கு விற்பனையில் கமிஷன் ( தரகு) : - பாங்கு கம்பெனிகள் 
தங்கள் பங்குகளை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ விற்பனை 
செய்ய கமிஷனோ, தரகோ , தள்ளுபடி யோ கொடுப்பதைப் பிரிவு 
13 தடுக்கிறது . அப்படி இருப்பின் கொடுக்கப்பட்ட மூலதனத்தில் 
23 % க்கு மேல் பங்கு மகிப்பில் அதிகரிக்காது கொடுக்கலாம் . 
கம்பெனிச் சட்டம் பிரிவு 76 ன்படி கமிஷன் தொகையைக் கட்டுப் 
படுத்துவதில்லை . ஆயினும் பங்கு வெளியீட்டிற்கு முன்னர் . 
எந்தெந்த வரையரையை - சிரமேற்கொண்டு நடத்தவேண்டும் 
எனக் கூறுகிறது . கம்பெனியின் பங்குகளை - அதன் மதிப்பில் 
10 சதவீதத்திற்கு மேற்படாது குறைத்து விற்கலாம் . ஆயினும் 
பாங்கு கம்பெனியின் சட்டம் 1949 இந்தவிதியை மாற்றி எவ்வளவு 
கமிஷன் கொடுக்கலாம் என்று கூறுகிறது . 


கொடுக்கப்படாத மூலதனத்தின் மீது பொறுப்பேற்றுவதைத் 
தடை செய்யப்படுகிறது : -எந்த பாங்கு கம்பெனியும் தங்களுடைய 
செலுத்தப்படாத மூல தனத்தின் மீது கடன் பெற்று அதைப் 
பொறுப்பிலாழ்த்கக் கூடாது . அவ்வாறாக ஏதாவது செய்யின் 
அந்தப் பொறுப்பு நிராகரிக்கப்படும்( பிரிவு 14 ) தங்கள் வருங்கால 
ஆஸ்தி அல்லது சொத்துக்களின் மீது பொறுப்பேற்றுவதை 
இந்திய பாங்குகள்... நடை முறையில் செய்வதில்லை . செலுத்தப் 
படாத மூல தனம் எனப்படுவது வருங்கால 

ஆஸ்தியைக் 
குறிக்கும் . ஆன போதிலும் , கம்பெனியின் கடன் கொடுத்தவர் 
அனை வரும் வருங்கால ஆஸ்திகளைப் பெற உரிமையுண்டு . 
தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அதைப் பெற்றுக் கொள்ள 
உரிமையில்லை . 


முன்னுரை 


கம்பெனிகள் சட்டம் 1956 ன்படி தன் செலுத்தப்படா மூல 
தனத்தின் மீது பொறுப்புகளைச் சுமத்தலாம் . அவ்வாறானது 
கம்பெனி பதிவாளரிடம் தொடக்க நாளிலிருந்து 21 நாட்களுக் 
குள்ளாகப் பதிவு செய்யப்படவேண்டும் . ( பிரிவு 125.கம்பெனிகள் 
சட்டம் 1956 ) 


பிரிவு 14 ஏ ரிசர்வு பாங்கு எழுத்தின் மூலம் சம்மதம் 
தெரிவித்துச் சான்று பகர்ந்தாலன்றி எந்த பாங்கும் தன் வைப்பு 
தாரர்களுக்கு இடை யூறு விளைவிக்கும் வகையில் பாங்கு மேற் 
கொள்ளும் பொறுப்புகளுக்காக வேண்டி தன் சொத்தனைத்தும் 
அல்லது ஒரு பகுதியின் மீதோ பொது ஒத்தியாக வைக்கக் 
கூடாது . ரிசர்வு பாங்கு அனுமதி பெறாது வைப்பின் 
செல்லுபடி ஆகாது . 


-- 


இதர கம்பெனிகள் பங்குபெற்று வைத்து கொள்ளுதல் : 
பிரிவு 19 கூறுவதாவது - 
( 1 ) ஒரு பாங்கு கம்பெனி துணை நிறுவனத்தை கீழ்க் 

கண்ட வகைகளில் அன்றி வேறெந்தக் காரணத்திற் 
காகவும் தொடங்கக்கூடாது . குறிப்பாக ட்ரஸ்ட்டின் 
அலுவல்களையும் , இறந்தவர் சொத்துகளைப் பரா 
மரிக்கவும் , உயிலில் நியமனம் செய்யப்பட்டவாறு 
பொறுப்பு எடுத்துக் கொள்ளுதலும் காப்பு அறை 
களில் பொருளையும் நகைகளையும் , பாதுகாக்கவும் 
ரிசர்வு பாங்கினுடைய முன் சம்மதம் பெற்று நாட்டின் 
வெளியிலோ , அல்லது பாங்குத் தொழிலுக்கு ஒரு 
உறுப்பாகவோ அமைய வேண்டும் . 


( 2 ) முன் பிரிவில் கூறியபடி எந்த பாங்கு கம்பெனியும் 

இன்னொரு கம்பெனியில் அடகு பிடிப்போராகவோ 
அடமான உருவில் பெறுவதாகவோ அல்லது தனி 
யுரிமை பெற்றவராக அந்த கம்பெனியின் செலுத்தப் 
பட்ட மூலதனத்தின் 30 சதவீதத்திற்கு மேற்படாமல் 
அல்லது பாங்கு கம்பெனியின் 

மூல தனத்தில் 
30 சதவீதத்திற்கு ழேம்படாமல் இருக்கலாம் , 
இச்சட்டம் தோன்றிய காலத்திலேயே பாங்கு 
கம்பெனி - ரிசர்வு பாங்கிற்குப் பங்கு வைத்துக் 
கொண்டுள்ள விபரத்தைக் குறிப்பிட்டால் தண்டனை 
கிடையாது . அவ்வாறான பாங்குகள் ரிசர்வுடாங்கின் 
ழ்மதம்பெற்று இரண்டாண்டுகளுக்குள்ளாக சட்ட 


76 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வரம்பில் இட்டபடி தங்கள் பங்கு விகிதத்தை 
அமைத்துக்கொள்ள வேண்டியது .. 


தடைப் 


( B ) உட்பிரிவு 1 ல் சொல்லியது நீங்கலாக , 2 வது உட் 

பிரிவில் கூறியதில் ஏதாவது மறுப்பு உள்ள நிலையில் 
எந்த பாங்கு கம் பெனியும் இச்சட்டம் ேதோன்றிய 
ஒரு ஆண்டு கழிந்த பின்னர் மேற்படி 

பாங்கு 
நிருவாகியோ , நிருவாக நெறியாளரோ அல்லது 
இதர நெறியாளரோ அக்கரை காட்டும் காரணத் 
தால் பிரிதொரு கம்பெனியின் பங்குகளை அடகு 
பிடிப்போராகவோ , 

அடமான ஈட்டில் கடன் 
கொடுப்போராசவோ பங்குகளை 

வாங்கி 
வைத்துக் கொள்ளவோ அனுமதிக்கப்படுவதில்லை . 
இந்தப் பிரிவு பாங்கி கம்பெனிகள் , துணைக் கம்பெனி திறப்பதை 
யும் , இதர கம்பெனிகளில் பங்கு வாங்குவதையும் 
படுத்துகிறது . பாங்கு கம்பெனிகள் தங்களுடைய தொழிலில் 
சார்ந்துவரும் ஒரு தொழிலின் நிமித்தம் துணைக் கம்பெனிகளை 
நடத்தலாம் ; ஆயினும் இதைத் தொடங்க ரிசர்வு பாங்கினுடைய 
உத்தரவும் சம்மதமும் தேவை . 

கம்பெனிகள் சட்டம் 1956 ல் 
துணைக் கம்பெனிக்கான இலக்கத்தில் பங்குகளை செக்யூரிடி ( ஈடு ) 
யாகப் பெற்றுள்ள கம்பெனிகளை மேற்கோளாகக் காட்டப்பட 
வில்லை . அம்மா திரியான கம்பெனி கடன் 

கொடுத்தலைத் 
தொழிலாக மேற்கொண்டிருத்தல் வேண்டும் . கம்பெனிச் சட்டத் 
தின் கீழ் இணைக்கப்படாது பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் 
இணைப்புப் பெற்றிருப்பின் கூட அந்த கம்பெனி நெறியாளர் 
குழுவை அமைத்துக் கட்டுப்படுத்தக் கூடிய அதிகாரம் இருப்பின் 
அது கம்பெனிச் சட்டப்படி துணைக் கம்பெனியாகக் கருதப்பட 
வேண்டும் . 


கம்பெனிச் சட்டம் 1956 ன் 4 வது பிரிவின்படி ஒரு கம்பெனி 
துணைக் கம்பெனியாகக் கருதப்பட வேண்டுமானால் 
( அ ) இந்தக் கம்பெனியின் நிறுவப்பட்ட நெறியாளர் குழு 

வினை கட்டுப்படுத்தப்பட்டால் அல்லது 
( ஆ ) இந்தக் கம்பெனியின் சாதாரணப் பங்கு மூலதனத்தில் 
பாதிக்குமேல் 

அந்த 

( கட்டுப்படுத்தும் ) கம்பெனி 
பெற்றிருத்தல் வேண்டும் . அல்லது 
( இ ) முதலில் பெயரிடப்பட்ட கம்பெனி வேறொரு கம்பெனி 

யின் துணைக் கம்பெனியாக இருத்தல் வேண்டும் . 


முன்னுரை 


77 


பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் 19 ஆம் பிரிவில் கூறப்பட்ட 
இரண்டாவது கட்டுப்பாட்டைக் கவனிக்கவும் . ஒரு பாங்கு 
கம்பெனி எந்த கம்பெனியிலும் பங்குகள் வைத்திருக்கலாம் 
( அந்தக் கம்பெனி கம்பெனிச் சட்டத்தின் கீழ் முடிக்கக் கூடியதாக 
அமைதல் நியதி ) அவ்வாறு முன்னே சொல்லப்பட்டதில் ரிசர்வு 
நிதியிலும் செலுத்தப்பட்ட மூலதனத்தில் 30 சதவிகித அளவு 
இருக்கவேண்டும் . எனவே ஒரு பாங்கு கம்பெனி அயல் நாட்டு 
கம்பெனியில் 30 சதவிகிதம் பங்குகள் பெற்றிருப்பதில் தடை 
கிடையாது . ஆயினும் கணக்காண்டின் இறுதியில் அது 50 சத 
விகிதத்திற்கு அதிகம் ஏறக்கூடாது . இப்பிரிவின் உட்கருத்தை 
நோக்கின் பாங்கு கம்பெனிகள் துணைக் கம்பெனிகள் மூலம் 
பாங்கல்லாத இதரவகைத் தொழில்களைச் செய்யக் கூடாதென்ற 
கருத்தைப் பகருகிறது . அல்லது தன் அதிகவிருப்பத்தை ஒரு 
கம் பெனியில் செலுத்தி வரக்கூடாதெனக் கூறுகிறது . ஒரு 
கம்பெனியில் அடகு பிடிப்பவராகவோ , அடமானத்தில் ஈடாகப் 
பெறுபவராகவோ இருப்பவர் பங்குகளைப் பெறக் கூடாதென்று 
கட்டுப்பாடு உள்ளதே ஒழிய ட்ரஸ்டி என்ற பொறுப்பினராகவோ 
பதிலாளாகவோ , பொறுப்பு ருவாகியாகவோ இருப்பவர் , 
இருப்பதைத் தடை செய்யவில்லை , 


இந்தச் சட்டம் தொடங்கிய நாளன்று , பிற கம்பெனிகளின் 
பங்குகளைப் பெருமளவில் சட்டத்திற்குப் புறம்பாக வைத்திருந் 
தாலும் கூட உடனே ரிசர்வு பாங்கிற்குத் தகவல் தெரிவித்து 
விட்டு அதிகமாயுள்ள பங்குகளை இரண்டாண்டுக் காலத்தினுள் 
தள்ளிவிட ரிசர்வு பாங்கு அமனு திக்கக் கூடும் . இது பாங்கு 
கம்பெனிகள் சட்டம் பிரிவு 19 ( 1 ) ல் விளக்கப்பட்டுள்ளது . அப் 
பிரிவின் மூன்றாம் உட்பிரிவில் இந்தச் சட்டம் தொடங்கிய 

ஒரு 
ஆண்டிற்குள்ளதாக வேறு 

ஒரு கம்பெனியின் 

மீது உள்ள 
அக்கரை காரணமாக 

அல்லது 

நிறுவாக நெறியாளரோ 
நிருவாகியோ ஈடுபட்ட காரணத்தால் அந்தக் கம்பெனியின் 
பங்குகளைப் பெற்றோ, அடகுபிடித்து வாங்கியோ அடமானமாகக் 
கடன் மூலம் 
மூலம் பெற்றோ 

பெற்றோ வைத்துக் கொள்ளக்கூடாது . இந்தப் 
பிரிவின் உட்பிரிவு ( 1 ) ல் கூறப்பட்ட துணைக் கம்பெனியின் பங்கு 
களுக்கு இந்தத் தடையில்லை . ஆயினும் இவ்வோராண்டுக் 
காலம் தாமாகவே இயல்பாகக் கருதப்படுமா என் றால் , அது 
ரிசர்வு பாங்கு எடுக்கும் முடிவைப் பொறுத்தது எனலாம் 
ஈடுபாடு " ( Concerned ) என்றும் " அக்கரை ” (Interested ) என்றும் 
உள்ள 

வார்த்தைகளுக்குச் சற்று விரிவான பொருள்கள் 
(( Meanings ) உள்ளன என்பதைக் காணவேண்டும் . பிரிவு 295 , 
மற்றும் கம்பெனிகள் சட்டம் 1956 ன் இதர பிரிவுகளானவை 


78 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


தக்க 


முறையே 297 , 299 , 300 , 301 , 302 இவைகளுக்காகத் 
முறையில் உரை விளக்கம் செய்யவே அவ்வாறுள்ளன போலும் . 


- 


இயக்குநர்கள் , நிருவாக முகவர்கள் இவர்களுடைய 
அதிகாரங்கள் : - இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1913 ன் 277H . 
பிரிவின்படி இந்தியக் கம்பெனிகள் சீர்திருத்தச் சட்டம் 1936 
தொடங்கிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக பாங்குக் கம்பெனி 
களில் நிருவாக முகவர் நியமனத்தைத் தடை செய்தல் வேண்டும் 
வேறொரு பாங்குக் கம்பெனியை நியமனம் செய்யலாம் . ஆனால் 
இந்தியக் கம்பெனிகள் சீர் திருத்தச் சட்டம் 1944 ல் தன் ஊதியத் 
திற்காக இலாபத்தில் பங்குகோரியும் , பங்குகளைப் பெற விழைந் 
தும் அல்லது ஐந்தாண்டுகளுக்கு மேல் பணியாற்ற ஒப்பந்தம் 
செய்து கொள்ளும் நிருவாக முகவர் நியமனத்தைத் தடை 
செய்கிறது . பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் பத்தாவது பிரிவில் 
மேல் கூறிய தகவல்களைக் காணலாம் . அதன் விபரம் வருமாறு 

10 ( 1 ) எந்த பாங்குக் கம்பெனியும் - 


( அ ) நிருவாகப் முகவரை 

நியமிக்கக்கூடாது 
அல்லது நிருவாகம் நிருவாக முகவரால் 
செய்யப்படக்கூடாது அல்லது 


( ஆ ) - கீழ்க்கண்ட நபரை நியமனம் 

செய்யவோ 
தொடர்ந்து உத்தியோகத்தில் வைத்திருத்தல் 

கூடாது . 
( i ) மேற்படி நபர் தி வாலாக , சட்ட ரீதியாக எவ்வமய 

மாக இருந்தாலும் அல்லது கடன் பெற்றுக் கடனைத் 
தீர்க்காது இருந்திருந்தாலும் அல்லது குற்ற வழக் 
கின் காரணத்தால் குற்ற வழக்கு நீதிமன்றத் தீய 
நெறிக்காகக் குற்றம் காட்டியிருக்கப்பட்டோ 
அல்லது 


( ii) அவரது ஊதியம் அல்லது ஊதியத்தின் பகுதி 

இலாபப் பங்காகவோ அல்லது ஒரு பகுதியாக 
இருப்பின் உட்பிரிவில் வருபவை பாங்கு கம்பெனி 
களால் கொடுக்கப்பட்டால் அவை இதன் கீழ் 
கருதப்படவில்லை . 


( அ ) தொழில் தகராறு சட்டத்தின் அடிப்படை 

யிலோ அல்லது பாங்குகம்பெனி தன் விருப்பத் 
திணங்கி விடுத் திட்ட அடிப்படையிலோ 


முன்னுரை 


பணி 


இதன் 


அல்லது நடைமுறையில் பாங்குத் தொழிலை 
யனுசரித்து ஏதாவது முடிவாகக் கொடுக்கப் 

படும் போனஸ் என்கிற அதிகப்படி ஊதியம் . 
( ஆ ) பாங்கு கம்பெனியில் ஊழியராகப் 
யாற்றாது 

தனிப்பட்ட முறையில் ரொக்க 
ஒப்பந்ததாரராகவோ , தரகராகவோ ( குறிப் 
பாக உத்தரவாதத் தரகராகவோ ) ஏலமிடுபவ 
ராகவோ , சரக்கினைக் காலி செய்து அனுப்பு 
பவராகவோ இருந்து ஓப்பந்தப்படி பெறும் 

தரகு அல்லது கமிஷன் 
( iii ) எவர்க்கேனும் கொடுக்கப்படும் ஊதியம் மிகவும் 

அதிகப்படியானதென்று ரிசர்வு பாங்கு கருதினால் 
அல்லது 

மேற்படி நபர் ஒருவரால் நியமிக்கப்பட்டால் 
(I ) அன்னார் இன்னொரு கம்பெனியின் இயக்கு 

நராக இருந்து 
( அ ) அப்படி இயக்கப்பட்ட கம்பெனி 

துணைக் கம்பெனியாக இல்லாது அல்லது 
( ஆ ) இந்திய கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 25 ஆவது 

பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டும் 
இந்தத் தடையுத்தரவை விளக்கும் உட்பிரிவு 
தாற்காலிகமாக உள்ள எந்த இயக்குநரையும் 
மூன்று மாதம்வரை இருக்கவும் அதற்குமேல் 
அதிகக் காலத்திற்காக ரிசர்வு பாங்கின் 
உத்தரவுபெற்றுத் தொடர்ந்து மேலும் 9 மாதங் 
களுக்கு அதிகப்படாமல் இருக்கவும் அனுமதிக் 

கிறது அல்லது 
( ii) வேறொரு தொழிலில் அல்லது உத்தியோகத் 

தில் ஈடுபட்டிருந்தும் அல்லது 
( iii ) கம்பெனியை நிருவகிக்கும் நபராக தொடர்ந்து 

5 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பினும் 
மேலே கூறிய நபரின் அலுவலக பதவி மறுமுறை 
புதுப்பிக்கப்பட்டு -ஐந்து ஆண்டுகள் இருக்கலாம் . 
அவ்வாறு அங்கீகாரம் செய்யப் புதுப்பித்த பதவித் 
தொடக்கத்திற்கு - இரு ஆண்டுகளுக்கு முன்னர்த் 
தான் செய்யப்படும் . 


80 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஒரு நபரின் அலுவல் பதவி எல்லையற்றும் . வரை 
யறையின்றியும் குறிப்பிட்டிருப்பின் , வேறு காரணங் 
களால் முன்னரே முடிவு பெரு திருப்பின் நியமனங் 
களிலிருந்து ஐந்தாண்டுகள் முடிவடையும்போது 
பதவி முடிவுபெறும் . அல்லது பாங்குகள் சட்டம் 
(பல்வகைப் பிரிவுகள் ) 1963 ன் 8 வது பிரிவின் கீழ் 
இச்சட்டம் தோன்றிய மூன்று மாதங்களுக்குள் 
முடிவடையும் இவ்விரண்டினுள் எந்தக் காலம் பின் 
வருவதோ அதையே கொள்ளுதல் வேண்டும் . 
இப்பிரிவில் - கூறப்பட்ட எதுவும் இயக்குநரைப் 
பாதிக்காது , நிருவாக இயக்குநர் அவர்களைத்தான் 
கருதி எழுதப்பட்டது . 


விளக்கம் : - உட்பிரிவு ( iii ) ன் ( ஆ ) என்ற பகுதி 
யில் கூறப்பட்ட ஊதியம் " பெறும் நபர் அமர்த்தப் 
பட்டோ அல்லது தொடர்ந்து அமர்த்தப்பட்டோ 
இருப்பின் அவர்களுக்குக் கிடைக்கும் , சம்பளம் . 
கட்டணம் முதலியவற்றைக் குறிக்கும் . 

அவர் 
பாங்குக்காக கடமையுடன் 

செலவு 
தொகையைத் திருப்பித் தருவதை 
இலக்கணத்தில் கொண்டு வரப்படவில்லை . 


செய்த 


( 2 ) ரிசர்வு பாங்கு ஊதியம் அதிகம் என்று கருத உட் 

பிரிவு III ( ஆ ) வில் கூறியபடி கீழ்கண்ட விபரங்களை 
ஆராயலாம் . 
( i ) அந்த பாங்கு கம்பெனியின் தோற்றம் , வரலாறு 

செல்வநிலை , உருவம் , அதன் வருமான நிலை 
( ii ) அதற்கான கிளைகளும் , அலுவலகங்களும் 
( iii ) ஊதியம்கோரும் நபரின் தகுதி வயது அனுபவம் 

தே அமைப்பைப் போன்ற வேறொரு பாங்கி 
யில் 

இவ்வளவு தகுதி வாய்ந்த நபருக்குக் 
கொடுக்கப்படும் ஊதியம் 
( v ) வைப்புதாரர்கள் காட்டும் அக்கரை 


( 3 ) இது சம்பந்தமான உத்தரவோ முடிவோ ரிசர்வு 

பாங்கு செய்யும் . அதே முடிவான உத்தரவு 
என்று 

எல்லாத் தகவல்களுக்கும் ஏற்றுக் 
கொள்ளப்படல் வேண்டும் . 


முன்னுரை 


81 


இரண்டல்லது மூன்று பாங்குகளில் உள்ள இயக்குநர் பதவிப் 
பிணைப்பை நீக்கவும் , குயுக்தியான முறையில் பாங்கினுடைய 
முன்னேற்றத்தைத் தடை செய்யவும் இந்தக் கொள்கையை 
அடிப்படையாகக் கொண்டு இந்தப் பிரிவுகள் கொண்டு வரப் 
பட்டன . இந்தியாவில் இம் மாதிரியான பிரிவுகள் வேண்டிய 
நிர்ப்பந்தம் 1 ல்லை . ஏனெனில் நடப்பில் எந்தப்பாங்கு கமபெனி 
யிலும் இவ் வகையான குயுக்தி முறை கையாளப்படவில்லை , 
பெரிய நாடாகிய ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் கூட - சங்கிலி 
இணைப்பைப் பெற்ற பாங்கு முறையை எதிர்க்கும் நாட்டில்கூட 
இவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை . நம் நாட்டில் ஏன் இன்னும் 
கட்டுப்பாடுகளைத் தளர்த்தவில்லை என்பது விளங்கவில்லை . 


காணலாம் . 


பாங்குக் கம்பெனியின் நிருவாகி 

அல்லது நிருவாக 
முகவருக்கு இல பத்தை யனு சரித்துச் சம்பளம் கொடுத்தலைப் 
பற்றி எல்லாம் அடங்கிய சட்டப்பிரிவுகள் இயற்றப்பட்டிருப்பதை 

பாங்கு கம்பெனி தனி நபர்களை நியமனம் செய்யும் 
போது சில தததியற்ற தன்மையைக் கவனிக்க வேண்டும் என்று 
இயம்புகிறது . சம்பளம் பெறும் ஊழி பராக இல்லாத ஒரு இயக்கு 
நரைப் பொறுத்த வரையில் 

யேற்றுக் 

கொள்ளப்பட 
மாட்டா . அப்போது கம்பெனிகள் சட்டம் 1956 ன் படி கவனிக்க 
வேண்டும் . 


இவை 


ஒரு வட்டாரத்தில் பாங்குத் தொழிலைப் பெருக்க தனி நபர் 
ஒருவரை அல்லது ஓய்வுச் சமபங்களில் ஊக்குவிக்கும் பொருட்டு 
இலாபத்தை அனுசரித்து ஊதியம் கொடுக்கலாமா வேண்டாமா 
என்று ஐயத்துடன் நோக்க வேண்டியு 


ள் 


ளது . 


தாலும் 


பங்குதாரர்களின் உரிமைகள் முதலியன : - பிரிவு 12 உட் 
பிரிவு பன்படி பங்குதாரர் ஒருவரின் வாக்குரிமை , வாக்கெடுப் 
பின் போது அவர் எவ்வளவு பங்குகளை உடைமையாக்கியிருந் 

கூட அந்த வாக கெடுப்பில் மொத்த வாக்குரிமையில் 
ஒரு சதவிகிதம் தான் என்று கட்டுப்படுத்தப்பட்டது . சட்டத்தில் 
எதிரான விளக்கம் 

இல்லாவிடிலும் , 

ஒப்பந்தமோ அல்லது 
முறியோ இதற் +ெதிராக ஏற்படா டினும் ஒரு கம்பெனியின் 
பதிவான பங்குதாரர்மீது அவரது பங்கு உடைமை தவறென்றும் 
வேறொருவருடைய பங்கு என்றும் வழக்குத் தொடுக்கக் கூடாது 
இந்த உட்பிரிவில் கூறப்பட்ட நபர்கள் தொடுக்கும் வழக்கைத் 
தடை செய்ய இதில் குறிப்பி.வில்ல . அம்மாதிரியான நபர்கள் 
சட்டப்படி நியாயம் என மாற்றம் 

மாற்றம் பெற்ற உரிமையாளர் 
( ஆ ) வயது வராதவருக்காகவோ அல்லது பைத்தியம் பிடித்த 

8 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வருக்காகவோ பெற்று அவ்விதமாக மாற்றம் பெற்றவர் பாங்கு 
கம்பெனியின் நிருவாக முறையில் சலுகைகளையும் உரிமைகளையும் 
பெற வேண்டியும் அதன் மீது சிறிது சிறிதாகக் கட்டுப்பாடுகளைப் 
பெற இவ்விதம் வழக்கு தொடுப்பதைத் தடுக்கவே இந்தச் 
சட்டம் உருவாகியது . மேற்படி பிரிவு 87 கம்பெனிகன் சட்டம் 
1956 ல் உள்ளது . 

/ தனியார் பாங்கு கம்பெனிகள் : - பாங்கு கம்பெனிகள் சட்டம் 
பிரிவு 49 தனியார் கம்பெனிக்கு ஊகமாகவோ விளக்கமாகவோ 
அளிக்கப்பட விலக்குகளை எடுத்து 

விடு கின்றன . 

கம்பெனிச் 
சட்டம் 1955 ல் உள்ள பிரிவுகள் 90 , 16 : 5 182 , 204 , 255 , 293 , ( 1 ) 
( அ ) ( பி 300. 3487 , 416. பாங்கு க / பெனிகள் சட்டம் தனியார் 
கம்பெனிகள் இத்தொழில் நடத்துவகைத் தடை செய்யவில்லை . 
ஆயினும் கம்பெனிகள் சட்டத்தில் காணப்பட்ட விலக்குகளையும் , 
- சலுகைகள் சிலவற்றையும் பிரிவு 49 பாங்கு கம்பெனிகள் சட்டம் 
நீக்கம் செய்து விட்டது . 1956 ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டப்படி 
தனியார் கமபெனியின் இலக்கணம் : 

தனியார் கம்பெனி என்பதன் பொருள் கம்பெனி 
அதன் நிருவாகமுறை பற்றிய விதிகளின் படி , ஏதாவது 
இருப்பின் 


( அ ) பங் தஉரிமை மாற்றத்தைக் கட்டுப்படுத்துகிறது 
( ஆ ) அதன் உறுப்பினர்களை ஐம்பதுக்குள்ளாகக் கட்டுப் 

படுத்தி 


(I ) அதில் பணியாற்றுபவரை 

இவ்வெண்ணிக்கை 
யினின்று நீக்கியும் 
( II ) அதில் முன்னாள் பணியா 

பணியாளராகவும் பங்குதார 
ராகவும் இருந்து , பணியினின்று நீக்கம் 

பெற்ற 
வுடன் பங்குதாரராக இல்லாது போனவர் . மேலும் 
( இ ) பொதுமக்களை இக்கம்பெனியில் வந்து பங்கு வாங்கிக் 

கொள்ளவும் , டிபெஞ்சர் என்ற கடன் பத்திரம் வாங்கிக் 
கொள்ளவும் வருமாறு அழைப்பதைத் தடை செய்யப் 
படுகிறது 
மேலும் இரண்டல்லது மூன்று நபர்கள் கூட்டாக 
ஒன் நல்லது அதிக எண்ணிக்கையில் ஒரு கம்பெனி 
யின் பங்குகளைப் பெற்றிருப்பின் மேலே கூறப்பட்ட 
இலக்கணத்தின் படி அவர் ஒரு தனி உறுப்பினராகக் 


முன்னுரை 


கணக்கிடப்படுவார் ( பிரிவு 3 ( I ) ( III ) கம்பெனிகள் 
சட்டம் 1956 . 


பாங்கு அளிக்கும் கடன் வசதிகள் - பாங்கு கம்பெனிகள் 
சட்டத்தின் 20 ம் பிரிவு வருமாறு : - கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 
77 வது பிரிவில் இதற்கெதிராகக் கூறப்படாது இருப்பின் எந்த 
பாங்கு கம்பெனியும் 


( அ ) தன்னுடைய பங்குகளின் ஈட்டின் பேரில் கடனோ 

முன் பணமோ கொடுக்கக்கூடாது . 
( ஆ ) ஈட்டில்லாக் கடன்களோ முன் பணமோ உதவியாக 


அல்லது 


( i ) தனது இயக்குநர்கள் எவருக்கும் அல்லது 
( ii ) தனிப்பட்ட கூட்டு நிறுவனங்கள் 
தனியார் 

கம்பெனிகள் இவற்றில் இதன் 
இயக்குநர்கள் கூட்டுதாரராகவோ பதிலாள 
ராகவோ உத்திரவாதம் கொடுப்பவராகவோ 
அக்கரை காட்டியோ அல்லது தனிநபர்க்கு 
ஏதாவது இயக்குநர் உத்திரவாதம் அளிப்பின் 
அல்லது 


( iii ) வேறெந்தக் கம்பெனிக்கும் , மேற்படி கம்பெனி 

யில் பாங்கு கம்பெனி பின் இயக்குநர் குழுவின் 
தலைவர் 

( தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்கு 
மட்டும் இருப்பின் ) அந்தக் கம்பெனியின் 
தலை வராகவோ , அல்லது இயக்குகர் நிருவாகி 
யாகவோ , அல்லது நிருவாக முகவராகவோ 
இயக்குநராகவோ அல்லது கூட்டுதாரராகவோ 
நிருவாக முகவர் 

நிருவனத்தில் இருந்து 
அக்கரை காட்டினால் 
மேலே ஆ பிரிவில் இல்லாதவை கீழ்க்கண்ட வகையில் 
பாங்கு கம்பெனி ஈட்டில்லாக் கடன் கொடுப்பதைத் 
தடுக்கவியலாது . 


( i ) சரக்கு வழங்கின தற்கான பட்டியலின் 

பேரிலும் , அரசினர்க்கு ஊழியமும் பணியும் 
புரிந்ததற்காகவும் , வர்த்தகக் கொடுக்கல் 
வாங்கலின் நிமித்தம் ஏற்பட்ட 

மாற்றுச் 
செலாவணி முறியின் காரணமாகவும் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அதன் 


( ii ) பாங்கு கம்பெனிக்கு ( அறக்கட்டளைப் பற்றுச் 

சீட்டைக் ) ட்ரஷட் ரசீதைகாட்டி 

காரணமாகக் கடன் வாங்குதல் 
( 2 ) அறிக்கையனுப்பப்பட வேண்டிய மாதத்திற்கு அடுத் 

துள்ள மாகத் தொடக்கத்தில் ரிசர்வு பாங்கிற்கு விபரம் 
கொடுத்துளள வகையில் ஈடிலாக் கடன்களும் முன் 
பணங்களும் கம்பெனிகளுக்கு அளிக்கப்பட்டசைத் 
( பாங்கு கம்பெனியல்ல ! து 

கம்பெனிகள் . 
தடுக்கப்பட்டு உட்பிரிவு I ) ஈடில்லாக் கடன்களும் முன் 
பணங்களும் இயக்குநர்களின் விருப்பத்திற்கிணங்கத் 
தங்களுடைய அ கரையைக் காட்டி தாங்கள் இயக்கு 
நராகவாவது நிருவா கியாகவாவது அல்லது உத்திரவாத 
காரராகவாவது இருக்சவேண்டும் . 


( 2) உட்பிரிவு ( 2 ) ஐ பரிசீலனை செய்து அதன் முடிவில் 

ரிசர்வு பாங்கு அதன்படி ஏதாவது கடனோ, அல்லது 
முன் பணமோ கொடுத்து அது வைப்புதாரர்களுக்கு 
பெருத்த கேட்டை விளைவிக்கும் என்று தெரிந்தவுடன் 
எழுத்து மூலம் அந்த பாங்கு கம்பெனியைக் க . னோ , 
முன் பண மோ கொடுக்கக்கூடாதென்று தடை செய்து 
அம்மாதிரி கொடுத்த முன் பணத்தைத் திரும்பப் பெறக் 
கால வரைறையைக் கூறும் . 


தங்கள் 


கடன் 


இதுதான் 


இயக்குநர்களுக்கும் , அவர்கள் அக்கரை காட்டும் 
நிறுவனங்களுக்கும் 

கொடுப்பதைத் 

தடை 

செய்ய 
வேண்டியது இன்றியமையாதது என்று கண்டு கொள்ளலாம் . 
வெகு காலமாகவே பாங்த முறிவுகளுக்கு அடிப்படைக் காரணம் 
என்று 

கூறாமலே விளங்கும் . எனவே 1956 ஆம் 
ஆண்டில் எல்லாவற்றையும் முடிவகையிலும் சீர்திருத்தம் செய்து 
1913 ஆம் ஆண்டு இந்தியக் கம்பெனிகள் சட்டம் மாற்றம் செய்யப் 
பட்டது . ஆயினும் 1931 ஆம் ஆண்டு பாங்கு கம்பெனிகளின் 
இயக்குநர்களுக்தக் கடன் கொடுக்கக் கூடாது என்று பாங்கு 
விசாரணைக் குழு கூறியது கூட ஏற்கப்படவில்லை . 

இதை 
ஏற்காத காரணமாவது ஒரே அடியாக தடங்கல்களும் கட்டுப் 
டாடுகளும் விதிக்கதில் அனுபவம் பெற்ற தொழிலதிபர்களின் 
சேவை கிடைக்கப்பெறாது இலாபம் போய் நட்டத்தில் நடக்க 
ஆரம்பிக்கும் . 

இப்போது விதிக்கப்பட்ட தடைகள் வருமாறு ; 
( 1 ) பாங்கு கம்பெனிகளின் பங்குகளின் ஈட்டில் கடனோ 


மூன்னுரை 


முன்பணமோ கொடுச்கக்கூடாது முதற் காரண 
மென்ன வெனில் அவசியம் ஏராட்ட காலத்தில் அம் 
மா திரியான பங்குகளை விற்றுப் பணமாக்குவது 
எளிதன்று . இரண்டாவதாகப் பாங்கு கம்பெனியை 
இழுத்து மூடும் 

தருவாயில் 

இம்மாதிரியான 
செக்யூரிடிகளால் பயன் ஏதும் இல்லை . 


( 2 ) தங்களுடைய இயக்குநர்களுக்கோ , கூட்டு 

றுவனங்களுக்கோ , தனியார் கப பெனிகளுக்கு 
( இவற்றில் அக்கறை காட்டும் பாங்கு இயக்குநர் 
களின் விருப்பத்திற்கு வேண்டி ) அவர்கள் கூட்டு 
தாரராகவோ , இயக்குநர்களாகவோ நிருவாக 
முகவர்களாகவோ இருக்கக்கூடும் ) 

ஈடுகாட்டிய 
கடனாகவோ அல்லது முன்பணமாகவோ 

கொடுக்கலாம் . 
ஈட்டின் பேரில் கடன் அல்லது முன் பணம் எனப்படுவது அன்றைய 
மார்க்கெட் விலையில் சொத்துகளின் மதிப்பு , அது ஈடாக 
அமையும் கடன் அல்லது முன் பணத்தை விடக் 

குறைவாக 
இருக்கக் கூடாது . ஈடில்லாக் கடன் அல்லது முன் பணம் எனப் 
படுவது ஈடுகாட்டாது நபர் ஜா மீனாகக் கடன் கொடுக்கப்படுவது . 


கம்பெனிகள் சட்டம் 19 6 ன் 295 வது பிரிவின் படி இயக்குநர் 
களுக்கு மத்திய அரசாங்க முன் சம்மதமின்றிக் கடன் கொடுக்கக் 
கூடாது என்று தடை செய்துள்ளது . ஆயினும் இப்பிரிவின் 1 ம் 
உட்பிரிவு டாங்கு கம்பெனிகளை அனுசரித்துக் கொடுக்கப்பட 
வில்லை . பாங்கின் இயக்குநராக இருப்பவர் வேறு ஒரு நிறுவனத் 
தின் இயக்குநராக இருந்து அந்த நிறுவனத்திற்குக் கடன் 
கொடுப்பதைத் தடை செய்பவில்லை . ஆயினும் அந்த இயக்குநர் 
வாக்களிக்க ( ஓட்டுபோட ) முடியாது . எனவே கம்பெனிகள் 
சட்டம் 1956 ன் 295 ஆம் பிரிவை பாங்கு கம்பெனிகள் சட்டம் 
1949 ன் 20 ஆம் பிரிவு கட்டுப்படுத்துகிறது . 


பாங்கு கம்பெனிகள் சட்டம் -1949 ன் புதிய பிரிவு 20 ஏயின் 
படி , ரிசர்வு பாங்கினுடைய முழு ஆமோதிப்பு அலலது சம்மதம் 
பெற்றாலன்றி இதர நிலையில் எந்த பாங்கு கம்பெனியும் தம் 
இயக்குநர் அக்கரைகாட்டி கூட்டுதாரராகவோ, நிருவாகப் 
பதில ளராகவோ , தனி நபராகவோ உத்தரவாதம் அளிப்ப 
வராகவோ இருந்து அந்த நிறுவனத்தின் பெயரால் கடன் வாங்கி 
அத கடனைப் பகுதியாகவோ முழுதாகவோ தள்ளிக் கொடுக்கக் 
கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது . 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


சதவிகிதம் 


நீர்த்த இருப்பு ( ஆள் தி ) கள் 

எவ்வளவு 
வேண்டும் : - 24 ஆம் பிரிவு கூறுவதாவது . 


( 1 ) " இச்சட்டம் தோன்றிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக 

ஒவ்வொரு பாங்குக் கம்பெனியும் இந்தியா வினுள் 
உண்டான நடப்புப் பொறுப்புகள் வர்த்தக ஆய்வு 
முடிவில் வைப்புப் பொறுப்புகள் இவற்றில் 20 சத 
விகிதம் ரொக்கமாகவோ , பொன்னாகவோ , அங்கீகாரம் 
பெற்ற ஆவணங்களின் 

மீதோ இடப்பட்டு இவை 
இன்றைய நிலையில் என்ன நடப்பு விலை என்று தெரிந்து 
கொள்ள வேண்டும் , 


விளக்கம் : - இந்தப் பிரிவிற்காக வில்லங்கமற்ற , ஏற்றுச் 
சம்மதித்த செக்யூரிடிகள் எனப்படுபவை இன்னொரு நிறுவனத் 
தில் அடமானமாக அல்லது ஈடாக வாங்கிய முன் பணத்திற்கு 
வேண்டி அல்லது கடனுக்காக வேண்டி வைக்கப்படாதவை . 

முன்பணம் பெறுவதற்கோ கடன் களுக்காகவோ 
பயன்படுத்தப்படவில்லை எனலாம் . 


அவைகளை 


( 2 ) உட்பிரிவு ( 1 ) ன் படி இன்ன தொகை என்று கணக்கிட்டு 

இரண்டாம் உட்பிரிவு 11 வது பிரிவின் படி அயல் நாடு 
களில் இணைக்கப்பட்ட பாங்கு கம்பெனிகள் ரிசர்வு 
பாங்கியில் எவ்வளவு 

நடப்பு வைப்பு இடவேண்டு 
மென்றும் , அல்லது இராச்சிய பாங்கு அல்லது இதர 
பாங்கு ஏதாவது ஒன்றில் வைக்கப்பட 

வேண்டு 
மத்திய அரசினர் 

வெளியீடு அறிக்கை 
விடுவார்கள் . ரிசர்வு பாங்கு 1934 ஆம் சட்டத்தின் 
42 ஆம் பிரிவின் படி அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்கு 
எவ்வளவு 

ரொக்கம் வைப்பாகப் போக 
வேண்டும் என்று கூறுகிறது இதையே இந்தியாவினுள் 
போட்டு வைக்கப்பட்ட ரொக்கம் எனக் கருதப்படலாம் 


மென்று 


கள் 


( 2 ஏ ) “ ( அ ) பாங்கு கம்பெனிகள் சீர் சிருத்தச் சட்டம் 1962 | 

தொடங்கிய இரண்டாண்டுகளுக்குப் பின்னரே உட் 
பிரிவு ஒன்றிலும் உட்பிரிவு இரண்டிலும் கூறப் 
பட்டதுடன் 


( i ) அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்கு ரிசர்வு பாங்குச் 

சட்டத்தின் 1934 ( 2வது 1934 ) 42 வது பிரிவின்படி 
தினப்படி சராசரி இருப்பு வைக்கப்பட வேண்டியது 


ெ 


போது 
மூன்னுரை 
( ii ) ஒவ்வொரு இதர பாங்கு கம்பெனியும் 18 வது 

பிரிவின் கீழ் வைக்க வேண்டிய ரொக்க ரிசர்வுடன் 
இந்தியாவில் ரொக்கமாகவோ , பொன்னாகவோ 
வில்லங்கமில்லா ஏற்றெடுத்த செக்யூரிடிகள் 
முதலியவற்றை இன்றைய மார்க்கெட் விலைக்கேற்ப 
மதிப்பீடு செய்தும் அந்த பாங்குபெற்ற வைப்பு 
களுக்கான பொறுப்புகளில் 25 % அளவில் இருக்க 

வேண்டும் . 
( ஆ ) அ பிரிவில் கூறப்பட்டவாறு தொகை 

கணக்கீடு 
செய்வதற்கான முறை . 
( i ) அயல் நாட்டில் இணைப்புப் பெற்று இந்தியாவில் 

தாழில் செய்யும் பாங்கு 11 வது பிரிவின் 2 வது 
உட்பிரிவிற்கிணங்க ரிசர்வு 

பாங்கில் 

வைப்பு 
செய்தல் வேண்டும் . 
( ii ) அட்டவணைப்படுத்தா வேறெந்த பாங்கு கம்பெனி 

யாகிலும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம் அல்லது 
இருப்பு ரிசர்வு பாங்கிலோ, இராச்சிய பாங்கிலோ 
அல்லது அரசினரின் 

அறிக்கையில் கூறப்பட்ட 
ஏதாவது ஒரு பாங்கிலோ 18 வது பிரிவின் கீழ் 
நடப்பு வைப்புக் 

கணக்கில் 

வைத்து இருக்க 
வேண்டும் . 
( iii ) அட்டவணைப்படுத்தப்பட்ட 

எவ்வளவு 
இருப்புக் கொள்ள வேண்டும் என்றும் ரிசர்வு பாங்கு 
சட்டத்தின் 42 ஆவது 

பிரிவில் கூறப்பட்ட 
அளவினைக் காட்டிலும் அதிகமாக இருப்பின் அதை 
வேறு அட்டவணைய படுத்தப்பட்ட பாங்கிலோ 
அல்லது இராச்சிய பாங்கிலோ போட்டு வைப்பின் 
அரசினர் அந்தவிவரத்தை அறிக்கையில் தெரிவித்து 
அதை இந்தியாவில் விட்டு வைக்கப்பட்ட ரொக்கம் 
என்று கூறுவர் . 

பிரிவின் உட்பிரிவு 3 ல் கூறியுள்ள மாதாந்தர 
அறிக்கைகளை பாங்கு கம்பெனிகள் 
கொடுப்பது பற்றிய விபரம் பின்னர் மாதாந்தர 
அறிக்கைகள் என்ற பத்தியில் விவரிக்கப்பட்டிருக்கிறது 


பாங்கு 


24 வது 


இந்தப் பிரிவில் காணப்படும் கருத்துகள் அனைத்தும் 1964 - ம் 
ஆண்டு 

மசோதாவிலிருந்து ஏற்றுக் கொள்ளப்பட்டன 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பட்டது . 


வகையான 


பாங்கு 


சொத்தின் சதவிகித அளவை 25 சதவிகிதத்திற்கு குறைக்கப் 

சொத்தச்சளைப் பற்றிய விளக்கத்தில் , மேற்படி 
இருட்டகள் 8 இனத்தும் இர் தியா ஓ தான் வைச்சட்பட்டு 
இருத்தல் கே.ண்டும் இர்தப் பிரிவின் 

பிரிவின் விளச்சத்திற்கு ஏற்ப , 
ஒரு பாங்கு இன்னொரு பாங்கில் தங்கள் செக்யூரிட்டிகளின் 
ஈட்டின்டேரில் கடன் பெற்றிருந்தா ஓம் கூட , இசையேற்றெடுத் 
துக் கொண்ட 

வில்லங்கமற்ற செச்யூரிட்டியாகவே க - தப் 
படுகிறது . ஏனெனில் இவர்றை நடப்பு வைப்புசளின் பேரில் 
தான் ஈடாகக் கருதப்படுகிறது . அந்த 

நடப்பு 
வைப்புகள் இராச்சிய பாங்குகளிலும் அல்லது ரிசர்வு பாங்கிலும் 
அல்லக அரசியலாரின் அறிக்கையில் குறிப்பிட்ட வேறு ஏதாவது 
ஒரு பாங்கியிலும் இட்டதாக மேற்கொள்ளப்படுகிறது 
கம் டெனிசள் தங்கள் ரொக்கத் தன்மையுள்ள ஆள் திகளின் ஒரு 
குறைந்த சதவிகிதத்தை கையிருப்பில் வைத்தல் வேண்டும் என்று 
இந்தப்பிரிவு கூறுகிறது . தனது பைப்பாளர்கள் அவ்வப்போ 
கோரும் தொகைகக் கொடுக்க பாங்கு கம்பெனிகளக்குப் 
போதிய ரொக்க இருப்பு வைத்தக்கொள்ள வேண்டும் 

எந்த 
ரு பாங்கு தன் ஆஸ் திகள் அதன் பொறுப்புகளை விட உபரியாக 
வைத்திருப்பினும் கூட கன் வைப்புதாரர்கள் கோரிய தொகையை 
அவ்வப்போது கொடுக்க ரொக்கம் வைத்திருக்கவில்லையானால் 
அதன் நிலை மிகவும் மோசமடையும் ஒரு வர்த்தக பாங்கு லாபம் 
பெற முயன்றால் அது தன் வசம் வைப்புகளின் மூலம் பெற்ற 
நிதியைப் பெருமளவு கடனில் விட்டு வட்டி பெற்றுச் சம்பாதிக்கக் 
கூடும் . அதே நிலையில் 

வைப்புதாரர்கள் 
தொகையைக் கொடுக்கவும் தயாராக இருக்கவேண்டும் . 

கையில் 
ரொக்க இருப்பு வைத்திருப்பின் இலாபம் பெறுவது 
இலாபம் பெறவேண்டி ரொக்க நிதியை வட்டிக்கு விட்டால் 
வைப்பதாரர்களின் கோரிக்கை ஈடேற்ற முடியாது தவிக்கும் . 
எனவே செம்மையான முறையில் பாங்குத் தொழில் நடத்தத் 
தலைப்படும் பாங்கு இவ்விரண்டு எதிரான கொள்கைகளையும் 
ஆராய்ந்து எந்த அளவு கடனுக்கானத் தொகையை விட்டு 
வைக்க வேண்டும் என்று கண்டு கொள்ள வேண்டும் . 


தன் 


கோரும் 


கடினம் . 


ந்தியாவில் பாங்கு நெருக்கடிகள் அடிக்கடி ஏற்பட்டுள்ளது 
நினைவிலிருக்கிறது . 

இம்மாதிரியான நெருக்கடியின் 
காரணங்களில் ஒன்று கையிருப்பு போதிய ரொக்கம் வைத்திரா 
மையே , முன் நாட்களில் பாங்குகள் கையில் சிறிதளவு ரொக்கம் 
வைத்துக் கொண்டிருந்து 

அதன் விளைவாக நெருக்கடியில் 
சமாளிக்க இயலாது கதவடைப்புச் செய்தனர் . எனவே 
கையிருப்பு ரொக்கம் எவ்வளவு இருக்கவேண்டும் என்பதைக் 


முன்னுரை 


குறித்துச் சட்டப் பிரிவ இயற்றப்பட்டது . 


அயல் நாட்டில் இணைக்கப்பட்டு இந்தியாவில் தொழில் 
புரியும் பாங்கு மேலே கூறப்பட்ட தவணை , நடப்புப் பொறுப்பு 
களில் 

இன்ன சதவிகிதம் வைப்பாக ரொக்கமாகவோ , 
பொன்னாக வோ , 

வில்லங்கமற்ற செக்யூரிட்டி களாகவோ 
வைத்திருத்தல் அன்றியும் காலாண்டு முடிகிற வெள்ளிக்கிழமை 
யன்று அவர்களுடைய ஆள் திகள் பொறுப்பின் கூட்டுத் தொகை 
யில் 75 சதவிகிதத்திற்கு குறையாது இருக்க வேண்டும் ( பிரிவு 25 ) 


ருவாங்கூர் நேஷனல் கொல்லம் பாங்கு ( The Travancore 
National & Quilcr Berk ) திடீரென்று முறிவு பெற்றதன் 
விளைவாக இந்தப் பிரிவைக் கொண்டுவர நேர்ந்தது எனலாம் . 
அக்காலத்தில் இந்த பாங்கியிள் ஆஸ்திகள் அனைத்தும் இந்திய 
இராசதானியின் 

நீதி மன்றங்களுக்குள்ள எல்லைக்கப்பால் 
ரூந்தன . ஆயினும் மேற்படி பாங்கியின் வைப்புதாரர்கள் 
அனைவரும் இந்திய இராசதானிப் பகுதியில் இருந்தனர் . இம் 
மாதிரியான சங்கடங்கள் பிற அயல்நாட்டு பாங்குகளில் ஏன் 
ஏற்படக்கூடாது ? பொதுவாக இங்கு சம்பாதித்த நிதியை 
தத்தம் நாடுகளில் ஆவணங்களில் போடுவதால் இம்மாதிரி நிலை 
ஏற்படலாம் . 1944 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் ஆஸ்திகளில் ஒரு 
குறிப்பிட்ட சதவிகிதம் இந்தியாவில் 

ஆண்டின் இறுதியில் 
இருக்க வேண்டும் 

என்று 

சொல்லியிருக்கிறது . 1946 ஆம் 
ஆண்டின் 

மசோதாவால் இப்பிரிவை மாற்றி இந்தியாவில் 
ஒவ்வொரு சாலாண்டினிறு தியிலும் எவ்வளவு 

சதவிகிதம் 
வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது . இந்தக் காரணத் 
தினால் இந்தியாவிலுள்ள ஆஸ் தி ”யின் நிலை மாற்றம் பெற்று 
வருகிறது . 


பிரிவு 25 ன்படி பாங்கு கம்பெனிகள் அனைத்தும் நடந்து 
வருகின்றனவா என்று கண்காணிக்க ஒவ்வொரு பாங்கு கம்பெனி 
யும் ( பின் அனுபந்தத்தில் அ பிரிவில் ) மாதிரியாகக் காட்டப் 
பட்ட அட்டவணையின் ஓவ்வொரு காலாண்டு முடிந்த ஒரு மாதத் 
திற்குள்ளாக அது பெற்றுள்ள ஆஸ்திகளின் விபரம் , தவணை 
நடப்பு வைப்புகளின் பொறுப்புகள் இவ்வளவு என்று எழுதி 
ரிசர்வு பாங்கிற்கு அனுப்ப வேண்டும் . இந்தப் பிரிவின் விளக்க 
மாக இந்தியாவில் இல்லாது அயல் நாட்டில் சொத்தாக இருப் 
பினும் கூட இந்தியாவில் உள்ள ஆஸ்தி என்று கருதலாம் , 
இந்தப் பிரிவின் கீழ் ஐய ஆஸ்திகள் அல்லது சந்தேகமான 
சொத்துகள் காட்ட வேண்டுமா என்று விளங்கவில்லை 


50 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ரிசர்வு நிதியும் , ரொக்க ரிசர்வும் : - இந்திய கம்பெனிகள் 
சீர்திருத்தச் சட்டம் 1956 ன் பிரிவுகள் 27 கே , 277 எல் ( 3 ) ஐயும் 
சேர்த்துப்பார்க்கின் ஒவ்வொரு அட்டவணைப்படுத்தப் படாத 
பாங்கும் ரிசர்வு நிதி வைத்துக்கொள்ள வேண்டும் . மேலும் 
அந்த பாங்கு ஆண்டுதோறும் பெறும் இலாபத்தில் ஈவித்துக் 
கொடுக்கும் முன்னரே 20 சதவிகிதத்திற்குக் குறையாமல் ரிசர்வு 
நிதியில் சேர்தது . மேற்படி நிதி செலுத்தப்பட்ட மூலதனத் 
திற்குச் சமமாக ஆக்க வேண்டும் . இவ்வாறாகிய நிதியை அரசின 
சின் செக்யூரிடிகளிலோ அல்லது வேறு ஒரு அட்டவணைப்படுத்தப் 
பட்ட பாங்கிலோ போட்டிருக்க வேண்டும் என்பதற்கு இந்திய 
ட்ரஸ்ட் சட்டம் 1885 ன் 20 வது பிரிவைக்காணவும் . 17 ஆம் பிரிவை 
யும் பார்க்கவும் 
( 1 ) 29 ஆம் பிரிவின் படி 

பாங்குக் கம்பெனி இலாப 
நட்டப் பட்டியல் தயார் செய்து , காணப்படும் 
இலாபம் 

ஈவித்துக் கொடுக்சம் முன்னரே 
அதினின்று 20 சதவகி தம் ரிசர்வு நிதிக்கு மாற்றிவிட 
வேண்டும் . 

இந்தியாவில் இணைக்கப் 
பெற்ற ஒவ்வொரு பாங்கும் ரிசர்வு நிதி அமைத் 
திருக்க வேண்டும் . 


எனவே 


( 1 அ ) ரிசர்வு பாங்கின் பரிந்துரையின் பேரில் முன் கூறிய 

உட்பிரிவு ( 1 ) இன் படி பாங்கு கப்பெனி ரிசர்வு நிதி 
வைக்க வேண்டும் என்று 

மத்திய அரசினர் 
வலியுறுத்த மாட்டார்கள் , ரிசர்வு பாங்கு மேற்படி 
பாங்கின் செலுத்தப்பட்ட மூலதனம் ரிசர்வு நி 
இவை அதன் பொறுப்புகளுடன் ஒப்பிட்டு நன்கு 
பரிசீலனை செய்த பின்னர்த்தான் 

பரிந்துரை 
செய்யும் . 
உட்பிரிவு ( 1 ) ன் கூறப்பட்ட ரிசர்வுநிதியும் , பங்கு 
வட்டக் கணக்கின் 

கூட்டுத்தொகையும் ஒன்று 
அந்த பாங்கினுடைய செலுத்தப்பட்ட 
மூலதனத்திற்குச் 

இருக்க 

வேண்டும் 
அவ்வாறு இருப்பின் மேலே கூறியவாறு ரிசர்வு 

பாங்கு பரிந்துரை செய்யக்கூடும் . 
( 2 ) ரீசர்வு நிதியிலிருந்தோ அல்லது பாங்கு வட்டக் 

கணக்கிலிருந்தோ ஒதுக்கீடு செய்தால் செய்த 21 
நாள்களுக்குள்ளாக ரிசர்வுபாங்கிற்கு ஏன் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டது ? எந்தச் சூழ்நிலையில் செய்யப் 
பட்டது ? என்று தகவலளிக்க வேண்டும் . 


சேர்ந்து 


சமமாக 


- 


முன்னுரை 


9.1 


மேற்படி தகவல் தெரிவிப்பதற்குக் கால தாமத 
மானால் , 21 நாள்களுக்கும் அதிகமாக ரிசர்வு பாங்கு 
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் காலத்தை 

நிர்ணயம் செய்யலாம் . 
சில நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அடங்கி இலாபத் 
தில் 20 சதவிகிதத்தை ரிசர்வு நிதிக்கு மாற்ற பாங்கு கம்பெனிக்கு 
அதிகாரம் இப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது . சிலகாலம் முன்பு 
ஆசிரியர் இது சம்பந்தமாகக் கொடுத்த யோசனைகளை மேற் 
கொண்டு இந்தச் சட்டத்தில் அதை இணைத்து , ரிசர்வு நிதியைப் 
பராமரித்து அதை உபயோகிப்பதில் எளிதில் மாற்றும் நியமங் 
களைக் கொள்ள இடமுண்டு . அமெரிக்க ஜக்கிய நாடுகள் ,, 
சுவீடன், சுவிசர்லாந்து இவைகளில் உள்ளதுபோல இந்நாட்டிலும் 
ரிசர்வு நிதியை அமைத்து அதை மேன்மேலும் வளரவிட நியமங் 
கள் செய்திருப்பது வரவேற்கத் தக்கதே . 


ரொக்க ரிசர்வு : - இந்திய கம்பெனிகள் சட்டம் 1913 ன் 
277 ( L ) எல் பிரிவின் படி 277 ( K ) கேயில் சொல் லப்பட்ட 
ஒவ்வொரு பாங்கு கம்பெனியும் தனது 11 சதவீதத்திற்கு சறை 
யாத நடப்பு வைப்புகளின் மீதும் உள்ள தொகையை ரெ க்க 
ரிசர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும் . இந்த விவரதச்தை 
கூட்டுப்பங்கு கம்பெனிகள் பதிவாளரிடம் பதிவு செய்ய 
வேண்டும் . இதை ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்குள்ளாக 
நடந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையன்று சையிருப்பு 
இருந்த ரொக்க ரிசர்வு தவணை , நடப்புப் பொறுப்புகள் எவ்வளவு 
தொகை என்று எழுதியனுப்ப வேண்டும் . 18 வது பிரிவின் விபரம் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது : 


ஒவ் 


அட்டவணைப்படுத்தாத பாங்குக் கம்பெனிகள் 
வொன்றும் ரொக்க ரிசர்வாக இந்தியாவில் தன் வச 
மாகவோ அல்லது ரிசர்வ் பாங்கியிலோ அல்லது 
இராச்சிய பாங்கியிலோ அல்லது வேறு எந்த பாங்கி 
யிலோ மத்திய அரசின் உத்திரவுக்கிணங்க நடப்பு 
வைப்புக் கணக்கைத் திறந்து பகுதி ரொக்கமாகவும் , 
பகுதி கணக்கிலுமாக தனது தவணை , நடப்பு , பொறுப்பு 
களின் கூட்டுத் தொகையில் குறைந்த அளவு மூன்று 
சதவிகிதத்திற்கு வைத்திருக்க வேண்டும் . இத்தகவலை 
ஒவ்வொரு மாதத்தின் 15 - வது தினத்தின் முன்னரே 
ஒவ்வொரு வார இறுதி வெள்ளிக்கிழமை முடிவடையும் 
கணக்கின்படி தவணை , நடப்பு , வைப்புப்பொறுப்புகளின் 
தாகை எவ்வளவு என்றும் , இந்திய செலாவணி முறிச் 


92 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 


சட்டத்தின் ( Negotiable Instruments Act 1881 ) கீழ் 
வெள்ளிக்கிழமை விடுமுறை தினமாக இருப்பின் 
தொழில் முடிவு தினத்திற்கு முன் தினப்படி விவரம் 
கொடுக்க வேண்டும் . 


விளக்கம் 


இப்பிரிவிலும் 24 - வது பிரிவிலும் ஆக இந்திய நாட்டில் 
உள்ள பொறுப்புகள் என்பவனவற்றின் கீழ்ச் சேர்க்கப் 
படாதவைகள் வருமாறு : 
( அ ) செலுத்தப்பட்ட மூலதனம் அல்லது ரிசர்வு நிதி 
அல்லது இலாப நட்டக் கணக்கில் காணப்படும் வரவு 
இருப்பு ஆ . ரிசர்வ் பாங்கு சட்டம் 1934 ( இரண்டாவது 
1934 ) இதில் பிரிவு 42 - ன் உட்பிரிவு 1 - ன் சி பிரிவில் 
கண்டுள்ளபடி ரிசர்வு பாங்கியிலிருந்தோ இராச்சிய 
பாங்கியிலிருந்தோ அல்லது தொழிற்கென 

நிதிவசதி 
அளிக்கும் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் கார்ப்பரேஷன் 
((Refinance corporation for indus ry limited ) 346 w g / 
மத்திய அரசின ரின் அவ்வப்பொழுது 

அவ்வப்பொழுது கூறப்பட்டுள்ள 
பாங்கு நிறுவனத்திலிருந்தோ பெற்ற முன் பணம் 
ரிசர்வ் பாங்குச் சட்டத்தின் 42 - வது பிரிவின் ஒன்றாவது உட் 
பிரிவின் படி ஒவ்வொரு அட்டவணைப் படுத்தப்பட்ட பாங்கும் 

ந்தியாவில் , ரிச வ் பாங்கியிலோ இராச்சியப் பாங்கியிலோ 
அல்லது மத்திய அரசினரால் அறிவிக்கப்பட்ட பாங்கியிலோ 
வரவு நிகரத்தில் மேலே கூறப்பட்டவாறு அதன் பொறுப்புகளின் 
சதவிகிதத்தில் போட்டிருக்க வேண்டும் . மேற்படி பாங்கு தன் 
வசம் வைத்துள்ள , 
ரெ : க்க இருப்பு , இந்தப் 

பிரிவின் கீழ் 
கணக்கிடப்படுவதில்லை .) ரிசர்வ் பாங்கு இந்தியக் + ஜட்டின் 
மூலம் ரிசர்வ் விகிதத்தை அதிகப்படுத்தித் தகவலை வெளியிடுவது 
உண்டு . அவ்வாறு அதிகப்படுத்தப்பட்ட ரிசர்வ் விகிதம் நடப்பு 
வைப்புப் பொறுப்பில் 20 சதவிகிதத்திற்கு மேற்படாமலும் தவணை 
வைப்பில் 8 சதவ கிதத்திற்கு மேற்படாமலும் இருக்கும் . 
அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்கு வா ரந்தர 

அறிக்கையை 
வெளியிட வேண்டும் . மாதாந்தர அறிகை தேகை யில்லை . 

வ்வாராந்தர அறிக்கைகள் கீழ்க்கண்ட விபரங்களைக் கொடுக்க 
வேண்டும் . கடன்கள் , முன் பணங்கள் கழிவு தள்ளப்பட்ட 
மாற்றுண்டியல்கள் ரிசர்வ் பாங்கியிலிருந்தும் இராச்சிய பாங்கி 
யிலிருந்தும் பெற்ற கடன்கள் , இதர பாங்குகளுடன் இந்தியாவில் 
"வைக்கப்பட்டுள்ள நடப்புக் கணக்கு நிகரங்கள் , அழைப்புப்பணம் 


ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் உண்டு. ரிசர்வு பாங்கு 
முன்னுரை 
( நாள் நிலுவைப் பணம் ) , அரசினர் செக்யூரிட்டியில் இடப்பட்ட 
ஆவணங்கள் , அட்ட வணைப்படுத்தப்பட்ட பாங்குகள் இதரப் 
பாங்குகளை விட உயர்ந்த நிலையில் இருப்பதால் அதன் முழு 
விவரங்களையும் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது . 

ரொக்கம் வைத்திருத்தலைப் பற்றி உ.ள்ள பிரிவு எல்லா 
நாள்களிலும் வைத்திருப்பதைப் பற்றிக் கூறுகிறது . வெள்ளிக் 
கிழமை அன்று 

மாத்திரம் என்று குறிப்பிடவில்லை . இது 
சம்பந்தமாக வெளியிடப்படும் அறிக்கை வெள்ளிக்கிழமையன்று 
உள்ள கை இருப்பு ரொக்கத்தையே குறிக்கும் . 

ரிசர்வு பாங்கியின் அதிகாரங்கள் - பிரிவு 21 கூறுவதாவது : 
( 1 ) பொதுமக்களின் நலனைக்கோரியும் வைப்பாளர்களின் 

மீதுள்ள அக்கரை காரணமாக , சந்தர்ப்பம் சூழ்நிலைக் 
கேற் | பாங்கு கம்பெனிகள் எவ்விதத்தில் முன் பண 
வசதியளிக்கலாம் என்றும் தனிப்பட்ட - ஒரு பாங்கு 
கம்பெனி எவ்வாறு செய்பலாம் றும் பரிசீலனை 
செய்து அதனை ஒரு கொள்கையாக அமைத்து நடத்த 


டென் 


விதிக்கும் முறையை எல்லா பாங்கு கம்பெனிகளும் ஏற்று 
அதன்படி நடக்க வேண்டும் . ஏதாவது குறிப்பிட்ட ஒரு 
பாங்கு கம்பெனிக்கு மாத்திரம் விதித்திருப்பின் அதன் 
படி மேற்படி கம்பெனி நடந்துகொள்ள வேண்டும் . 


செலுத்தாத 


( 2 ) தனக்கென { 1 ) ம் உட்பிரிவில் அளிக்கப்பட்டுள்ள 

அதிகாரத்கைத் தவறான முறையில் 
வரையிலும் ரிசர்வு பாங்கு பொதுவாக எல்லா பாங்கு 
கம்பெனிகளுக்கும் நடை முறை விதிகளை எடுத்துரைத்து 
நடக் தம் படி செய்யச் சொல்லலாம் அல்லது ஒரு குறிப் 
பிட்ட பாங் தக் 

குழாத்திற்கு விதிகளைச் சொல்லி 
நடக்கச் செய்யலாம்- அவை 


( அ ) எந்த வகைகளுக்காக முன் பணம் கொடுக்கப் 

படலாம் அல்லது கொடுக்கப்படக் கூடாது . 


( ஆ ) ஈடு காட்டிய 

வரையறை 


முன் 


பணங்கள் 


பெறத்தக்க 


{ இ ) அதிகப்படியான முன்பணமோ 

அல்லது பண 
வழியோ அளிக்கம் முன்னர் , அந்த கடன் வழி 
பெறும் நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட மூலதனம் 


94 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ரிசர்வுகள் இவைகளைக் கண்ணுற்று அதன் அடிப் 

படையில் பாங்கு கம்பெனி தர முன் வரலாம் 
( ஈ ) அதிகப்படியான அளவு பணவசதி அளிப்பதைப் 

பற்றி ( இ ) பிரிவில் கூறியவாறு அதற்கு 2 த்திர 
வாதம் தரும் , பாங்கு கம்பெனி, கூட்டு நிறுவனம் , 
மக்கள் சங்கம் , அல்லது 

அல்லது தனிநபரின் பெயரும் 
விபரமும் 


( உ ) வட்டி விகிதமும் , இதரவிவரங்களும் நியமங்களும் 

இவ்வகையில் உள்ள கடன் வசதிக்கு ஏற்பட்டவை 

களைப் பற்றிய விளக்கம் . 
( 2 ) இப்பிரிவின் கீழ் ரிசர்வு பாங்கு இடும் உத்திரவுகளை 

எந்த பாங்கு கம்பெனியும் மேற்கொண்டு அவ்வாறே 

நடக்க வேண்டும் . 
ஊகவர்த்த முறையைக் கட்டுப்படுத்த வேண்டியும் பாங்குகள் 
தான்தோன்றித்தனமாகக் கடன் தரும் முறையைக் கண்டிக்க 
வேண்டியும் ரிசர்வு பாங்கிற்கு இவ்வதிகாரம் கொடுக்க இப்பிரிவு 
ஏற்பட்டது . 


21 வது பிரிவின் கீழ் ரிசர்வுபாங்கு , முன் பணம் கொடுக்கும் 
முறையைப் பொது ஈலனைக் குறித்துக் கட்டுப்படுத்த முன் 
வருகிறது . ரிசர்வுபாங்கு பாங்கு கம்பெனிகள் குழாத்திற்கோ , 
அல்லது ஒரே ஒரு பாங்கு கம்பெனிக்கோ 

பாங்கு கம்பெனிக்கோ பொதுவாகவோ , 
தனிப்பட்ட முறையிலோ எந்த அளவில் முன் பணம் கொடுக்கலாம் 
அல்லது கொடுக்கக் கூடாதென்றும் , அவ்வாறு கோரப்படும் 
முன் பணத்திற்கான ஈடு வகைகள் எவ்வளவில் இருக்க வேண்டும் 
என்றும் ஒழுங்குபடுத்துகிறது . 

பிரிவு 21 ன் உட்பிரிவு 2 ஜச் சீர் திருத்திய சட்டப்படி பாங்கு 
கம்பெனிகளுக்கு 

விதிகளை வலியுறுத்தும் அதிகப்படியான 
அதிகாரம் ரிசர்வு பாங்கு பெற்றுள்ளது அதன் கீழ் : 
( அ ) எக்காரணங்களுக்கென முன் பணம் கொடுக்கலாம் 

அல்லது கொடுக்கக்கூடாது என்றும் 


( ஆ ) ஈடுகாட்டிப் பெறப்பட்ட முன் பணங்களுக்குக் காட்டி 

யுள்ள வரையறை 
( இ ) முன்பணவசதி அல்லது இதர முறைகளில் பண உதவி 

யளித்தலுக்கான வட்டி விகிதம் வ்வளவென்று 


முன்னுரை 


நியமனம் செய்தும் , உத்திரவாதம் அளித்தலுக்கான 
தரகு அல்லது கமிஷன் இவ்வளவென்றும் வரையறை 


செய்கிறது . 


ரிசர்வு பாங்கு 

பாங்குகளுக்கு உத்திரவு இட 
கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் : 
( ஈ ) முன்பணமாக அதிகப்படியான தொகை அல்லது இதர 
வகையில் 

பணவசதி கொடுக்க ஒரு பாங்கு முன் 
வந்தாலும் அல்லது உத்திரவாதம் ஏற்கத் தயாராக 
இருப்பினும் அது 

சம்பந்தமான செலுத்தப்பட்ட 
மூலதனம் ரிசர்வுகள் , வைப்புகள் இவ்வளவு அளவென் 
பதைப் பற்றி தாக்கீது விடலாம் . 


இந்தப் புதிய பிரிவு இ " உட்பிரிவில் கூறியதுபோல , சட்டப் 

கட்டுப்பாடு முறையை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
காணலாம் . அங்கு உள்ள பாங்குகள் தனி நபருக்கு முன் பண 
வச தியளிக்கும்போது 

அதனுடைய மூல தனத்திற்கும் ரிசர்வு 
களுக்கும் உள்ள குறிப்பிட்ட விகிதத்தை மீறக் கூடாதென்பதாம் . 


பாங்கு கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்கு முறை - பிரிவு 
22 ன் படி ; - காது 


( 1 ) இனி எதிராகக் கூறப்போவதைத் தவிர எந்தக் 

கம்பெனியும் இந்திய நாட்டில் பாங்குத் தொழிலை 
நடத்த வேண்டுமானால் ரிசர்வு பாங்கியினால் வழங்கப் 
பட்ட உரிமத்தைப் பெற்றிருக்க வேண்டும் . உரிமத்தை 
வழங்க ரிசர்வு 

பாங்கு எவ்விதக் கட்டுப்பாடுகளை 
வேண்டுமானாலும் நியமனம் செய்யலாம் . 


. 


( 2 ) இந்தச்சட்டம் தொடக்கம் பெற்ற பொழுதுதொழிலாற்றி 

வரும் எந்தப் பாங்கு கம்பெனியும் இனி அத்தகைய 
தொடக்கத்திலிருந்து ஆறு மாதங்கள் முடியும் முன்பும் 
பாங்குத் தொழில் நடத்த விழையும் பாங்கு கம்பெனி 
களும் எழுத்து மூலம் ரிசர்வு பாங்கிற்கு இந்தப் பிரிவின் 
கீழ் உரிமம் வழங்க வேண்டும் என்று மனுச் செய்து 
கொள்ள வேண்டும் . 


உட்பிரிவு ( 1 ) ல் கூறப்பட்டது 

போல இச்சட்டம் 
தோன்றும் முன்னரே நடந்து வரும் பாங்கு கம்பெனிக்கு 
உரிமம் வழங்காவடிலும் தொடர்ந்து தொழில் செய்ய 


* 98 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


லாம் , குறிப்பாக ரிசர்வு பாங்கு எழுத்து மூலம் 
தொழில் நடத்தக்கூடாது என்று . 

கூறினால் தான் 
பாங்குத் தொழில் நடத்தக்கூடாது . 


மேலும் , அம்மாதிரி நடந்துவரும் ஒரு பாங்குகம்பெனியை 
முன் கூறியது போல இச்சட்டம் வருமுன்னர் இருந்த நிலையில் 
அவ்வாறு எழுத்து மூலம் தடைப்படுத்தாது . பிரிவு 11 ன் உட் 
பிரிவு 1 ன்படி மூன்றாண்டுகளோ அல்லது அதற்கும் அதிகமான 
கால வரையறையை தன் விருப்பத்திற்கு ஏற்ப ரிசர்வு பாங்கு 
வற்புறுத்தும் . 
( 3 ) இப்பிரிவின் கீழ் உரிமம் வழங்கு முன் கம்பெனிகணக்குப் 
புத்தகங்களை ரிசர்வு பாங்கு பார்வையிடு ..D 

அல்லது 
கீழ்கண்ட நிபந்தனை கள் அனைத்தும் அல்லது 
சிலவற்றையாவது ஆமோதித்து அதன்படி 

நடக்க 
வேண்டும் . 
( அ ) தனது வைப்பாளர்களின் 

முழு 

உரிமைக் 
கோரிக்கைகளைத் தற்போதாவது அல்லது வரும் 
காலத்திலாவது கொடுக்க வேண்டிய நிதிவசதி 
( ஆ ) நடப்பிலுள்ள அல்லது வருங்கால வைப்பாளர் 

களின் நலனைப் பேணாது தீய வழியில் பாங் தத் 
தொழில் நடத்தாதிருத்தல் 
அயல் நாடுகளில் இணைப்புப்பெற்று இந்தி பாவில் 
தொழில் நடத்தும் பாங்கு கம்பெனிகள் இந்நாட்டின் 
பாங்கு கம்பெனி 

கம்பெனி சட்டத் திற்குட்பட்டும் பொது 
மக்களுக்குப் பாதகம் விளைக்காது நடந்தும் , இந்த 
நாட்டில் இணைப்பு பெற்று அந்நிய நாட்டில் 
வர்த்தகம்புரியும் இந்தியப் பாங்குகளை அந்நாட்டில் 
விரோதமாகவோ 

பிரித்தாளும் 

முறையைக் 
கையாளாதிருப்பின் அந்த கம்டெனிகளுக்கு உரிமம் 

வழங்கப்படும் . 
( 4 ) கீழ்க்கண்ட காரணங்களால் உரிமம் கொடுப்பது ரிசர்வு 

பாங்கியினால் தடை செய்யப்படும் : 
( 1 ) இந்தியாவில் 

கம்பெனி பாங்கு 
வர்த்தகத்தை நிறுத்தியிருப்பின் அல்லது 
( 2 ) உட்பிரிவு (1) ன்படி அந்த பாங்கு கம்பெனி ரிசர்வு 
பாங்கு 

நிபந்தனை யை நிறைவேற்றாது 
இருப்பின் அல்லது 


பாங்கு 


ன . 
முன்னுரை 

97 
( 3 ) உட்பிரிவு ( 3 ) ன்படி இடப்பட்ட நிபந்தனைகளை 

நிறைவேற்றாது இருப்பின் 
( 4 ) உட்பிரிவு ( 2 ) அல்லது ( 3 ) ன்படி உரிமத்தை ரத்து 

செய்யும் முன்னரே குறிப்பிட்ட பாங்கு கம்பெனி 
யின் வைப்பாளர்ரின் நலனைக் கோரி , அந்த பாங்குக் 
கம்பெனியின் 

நிலைமையை சரிசெய்ய அவகாசம் 
கொடுத்தல் , 
( 6 ) ரிசர்வு பாங்கியினால் உரிமம் ரத்து செய்யப்படும் 

என்ற முடிவை அறிந்துகொண்ட பாங்கு முடிவு 
செய்யப்பட்டு தகவலளிக்கப்பட்ட 

தகவலளிக்கப்பட்ட முப்பது நாட் 
களுக்குள்ளாகவே மத்திய அரசினர்க்கு மேல் 

முறையீடு செய்து கொள்ளலாம் . 
( 6 ) உட்பிரிவு ( 5 ) ன் கீழ் மத்திய அரசினர்க்கு முறை 

யீடு செய்யப்பட்டு அதன் விளைவாக அவர்களுடைய 
முடிவும் , 

அல்லது முறையீடு செய்யப்படாத 
பாங்கு கம்பெனிக்கு ரிசர்வு பாங்கியிலிருந்து வெளி 

யிடப்பட்ட முடிவே இறுதியாகும் . 
இந்தியாவில் தொழிலாற்றும் இதர நாட்டு பாங்குகளுக்கு 
உரிமம் வழங்கும் தேவையை விளக்குகிறது இந்தப் பிரிவு . 
இந்திய மத்திய பாங்கு விசாரணைக் குழுவின் பரிந்துரைக்கிணங்க 
இந்திய நாட்டு பாங்குகளை இதர நாட்டில் வேற்றுமையுடன் 
நடத்தி வருகிறார்கள் எனில் அந்நாட்டிலிருந்து இந்தியாவில் 
தொழில் நடத்தும் பாங்குகளுக்குத் தடைவிதிக்கப்பட வேண்டும் . 
இந்தியாவில் இணைப்புப் பெற்ற பாங்குகளுக்கு நிதிநிலைமை 
செம்மையாக இருக்க வேண்டும் . அங்கிய மக்களுக்கு இதனோடு 
கூட தங்கள் நாடுகளிலுள்ள இந்திய பாங்குகளுக்கு வேற்றுமை 
காட்டக் கூடாதென்பதாம் . ரிசர்வு பாங்கு நிபந்தனையுடன் 
உரிமம் வழங்க அதிகாரம் உண்டு . இம்மாதிரியான சட்டம் 
சுவீடன் , சுவிசர்லாந்து , அமெரிக்க ஐக்கிய நாட்டு பாங்கு 
கள் கூறப்பட்டுள்ளன . 
( அ ) உரிமம் வழங்கலுக்கான தேவையும் அதற்கு 

செய்து கொள்ளும் முறையும் 
( ஆ ) உரிமம் வழங்க நிபந்தனைகளும் அந்நிபந்தனைகளை 

ஏற்று நடத்தலும் 
7 


மனு : 


- 


களும் 


ஒப்படையில் 
98 - 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
* ( இ )- உரிமம் ரத்து முறைகளும் அதற்கென மேல் முறையீடு 
எந்த பாங்கு கம்பெனியும் ரிசர்வு பாங்கினுடைய உரிமம் பெறாது 
பாங்குத் தொழிலை இந்தியாவில் நடத்தக்கூடாது . புதியதாகத் 
தொடங்கப்படும் பாங்கு கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்குமுன்னர் 
பிரிவு 22 ன் உட்பிரிவு 3 ன் படி எல்லா நிபந்தனைகளையாவது . 
அல்லது சில நிபந்தனைகளையாவது சிரமேற் கொண்டு நடந்து 
வருகிறதா என்று கண்காணிக்கிறது . தொழில் நடத்திவரும் 
பாங்கு ஒன்றின் உரிமத்தை ரிசர்வு பாங்கு ரத்து செய்தால் 
அந்த பாங்கு மேல் முறையீடு செய்யலாம் . புதியதாகத் திறக்கப் 
பட வேண்டிய பாங்கு கோரியுள்ள . உரிமத்தை நிராகரித்தால் 
அது மேல் முறையீடு செய்ய அனுமதியில்லை . மேல் முறையீட்டின் 
படி மத்திய அரசினர் கூறும் முடிபே இறுதியானது . 

ரிசர்வு பாங்கிற்கு எதிராக சஜ்ஜன் பாங்கு ( பி ) லிமிடெட் 
தொடர்ந்த வழக்கில் ( சி.சி. வால் 30 ப .146 ) பாங்கு கம்பெனிகள் 
சட்டம் 1949 ன் 22 வது பிரிவின் கீழ் உரிமம் வழங்கு முறையை 
மட்டும் கூறப்பட்டுள்ளது . பாங்குத் தொழிலை நடத்த வழிமுறை 
களை வகுத்துள்ளது . 
தாழில் நடத்துவதைத் தடை செய்யவில்லை எனலாம் . 
22 ன் கீழ் ரிசர்வு பாங்குக்குக் கொடுத்துள்ள அதிகாரம் அதன் 
சாதாரண அதிகாரி ( அலுவலர்க்கு ) க்குக் கொடுக்கப்படவில்லை . 

பிரிவு . 23 ன் கீழ் - ரிசர்வு பாங்கு புதிய அலுவலகங்களைத் 
திறக்கவோ, நடப்பிலுள்ள பாங்கு 

கம்பெனிகளை மாற்றம் 
செய்யவோ கூறப்பட்டுள்ளது . 


பிரிவு 


( 1 ) . ரிசர்வு பாங்கியினுடைய சம்மதத்தை முதலில் ஏற்காது . 

. 
( அ ) எந்த பாங்கு கம்பெனியும் இந்தியாவில் புதிய 

இடத்தில் திறப்பதோ , அதே நகரில் மாற்றம் 
செய்வதோ , அல்லது கிராமத்திலோ அவ்வாறு 
நிலையான இடத்தை விட்டு மாற்றம் செய்யக் 

கூடாது . 
( ஆ ) எந்த பாங்கு கம்பெனியும் இந்தியாவிற்கு வெளியே 

புதியதாக ஆரம்பிக்கவோ , அல்லது அவ்வாறான 
நகரில் இடம் மாற்றம் செய்யவோ கூடாது . 


இந்த உட்பிரிவில் கூறப்பட்டது போல் அல்லாமல் ஒரு 
நகரின் , ஊர்ப்புரத்தில் அல்லது கிராமத்தில் ஒரு மாத காலத் 
திற்கு மேற்படாமல் மேற்படி ஊர் , கிராமம் நகரம் இவற்றில் 


99 


முன்னுரை . 


* முன்னரே ஒரு அலுவலகம் இருப்பின், தாற்காலிகமாகப் பொது 
நலனைக்கோரி , கண்காட்சிகள் , திருவிழா , மாநாடு அல்லது மேளா 
( Mela ) இவற்றில் கிளைகள் திறக்கலாம் . 


( 2 ) இப்பிரிவின் கீழ் அனுமதி கொடுக்கும் . முன்னர் - பிரிவு 

36 ன் கீழ் மேற்படி கம்பெனியின் கணக்குகளைப் பரிசீலனை 
செய்து அதன் பொருள் வசதி , கம்பெனியின் வரலாறு , 
நிருவாக நிலை , போதும் தன்மையுள்ள . மூல தனம் , 
வருமானம் பெறக்கூடிய வழிகள் மேற்படி மனுதாரர் 
கம்பெனி இடமாற்றம் செய்வதனால் எந்த நிலையில் 
தொழில் அமைப்பு ஏற்படும் என்று ரிசர்வு . பாங்கு 
ஆராயலாம் . 


( 3 ) முதலாம் உட்பிரிவில் 

காணப்பட்ட நிபந்தனைகளின் 
அடிப்படையின் கீழ்ப் புதிய தாக அலுவலகம் . திறக்க 
அனுமதி கொடுக்கலாம் அல்லது தனிப்பட்ட காரணத் 
தின் கீழ்த் திறக்க அனுமதியளி + கலாம் . 


( 4 ) ரிசர்வு பாங்கினுடைய தீர்மானப்படி எந்த ஒரு பாங்கு 
கம்பெனியாவது இடப்பட்ட நிபந்தனைகளில் ஏதேனும் 
ஒன்றையாவது ஏற்று நடக்கத் தவறினால் எழுத்து மூலம் 
ஏன் நிபந்தனையை மீறி நடந்தது என்றும், மேற்படி 
பாங்கு கம்பெனிக்கு அவகாசம் அளித்து அதன் பிறகும் 
தவறு செய்யின் அனுமதியை ரத்து செய்துவிடக் கூடும் . 


(5 ) இப்பிரிவின் கண்வரும் தொழிலிடம் எனப்படுவது கீழ் 

நிலை அலுவலகம் , பணம் கொடுப்பு அலுவலகம் , கீழ்நிலை 
பணம் கொடுப்பு - அலுவலகம் அல்லது எவ்விடத்தில் 
வைப்புகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டும் , செக்குகள் 
மாற்றப்பட்டும் , கடனுக்கு வசதிகள் அளிக்கப்பட்டும் 

வருமோ அவ்விடத்தையும் தொழிலிடம் எனக் கூறலாம் . 
புதிய கிளைகளைத் திறப்பதற்கான அனுமதி பெறவேண்டும் 
என்று முதன் முதலாக 1946 ஆம் ஆண்டு பாங்கு கம்பெனிகள் 
-- (கிளைகள் கட்டுப்பாடு) சட்டம் இயற்றப்பட்டது . இப்பிரிவின் 
விளக்கத்தில் தொழிலிடம் என்பதற்கான இலக்கணம் கூறப் 
படவில்லை . குறிப்பிட்ட தொழில்களைச் செய்யுமிடம் எனக் 
கூறுவதால் அவைகளைத் தொழில் இல்லை என ஒதுக்கி விட 
முடியாதாகையால் இவற்றை இலக்கணமாகக் கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டாக , ஒரு இடத்தில் வெறும் பணம் மட்டும் 
பட்டுவாடா செய்வதாக எடுத்துக் கொள்வோம் . 

பணம் 


* .100 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பட்டுவாடாச் செய்யுமிடம் பாங்கு என கருதுமாறு நியதி இல்லை . 
ஆயினும் பணம் கடனாகக் கொடுத்தால் அது பாங்குத் தொழிலா 
கிறது . “ செக்குகள் ரொக்கமாக மாற்றப்படுகின்றன என்பது 
ஒரு குறிப்பிட்ட இடத்திலிலுள்ள பாங்கின் மீது எழுதப்படுவது 
என்று பொருள் . தொழிலுள்ள ஒரே ஊரிலோ நகரிலோ உள்ள 
இடமாற்றத்தைக் குறித்து இப்பிரிவு ஏதும் கூறுவதில்லை . ஒரு 
பாங்கு கம்பெனியின் தொழிலிடம் ஒரு ஊரிலோ , நகரத்திலோ 
இருப்பின் அந்த இடத்தில் நடக்கும் , மாநாடு , திருவிழா, சந்தை 
அல்லது மேளா வைக் குறித்துப் பொது நலனைக்கோரி தாற்காலிக 
மாக ஒரு மாத காலத்திற்குக் கிளை அலுவலகம் திறக்கலாம் . 
இதற்கு ரிசர்வு பாங்கினுடைய முன் அனுமதி தேவையில்லை . 

தொடங்கியபோது இந்தப்பிரிவு இந்தியாவிற்கு வெளியில் 
கிளைகளைத் திறக்க யாதொரு விதமான தடங்கலையும் இடவில்லை . 
பின்னர் சரியான செல்வ நிலையை ஈடுகாட்டும் எண்ணத்துடன் 
பாங்கு நடைமுறைகளுக்கான மேம்பாட்டு வழிகளை அயல் நாட்டு 
இந்திய பாங்குக் கிளைகள் மீது திணிக்க எண்ணங்கொண்டு 
இந்திய நாட்டின் பண்பாட்டுகளையும் புகுத்த எண்ணி , 
புதியதாகத் தொடங்கவரும் இந்திய பாங்குகள் ரிசர்வு பாங்கி 
னிடம் அனுமதி கோரவேண்டியது . ( ஒவ்வொரு அயல் நாட்டி 
லுள்ள இந்திய பாங்குகள் மாத அறிக்கைகள் மூலம் தங்கள் வசம் 
உள்ள ஆஸ்திகள் பொறுப்புகள் இவ்வளவு எனக் குறிப்பிட்டு 
எழுதி அனுப்ப வேண்டும் . 


ரிசர்வ் பாங்கிற்குப் பணிந்தனுப்பும் அறிக்கைகள் -27 வது 
பிரிவின்படி : - | 
( 1 ) ஒவ்வொரு பாங்கு கம்பெனியும் ஒவ்வொரு மாத இறுதி 

யிலும் அறிக்கையொன்றைத் தயார் செய்து ( அதற்கான 
அமைப்பு இதன் அனுபந்தம் “ அ பிரிவில் மாதிரி 13 
ஆகக் கொடுக்கப்பட்டுள்ளது . இது 27 ஆம் பிரிவின் 
கீழ்வரும் மாதிரி அட்டவணை ) இந்தியாவில் உள்ள 
ஆஸ்திகள் பொறுப்புகள் இவ்வளவு என்றும் அந்த 
மாதம் முடிவடைகிற வெள்ளிக்கிழமையன்று இன்ன 
அளவில் உள்ளன என்றும் , வெள்ளிக்கிழமை மாற்றுச் 
செலாவணித்தாள் சட்டத்தின் 1881 ன் கீழ் விடுமுறை 
நாளாக இருப்பின் அதற்கு முந்திய நாள் கணக்கிற் 
கிணங்கக் குறிப்பிட வேண்டியது . 


( 2 ) எந்தக் சமயத்திலும் காலவரம்பின்றி எந்த பாங்கு 
கம்பெனியையும் தனது ஐந்தொகை நிலையையம் இதரத் 


இல்லை 
முன்னுரை 

தொழில் பெருக்கத்தைப் பற்றியும் குறிப்பிட்ட காலத்தி 
னுள் ஒரு அறிக்கையை அனுப்புமாறு ரிசர்வு பாங்கு 
சந்தர்ப்பத்தை அனுசரித்து உத்திரவு இடலாம் . மேலே 
கூறப்பட்ட பிரிவிற்கு எதிராக இல்லாது ரிசர்வு பாங்கு 
ஆறுமாதங்களுக்கு ஒருதடவை நிலைமையை அனுசரித்து 
பாங்கு கம்பெனிகள் கொடுத்துள்ள முன் பணத்தின் 
அளவு தொழில் , வர்த்தகம் , விவசாயம் என்ற பிரிவு 
களின் கீழ் இவ்வளவு என அறிக்கை அனுப்ப உத்திரவு 

இடலாம் . 
இப்பிரிவின் சிற்சில மாற்றங்களை 1946 ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாங்கு 
கம்பெனி மசோதாவில் காணலாம் . 1944 ல் ஏற்பட்ட மசோதா 
வில் கூறப்பட்டுள்ளது போல பாங்கு அறிக்கையில் சொத்துகள் 
பொறுப்புகள் விபரம் இருக்க வேண்டும் என்றுள்ளது . 
விவசாயம் தொழில் வர்த்தகம் வைகளுக்கு அளிக்கப்பட்ட 
முன் பணவு தவி ஆவணங்களில் இட்ட முதல் இவைகளைப் பற்றிய 
தகவல்களை ஆறுமாதங்களுக்கு ஒரு முறைதான் ரிசர்வு பாங்கு 
கேட்கலாம் என்றுள்ளது . பாங்கு கம்பெனிகள் கட்டுப்பாடு 
அவசரச் சட்டம் 1948 ல் 1944 ஆம் ஆண்டு மசோதாவில் உள்ள 
பிரிவுகளைக் காணலாம் . 

கொடுக்கப்பட்ட மாதிரி அட்டவணையில் கண்டபடி , ஆஸ்தி 
களையும் , பொறுப்புகளையும் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி வார 
முடிவடைகிற வெள்ளிக்கிழமையன்று வரையுள்ள கணக்கெடுத்து 
( வெள்ளிக்கிழமை மாற்றுச் செலாவணித்தாள் சட்டத்தின் கீழ் 
விடுமுறை நாளாக இருப்பின் அதற்கு முதல் நாள் வரையிலுள்ள 
தொழில் கணக்கு எடுத்து ) அந்த மாத அறிக்கையை அடுத்த 
மாத இறுதிக்குள்ளாக ரிசர்வு பாங்கிற்கு அனுப்ப வேண்டும் . 
27 வது பிரிவின் ( 2 ) வது உட்பிரிவின்படி ரிசர்வு பாங்கு அட்டவணை 
களுடன் இந்த அறிக்கையைக் கேட்க அதிகாரம் பெற்றுள்ளது 

உட்பிரிவில் ரிசர்வு பாங்கு எழுத்து மூலம் கேட்க உரிமை 
பெற்றுள்ளது -எனக்கரு தலாம். ஆயினும் புதிய பிரிவின் படி 
எழுத்து மூலம் என்ற 

இதன் முடிவாக 
அவ்வப்போது ரிசர்வு பாங்கு அதிகாரிகள் வாய்முகாந்திரமாகக் 
கொடுக்கும் உத்திரவுகளை மேற்கொள்ள வேண்டி நேரிடும் . இந்தக் 
குறையைப் போக்க வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்தல் வேண்டும் . 


வர்த்தக பாங்குகளிடமிருந்து தகவல்களையும் அட்டவணைகளை 
யும் அவ்வப்போது அனுப்புமாறு தாக்கீது இடுவது பல நாடு 
களில் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதாகும் . 

அதுபோல் 
இங்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கதே. பாங்க் ஃப் 


0 தகவலை வெளிப்படுத்த வேண்டும் . 
102 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
இங்கிலாந்து சட்டம் 1945 ன்படி இங்கிலாந்து நாட்டில் தேவைப் 
பட்ட எந்தத் தகவல்களையும் , புள்ளி விவரங்களையும் கேட்க 
அதிகாரம் உண்டு. இதனால் கணக்கு வெளிப்படையாகாது , 
மறைந்த நிலையில் இருப்பது பாதிக்கப்படுவதில்லை . 

24 ஆம் பிரிவின் 3 வது உட்பிரிவின்படி ஒவ்வொரு பாங்கு 
கம்பெனியும் மாதம் முடிந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக ரிசர்வு 
பாங்கிற்கு. கடந்த மாதத்தில் நடந்த தொழிலின் விபரத்தைக் 
கொடுக்கப்பட்ட மாதிரியில் தயார் செய்து அனுப்ப வேண்டும் . 
இது 24 ஆம் பிரிவின் கீழ் தரப்பட வேண்டிய விபரங்கள் , அவை 
தவணை , நடப்பு வைப்புகளுக்கான பொறுப்பு விபரங்கள் , 
ந்தியாவில் 

வெள்ளிக்கிழமை முடிவடைகிற . இறுதி வாரம் 
வரையிலும் மாற்றுச் செலாவணி முறிச் சட்டத்தின் கீழ் ( 1881 ன் 
படி ) வெள்ளிக்கிழமை விடுமுறையானால் அதற்கு முதல்நாள் 
வரையுள்ள தொழிலின் விபரங்களைக் கொடுக்க வேண்டும் . 

உரிமை கோரப்படா வைப்புகளின் விவரமடங்கிய 
அறிக்கை பணிந்தனுப்புதல் : பிரிவு 26 ன் கீழ் கூறப்பட்டது 
வருமாறு : 

ஒவ்வொரு பாங்குகம்பெனியும் தத்தம் கணக்காண்டிறுதி 
யில் கடந்த பத்தாண்டுகளாக நடப்பில் இல்லாமல் 
உள்ள கணக்குகளின் விளைவுகளை அந்தக்கணக்காண்டிறு 
தியில் ரிசர்வு பாங்கிற்கு அது பகர்ந்த முறையில் அட்ட 
வணைப் படுத்தித் 
பணம் தவ 

கண வைப்பாக இடப்பட்டதில் இவ்வளவு 
காலவளவு என்பதற்குத் தவணைக்கெடுகடந்தநாள் முதல் 
பத்தாண்டுகள் எனக் கணக்கிடல் வேண்டும் . 


உரிமை கோரி வைப்புகள் எவ்வளவு இருக்கும் என்று 
அனுமானிக்கவே ரிசர்வு பாங்கிற்கு இந்தப்பிரிவு வழி காட்டு. 
கிறது . " தவணை வைப்புக்கெடுக் கழிந்த நாள் முதல் கணக்கிடல் 
வேண்டும் , இம்மாதிரியான சட்டப்பிரிவு கனடா நாட்டு பாங்கு 
சட்டத்தில் உண்டு. வைப்புகளும் , கோரப்படாத இலாப ஈவுப் 
பங்குகளும் மற்றும் பாங்கு விடுத்துள்ள மாற்றுண்டியல்களும் 
5 ஆண்டுகள் வரை - கொடுக்கப்படாது . இருப்பின் அவைகளைப் 
பற்றிய விபரங்களைத் தர வேண்டும் . மேலும் அம்மாதிரியாகக் 
கொடுபடாத கோரப்படாத தொகை குறிப்பிட்ட காலத்திற்கு 
மேற்படின் நாட்டின் அரசினரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் . 


தகவல் வெளியிட அதிகாரம் : - 27 வது பிரிவின் கீழ் தேவைப் 


பிரிவின் கீழ் பாங்கல்லாத 
வர்த்தகச் 
உமக்குத்தள்ளிப் 


முன்னுரை 


108 


பட்ட தகவல்களை பாங்கு கம்பெனிகளிடமிருந்து கோர ரிசர்வு 
பாங்கிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது . எக்காலமும் ,, 
எந்த நிலையிலும் பாங்கு கம்பெனிகள் சம்பந்தமான தகவல்களை 
தனித்தனியே அல்லது கூட்டாக , ரிசர்வு பாங்கு விரும்பிய 
வண்ணமே பொது மக்களின் நலனைக் கோரி வெளியிட அதிகார 
மும் உரிமையும் உண்டு ( பிரிவு 28 ) 


இந்தப் பிரிவு 28 தகவல்களை வெளியிட , அனுமதிக்கிறது . 
ஆனால் விளம்பரப்படுத்தக் கூறவில்லை . பிரிவு 43 ன் கீழ் எல்லாத் 
தகவல்களையும் தெரிவித்துக் 

குறிப்பாக 

பொறுப்புகள் , 
ரொக்கம் , கடன் , முன் பணம் , கழிவு கொடுக்கப்பட்ட மாற்றுண்டி 
யல்கள் என்ற பல தலைப்புகளின் கீழ் வாரமொரு முறை அட்ட 
வணைப் படுத்தப்பட்ட பாங்குகளினால் விளம்பரம் , 42 வது பிரிவின் 
கீழ்ச் செய்ய அனுமதிக்கிறது . 


ரிசர்வு பாங்கினுடைய இதர அதிகாரங்கள் : - மேலே கூறிய 
வைகளுடன் இன்னும் பெருமளவில் ரிசர்வு பாங்கிற்குத் தனிப் 
பட்ட அளவில் பாங்கு கம்பெனிகள் சட்டம் 1949 ன் கீழ் தேவை 
யுள்ள போது கட்டளைகள் இடவும் , தகவல்கள் உத்திரவுகள் 
போடவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது . இந்த உத்திரவுகள் 
கட்டளைகள் முதலியன மேற்படி பாங்கு கம்பெனிகளைக் கட்டுப் 
படுத்தும் ; அவை இறுதியான வை . 


ம 


நாலாவது பிரிவின் முதலாவது உட்பிரிவின் படி இச்சட்டத் 
தின் எந்தப் பிரிவையும் அறுபது நாட்கள் வரை அமுலாக்காமல் 
ஒத்திபோடுமாறு ரிசர்வு பாங்கு மத்திய அரசினருக்கு முறை 
யீட்டுக் கொள்ளலாம் . நெருக்கடி நிலையில் ரிசர்வு பாங்குக் 
கவர்ன ரோ அல்லது அவரில்லாத காலத்தில் துணைக் கவர்னரோ 
மேல் கூறியவண்ணம் மேலும் முப்பது 
போட்டு 
நலனைக்கோரி 

மேலும் 5 ஆண்டுகள் வரை நீட்டலாம் . 
பதினொன்றாவது 

பிரிவின் ஆறாவது உட்பிரிவின் கீழ் பாங்கி 
னுடைய குறைந்த அளவு செலுத்தப்பட்ட மூலதன மும் ரிசர்வு நிதி 
யும் எவ்வளவு இருக்க வேண்டுமென்பதை ரிசர்வு பாங்குதான் 
இவ்வளவு: அளவென்று முடிவாகக் கூற உரிமை பெற்றுள்ளது . 
பனிரெண்டாம் பிரிவின் முதலாவது (i) உட்பிரிவின் படி செலுத் 
தப்பட்ட மூல தனம். அளிக்கப்பட்ட மூலதனம் இவை சம்பந்தப் 
பட்ட ஒழுங்கு முறைகளை அனுசரிக்கும் காலத்தை - இரண்டு 


பதினொன்றாவது பிரிவின் 


. 


ரிசர்வு 


யாதது. 

மூன்று 
104 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
ஆண்டுகள் வரை நீட்டிக்க அனுமதிக்கிறது . ரிசர்வு நிதியைப் 
பற்றி முன்னர் கூறியது போல 17 வது பிரிவின் கீழ் 
பாங்கிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது . தனிப்பட்ட முறை 
யில் இந்திய நாட்டின் எல்லைக்கப்பால் பாங்கு வர்த்தகம் செய்ய 
விரும்பும் ஒவ்வொரு பாங்கு கம்பெனியும் இதற்கெனத் துணைக் 
கம்பெனியை நிறுவி 19 வது பிரிவின் கீழ் அதற்கான அனுமதியை 
ரிசர்வு பாங்கியினிடமிருந்து எழுத்து மூலம் பெறல் இன்றியமை 

செம்மையாக அறிந்து 
ரிசர்வு பாங்கு 20 வது பிரிவின் 3 வது உட்பிரிவின் கீழ் எழுத்து 
மூலமாக பாங்கு கம்பெனி மீது கட்டுப்பாடு செலுத்தி அதைத் 
தொடர்ந்து முன் பணம் கொடுத்தல் , கடன் வசதியளித்தல் இவை 
களைத் தடை செய்யலாம் அல்லது மேற்படி பாங்கு அனுப்பும் 
அறிக்கைகளை ஆய்ந்து இந்த முடிவைக் கட்டளையாக இடலாம் . 
21 பிரிவின் கீழ் எந்தப்பாங்குக் கம்பெனியும் அதன் இயக்குநர் 
பெற்றுள்ள கடனை வஜா ( அல்லது குறைத்தல் ) செய்வதற்கு ரிசர்வு 
பாங்கினி . மிருந்து எழுத்து மூலம் உத்தரவு வரவேண்டும் . 22 வது 
பிரிவின் கீழ் பாங்குகம்பெனிகள் பெறவேண்டிய உரிமத்கிற்கான 
முறைகளை முன்னரே கூறியுள்ளோம் . 23 ஆவது பிரிவின் கீழ் 
நடப்பிலுள்ள அலுவலகங்களை 

மாற்றப் செய்யவும் புதிய இடங் 
களில் காரியாலயம் திறக்கவும் பிவு 23 ன் கீழ் ரிசர்வு பாங்கு இடும் 
கட்டுபாடுகளையும் பெற்றுள்ள அதிகாரங்களையும் கூறியுள்ளோம் . 
மாதாந்திர அறிக்கைகளை ஆய்ந்து அதன்படி, பாங்குகப் பெனிகள் 
இருப்பு , சொத்து , பொறுப்புகள் இவைகளைக் காணவேண்டிய 
அதிகாரம் பிரிவு 24 ல் ரிசர்வு பாங்கிற்கு அளிக்கப்பட்டுள்ளது . 
காலாண்டு ஆறிக்கையின் மூலம் இந்திய நாட்டிலுள்ள ஆஸ்தி 
களின் விவரம் 25 வது பிரிவின் கீழ் கொடுக்க வேண்டும் . 26 வது 
பிரிவின் கீழ் உரிமை கோரப்படாதுள்ள வைப்புகள் எவ்ளவவு 
என்பதை ரிசர்வு பாங்கு பாங்கு கம்பெனிகளின் அறிக்கை மூலம் 
கண்ணுற்றுத் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் . பிரிவுகள் 
27 , 28 ன் கீழ் தேவைப்பட்ட விபரங்களைக் கேட்கவும் , அவை 
சம்பந்தமான அறிக்கைகளைத் தயார் 

செய்து அனுப்புமாறு 
பாங்கு கம்பெனிகளுக்குக் கட்டளை இடவும் ரிசர்வு பாங்கிற்கு 
அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதை முன்னரே கண்டுள்ளோம் . 
விபரங்களையும் , ஐந்தொகையையும் ரிசர்வு பாங்கிற்கு அனுப்ப 
வேண்டும் . தேவைப்படின் இந்தக் காலக் கெடுவை மேலும் 
மூன்று மாதங்களாக நீட்ட ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் உண்டு . 
35 ஏ பிரிவின் கீழ் பாங்கு கம்பெனிகளுக்குக் கட்டளை பிறப்பிக்க 
ரிசர்வு யாங்கிற்கு அதிகாரம் உண்டு, 36d . பிரிவின் கீழ் நிருவாக 
இயக்குநர் நியமனம் செய்ய ரிசர்வு பாங்குடன் முன்னதாகவே 


TH 


முன்னுரை 


அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் . ரிசர்வு பாங்கு , பிரிவு 
36 ன் உட்பிரிவு ( 1 ) ன் கீழ் 


( அ ) பாங்கு கம்பெனிகளனைத்தும் அல்லது குறிப்பிட்ட 

பாங்கு கம்பெனி ஏதாவது ஒன்று மட்டும் குறிப்பிட்ட 
வர்த்தகத்திலோ அல்லது தொடர்ந்து சில பல வர்த்த 
கத்திலோ ஈடுபடக் கூடாதென்று எச்சரிக்கை செய்ய 
வும் அல்லது தடுக்கவும் அல்லது வர்த்தகம் செய்வது 

சம்பந்தமாக முறைகளை தெளிவு படுத்தலாம் . 
( ஆ ) கம்பெனிகளின் வேண்டுதலின் பேரில் 44 ஏ பிரிவின் 

குறிப்பிட்டுள்ளவாறு உதவியளிக்க முன்வரலாம் 
அல்லது நடுவராக இருந்து , அல்லது வேறு முறை 

களில் முன் நின்று பாங்கு கம்பெனிகளைப் பிணைக்கலாம் . 
( இ ) ரிசர்வு பாங்கு எந்த பாங்கு கம்பெனி பண உதவி 

கடனாகக் கோரினாலும் அல்லது முன் பண 
கேட்டம்லும் ரிசர்வு பாங்கு சட்டம் 18 ஆம் பிரிவின் 

உட்பிரிவின் 3 வது வகுப்பின் கீழ் உதவி 
யளிக்கலாம் . 


உதவி 


1 வது 


( ஈ ) 35 வது பிரிவின் கீழ் ஆய்வு (பரிசீலனை ) நடத்திய 
பின்னரோ அல்லது 

அல்லது அவ்வமயமோ 

அவ்வமயமோ எழுத்து மூலம் 
ரிசர்வு பாங்கு கீழ்க்கண்ட விதத்தில் நிபந்தனைகளை 
விதிக்கலாம் . 


( i) ஆய்வு நடத்தப்பட்ட பாங்கு கம்பெனியின் 

இயக்குநர்களை அழைத்து கூட்டம் கூட்டி ஆய்வில் 
கண்ட தகவல்களில் சர்ச்சைக் குரியவற்றை கலந்து 
ஆலோசிக்கவும் அல்லது பாங்கு கம்பெனியின் 
அலுவலர் ஒருவர் ரிசர்வு பாங்கு அலுவலருடன் 

பேச்சு வார்த்தை நடத்தவும் 
( ii ) ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட அலுவலர்களை ... 

ரிசர்வு பாங்கு அனுப்பி , இந்த பாங்கு கம்பெனி 
யின் இயக்குநர் கூட்டத்தில் இருந்து அவர்கள் 
செய்யும் பேச்சு வார்த்தைகளைச் சரிவர கவனித்து 
ரிசர்வு பேங்கிற்கு தகவல் அனுப்பவும், அல்லது 
அவ்வாறு அனுப்பப்பட்ட அலுவலர்கள், சொல்லும் 
கருத்துகளை நன்கு தீவிரமாகச் செவி சாய்த்தல் 
இன்றியமையாதது என்று மேற்படி , பாங்கு 
இயக்குநர்களை ( குழுவினை ) வற்புறுத்தலாம் 


மேற்படி 


கண்ட 
பாங்கு கம்பெனியில் 6 
125 . 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
மேற்படி கூட்டத்தில் நடந்த விவரங்களை ரிசர்வு 
பாங்கிற்கு அந்த அலுவலர்கள் தகவல் அளிக்க 

வேண்டும் . 
( iii ) நெறியாளர்கள் குழாத்தை அல்லது 

பாங்கு கம்பெனி நடத்தும் குழுவினரைத் தாங்கள் 
நடத்தும் கூட்டங்களின் விவரங்களை அவ்வப்போது 
ரிசர்வு பாங்கு அலுவலர்களுக்கு அவர்களுடைய 
தனிப்பட்ட முகவரிக்கு அனுப்பவும் , மேலும் 
அவ்வப்போது கொடுக்கப்பட வேண்டிய விபரங் 
களையும் தகவல்களையும் அனுப்புமாறும் கட்டளை 

யிடவும் 
( iv ) - பாங்கு கம்பெனியின் தொழிலையும் அதன் கிளை 

அலுவலகங்கள் நடத்தும் தொழிலையும் மேற் 
பார்வை செய்து அவ்வப்போது ரிசர்வு பாங்கிற்கு 
தகவல் அனுப்ப ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட 
அலுவலர்களை ரிசர்வு பாங்கு அனுப்பிவைக்கும் . 
ரிசர்வு பாங்கு முடிவு செய்து அந்த முடிவின் படி 
வரம்பளித்தோ அல்லது உடனே செய்யுமாறோ 

கட்டளை பிறப்பிக்கலாம் . 
36 வது பிரிவின் 3 வது உட்பிரிவின்படி ரிசர்வு பாங்கு அலுவலர் 
களை நியமித்து, வட்டார வழியாகவோ இடவசதியை அனுசரித்து , 
ஆங்காங்கே உள்ள பாங்குகளின் அறிக்கைகள் அட்டவணைகள் 
இவைகளையும் மற்றும் பாங்கு சம்பந்தமான தகவல்களைப் 
பரிசீலனை செய்ய உத்திரவு இடும் . இதன் முடிவாக சீரிய 
முறையில் பாங்கு அலுவல்கள் நன்கு கவனிக்கப்படும் --36 ஏ.ஏ 
36 ஏபி . பிரிவுகளின் கீழ் நிருவாகி மற்றும் இதர அலுவலர்களைப் 
பதவி நீக்கம் செய்யுமாறு உத்திரவு இடலாம் . அவ்விடங்களில் 
அதிகப்படியாகக் கூடுதல் இயக்குநர்களை நியமிக்கக் கூடும் , 
39 வது பிரிவின் கீழ் பாங்கு கம்பெனியின் கலைப்பு அதிகாரியாக 
நியமனம் பெறலாம் . ஒரு பாங்கு கம்பெனி . தாமகவே கலைப் 
பதற்கு ( பிரிவு 44 ) வேண்டிய ஆயுத்தம் செய்து கொண்டிருக்கும் 
போது , பிரிவு 38 ன் கீழ் ரிசர்வு பாங்கு. நீதிமன்றத்திற்கு மனு 
செய்து நீதி மன்ற மேற்பார்வையில் கலைக்க கோரலாம் . ஒரு 
பாங்கும் கம்பெனி தனது கடன் கொடுப்போர்களுடன் பேசி 
இணக்க முடிவு செய்வதையோ அல்லது வேறு பாங்கு கம்பெனி 


பாங்கு இருக்கும் . இச்சிறுபான்மைத் தொழில்கள் சீரிய முறையில் வர்த்தகம் 
யளிக்கும் நிறுவனம் உத்த 

107 
யுடன் பிணைப்பு அடி கோ விடுவதையோ குறித்து நீதிமன்றத்திற்கு 
மனுச் செய்துகொள்ள வேண்டுமானால் ரிசர்வுபாங்கு அதற்கான 
அனுமதியைச் சான்றாக அனுப்ப வேண்டும் . பிரிவு 54 ன் கீழ் 
ரிசர்வு பாங்கோ அல்லது அதன திகாரிகளோ , நேர்மையுடன் 
செய்துள்ள 

அலுவலினால் ஏற்படும் வழக்குகளின் நிமித்தம் 
காப்பீடு அளிக்கப்படுவார்கள் . அதாவது சட்டப்படி அவர்கள் 
மீது நடவடிக்கை எடுக்க வியலாது . , 

--பாங்குகள் கம்பெனி சட்டம் 1949 ன்படி ரிசர்வு பாங்கிற்குக் 
கொடுக்கப்பட்டுள்ள கூடுதலான அதிகாரங்கள் வருமாறு : 
( 1) பாங்கு பிணைப்புத் திட்டத்தை ரிசர்வு பாங்கு ஒப்பளித் 

தல் ( 44 ஏ பிரிவு ) 
( 2 ) ஏதாவது பாங்கு கம்பெனி கடனைத் திருப்பித் தர 

முடியாத நிலையில் இருப்பின் மத்திய அரசினருக்கு , 
கடன் வசூலைச் சற்று ஒத்திப் போடச்சொல்லி உத்திரவு 
வாங்கிக் கொடுத்து மேற்படி பாங்கு கம்பெனியை உரு 
மாற்றம் செய்தல் அல்லது பிணைப்பிற்குத் திட்டம் 

வகுத்தல் ( பிரிவு 45 ) 
( 3 ) ரிசர்வு பாங்குச் செயல்முறை விதிகளை ஆய்ந்து , பாங்கு 

கம்பெனியை ஒடுக்கம் செய்யும் செயல்முறை விதிகளைத் 

தெளிவுபடுத்தும் ( பிரிவு 45 பி ) 
( 4 ) பாங்கு ஒடுக்கம் செய்வதற்கு முன்னர் ரிசர்வு பாங்கு 
ஆய்வு செய்து 

முடிவை 

பற்றிய அறிக்கையைக் 
கொடுக்கும் (பிரிவு 45 கியு ) 
( 5 ) பாங்கினை ஒடுக்கம் செய்ய வந்த அதிகாரியிடமிருந்து 

அறிக்கையைக் கேட்டுவாங்க அதிகாரம் (பிரிவு 45 ஆர் ) 
1 மத்திய அரசினர் அங்கீகரித்துள்ள சிறுபான்மைத் தொழில்களுக்கு அவர் 
கள் பாங்குகளிலிருந்து பெறும் கடன் வசதிகளுக்கு உத்திரவாதமாக ரிசர்வு 
செய்யத் தவறினால் மேற்படி கடன் வசதியளிக்கும் பாங்கு அல்லது நிதிவசதி 
வழக்குத் தொடரலாம் . இராச்சிய நிதி கார்ப்பரேஷன் ( State financial 
Corporation மற்றும் , இதர நிதி நிறுவனங்களுக்கு இடைக்காலக் கடன் 
( 18 மாதங்களுக்கு மேற்படாது ) வழியை மத்திய அரசினரின் அறிவிப்பிற் 

ணங்க இதர நிதி நிறுவனங்களுக்கும் மொத்த கடன் தொகை அந்த நிறுவனங் 
களின் செலுத்தப்பட்ட மூலதனத்தில் ஒவ்வொரு சம்யமும் 60 % - மேல் போகக் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


( 6 ) ரீசர்வு பாங்கியிலிருந்து எழுத்து மூலம் வரும் புகார்களை 

யனுசரித்து வேண்டாக்குற்றமாக நீதிமன்றம் முடிவு 

செய்யும் ( பிரிவு 47 ) 
( 7 ) ரிசர்வு பாங்கு அனுமதித்தாலன்றி எந்தபாங்கும் பெயர் 

மாற்றம் செய்ய இயலாது . ( பிரிவு 49 பீ ) 
( 8 ) கம்பெனிச்சங்க அமைப்பில் மாற்றம் ஏதாவது ஏற்படின் 

அதை ரிசர்வுபாங்கு அனுமதித்தால்தான் ( பிரிவு 49 R ) 
( 9 ) பாங்கு சம்பந்தமான சட்ட திட்டம் வகுக்க மத்திய அரசு 

ரிசர்வுபாங்குடன் ஆலோசித்துவரும் ( பிரிவு 52 ) 
( 10 ) பாங்கு கம்பெனிச்சட்டத்தின் ( 1948 ) பிரிவுகளிலிருந்து 

எந்த பாங்கியையும் விதிவிலக்கு செய்யுமாறு ரிசர்வு 
பாங்கு மத்திய அரசினருக்கு பரிந்துரை செய்ய 
அதிகாரம் - ( பிரிவு 53 ) . 


பாங்கு நியமங்கள் ( பல்வேறுபிரிவுகள் ) " சட்டம் 1963 - ன்படி 
ரிசர்வு பாங்குச்சட்டத்தில் III பி என்ற புதிதாக இணைத்துள்ள 
அதிகாரத்தின் கீழ் பிரிவுகள் 45 எச் , முதல் 45 கியு , வரை 
உள்ளன . அவற்றிற்கிணங்க பாங்கல்லாத 

நிறுவனங்கள் 
விளம்பரம் , அல்லது 

தங்கள் தகவல் தொகுப்பின் மூலம் 
பொது மக்களிடமிருந்து வைப்புகள் கோருவதைத் 
செய்யவும் , அல்லது அனுமதிப்பின் , அந்த விளம்பரங்கள் 
தகவல் தொகுப்புகள் எந்த நிபந்தனைக்குட்பட வேண்டும் என்று 
ரிசர்வு பாங்கு கட்டளை யிடும் . 


தடை 


மத்திய அரசிற்கான அதிகாரங்கள் : - ரிசர்வு பாங்கிற்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முன்னரே கவனித்தோம் . 
பிரிவு 52 ன்படி மத்திய அரசினர் விதிகளை வகுக்க அதிகாரம் 
பெற்றுள்ளனர் . 
( 1 ) மத்திய அரசினர் ரிசர்வு பாங்குடன் கலந்து ஆலோசனை 

செய்து பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவுகளின்படி 

பாங்குகண நடத்த விதிகளை வகுத்து வெளியிடுவார்கள் . 
( 2 ) குறிப்பாக முன் கூறிய பிரிவில் எதிர்ப்பு இன்றி , அந்த 

விதிகள் எவ்விதமான முறையில் அறிக்கைகள் எழுதப் 
பெற வேண்டும் என்றும் , அவை எவ்வகையில் சட்டத் 

தின் அடிப்படையில் சமர்ப்பித்தல் வேண்டும் என்றும் 
( 8 ) முன்னர் செய்த வெளியீட்டின் 

நிபந்தனைகளை 
யொட்டியே இந்த விதிகள் அமைந்திருக்கும் எனலாம் . 


முன்னுரை 


109 


எந்தத் தேதியிலிருந்து அமலாகிறது என் றறியப் 
பொதுப் பிரிவுகள் சட்டம் 1897 ( 10 வது 1897 ) ( General 
Clauses Act 1897 ) 23 வது பிரிவின் 3 வது உட்பிரிவின் 
கீழ் முன்னதாகவே தயாரிக்கப்பட்ட விதிகள் ஆறு 
மாதங்களுக்கு மேல் போகக்கூடாது . 
முதல் முறையாக இந்த விதிகளை அமலாக்க வேண்டி 

யிருப்பின் முன் கூறிய உட்பிரிவு தேவைப்படுவதில்லை . 
( 4 ) இந்தச் சட்டத்தின் கீழ் உள்ள விதிக்கிணங்க மத்திய 

அரசினர் 4 வது அட்டவணை ( அனுபந்தத்தில் ) யில் உள்ள 
வற்றைக் கூட்டவோ குறைக்கவோ மாற்றியமைக்கவோ 
அதிகாரம் உண்டு . 53 வது பிரிவின் படி மத்திய அரசு 
ரிசர்வு பாங்கு செய்யும் பரிந்துரையை அனுசரித்து 
இந்தச் சட்டத்தின் பிரிவுகள் அனைத்தும் அல்லது ஒரு 
சில மட்டும் எல்லாப் பாங்கு கம்பெனிகளையும் அல்லது 
ஒரு குறிப்பிட்ட பாங்குக் குழாத்தை மட்டும் பொது 
வாகவோ அல்லது குறிப்பிட்ட கால வரையறையில் 
மட்டும் செல்லுபடியாகாதென அரசிதழலில் அறிக்கை 
மூலம் தெரிவிக்கலாம் . 22 வது பிரிவின் வது உட் 
பிரிவிற்கிணங்க ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படை 
யில் பாங்கு கம்பெனிக்கு வழங்கப்பட்ட உரிமம் நீக்கல் 
(ரத்து ) செய்யப்படின் , நீக்கம் செய்யப் பெற்ற முப்பது 
நாட்களுக்குள்ளாக மத்திய அரசினருக்கு மேல் 
முறையீடு செய்து கொள்ளலாம் . அவ்வாறான நிலையில் 
மத்திய அரசினர் தீர்த்து வைக்கும் முடிவே . இறுதி 
யானது . தேசீய நலனைக்கோரி , இரண்டல்லது மூன்று 
பாங்குக் கம்பெனிகளை ஒன்றாகப் பிணைக்க மத்திய 
அரசினர்க்கு அதிகாரம் பிரிவு 44 ஏ(1 ) ல் 
விளக்கப் 
பட்டுள்ளது . ஆயினும் கம்பெனிகள் சட்டம் 1958 ன் 
பிரிவிற்கிணங்க, 

பாங்குடன் 
கலந்தாலோசியா மல் 

முடிவு 

செய்ய அதிகாரம் 
கிடையாது . 

வசூலைத் 
தாற்காலிகமாக ஆறு மாதத்திற்கு மேற்படாமல் நிறுத்தி 
வைக்குமாறுகோரிய மனுவையேற்றுப் பிரிவு 45 ன் கீழ் 
அனுமதிக்க அதிகாரம் பெற்றுள்ளது . அதேபோல் 
பாங்குகளைச் சீராக்கி உருமாற்றவும் , இணைக்கவும் ரிசர்வு 

பாங்கினுடைய திட்டத்தையும் ஏற்றுக் கொள்ளுகிறது . 
கணக்குகளும் ஐந்தொகைகளும் - பிரிவு 29 ன் கூற்றாவது 
வருமாறு : 


396 வது 


ரிசர்வு 


ரிசர்வு 


பாங்கு , 


பண 


110 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


( 1 ) நாளட்டவணை (பஞ்சாங்க ) ஆண்டு முடிவின் போது , 

இந்தியாவில் இணைக்கப்பெற்ற பாங்குக் கம்பெனிகள் 
அவர்கள் நடத்திய வர்த்தகக் கொடுக்கல் வாங்கல் 
தகவல்களையும் , வெளிநாடுகளில் இணைக்கப்பெற்ற 
பாங்குக் கம்பெனிகள் செய்யும் வர்த்தகத் தொழில் 
முழுவதையும் இந்தியாவில் உள்ள கிளைகள் அனைத்தும் 
செய்யும் வர்த்தகம் சேர்த்து . மேற்படி 

ஆண்டின் 
இறுதியில் கடைசி நாளின் போது உள்ள கணக்கு 
நிலையை மூன்றாவது அட்டவணையில் ( அனுபந்தம் அ 
வைப் பார்க்கவும் ) கொடுக்கப்பட்ட மாதிரியில் இலாப 
நட்டக்கணக்கும் , ஐந்தொகையும் அமைத்தும் 

இந்தியாவிற்கு வெளியே இணைக்கப்பட்ட பாங்கு 
கம்பெனிகள் மட்டும் , ஆண்டு முடிவடைய இரண்டு 
மாதங்களுக்கு முன்னரே இலாப நட்டக் கணக்கைத் 

தயார் செய்து அனுப்ப வேண்டும் . 
( 2 ) -- ஐந்தொகை, இலாப நட்டக் கணக்கு இவ்விரண்டும் 

கையொப்பம் இடப்பட வேண்டும் . 
( அ ) இந்தியாவில் இணைக்கப்பெற்ற பாங்குக் கம்பெனி 

யாக இருப்பின் அதன் நிருவாகி , அல்லது தலைமை 
அலுவலர் , மேலும் 3 இயக்குநர்களுக்கு அதிகம் 
இருப்பின் அந்த மூன்று இயக்குநர்களும் 3.இயக்கு 
நர்களுக்குக் குறைவாகவே இருப்பின் எல்லா 

இயக்குநர்களும் கையொப்பம் இடவேண்டும் . 
( ஆ ) அயல் நாட்டில் இணைக்கப்பெற்ற பாங்கு கம்பெனி 
இருப்பின் 

அதன் 

நிருவாகி , தலைமை 
அலுவலர் . ( இவர்கள் இந்தியக் கிளையில் இருப் 

பவர் ) கையொப்பம் இடல் வேண்டும் . 
( 3 ) பகுதி 1 அட்டவணை 6 ல் விளக்கப்பட்டது போல் 

இலாப நட்டக் கணக்கும் ஐந்தொகைகளும் முதல் உட் 
பிரிவில் கூறப்பட்டது போல் அல்லாமல் இதர வகையில் 
இருப்பின் , அதற்கான சட்டப் பிரிவுகளுக்கு ஏற்ப 
பாங்கு கம்பெனியின் இலாப நட்டக் கணக்கும் ஐந் 

தொகையும் அமைய வேண்டும் . 
- ( 4 ) 3 வது - அட்டவணையில் கொடுத்துள்ள மா திரியை 

மாற்ற வேண்டிய எண்ணம் தோன்றினால் மத்திய 
அரசினர் . மூன்று மாத காலத் தவணைக்குள்ளாக 
அரசிதழில் வெளியீட்டு விட்டு மாற்றம் செய்வார்கள் . 


யாக 


111 


முன்னுரை 


எஃப் " , என்ற படிவம் ஒவ்வொரு கம்பெனியாலும் - தயார் 
செய்து அனுப்பவேண்டிய ஐந்தொகையின் மாதிரி எனலாம் . 
சொத்துகளையும் , -- பொறுப்புகளையும் 

இந்த 

ஐந்தொகைப் 
படிவத்தில் எழுதும்போது பலவகையான மாற்றங்களுக்கும் 
இடமளிக்க வேண்டி நேரிடுகிறது என்பது வல்லுநர்கள் , பாங்கு 
விசாரணைக் குழுவினர் , இவர்களுடைய அபிப்பிராயம் . பாங்கு 
கம்பெனிகள் சட்டத்திற்கிணங்க மேற்படி ஐந்தொகை விளக்க 
மாக அமையவில்லை யாதலால் , பாங்கு கம்பெனிகளுக்கெனத் 
தனி நமுனாக்கள் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றன .. சட்டத்தின் 
மூன்றாவது அட்டவணையில் இந்த மாதிரிகள் உள்ளன . இந்தி 
யாவில் இணைக்கப்பெற்ற பாங்குகளுக்கிடையே; புறப்பகட்டிற்கு 
வேண்டி , ஐந்தொகையமைப்பில் செய்யும் சோதனைகளை நீக்க 
வேண்டுமென்ற நோக்கத்துடன் ஆண்டு முடியும் நாளன்றே 
பாங்கு கம்பெனிகள் அனைத்தும் தங்கள் கணக்குகளை முடித்து 
இருப்புக் கட்ட வேண்டும் எனக்கட்டளையிடப்பெற்றது . இந்தியா 
விற்கு வெளியே 

இனைக்கப்பெற்ற பாங்கு கம்பெனிகள் 
நாளட்டவணை யாண்டு இறுதியாக இரண்டு மாதங்கள் முடிவடையு 
முன்னரே இலாப நட்டக் கணக்கினைத் தயாரிக்க வேண்ம் . 
ஆயினும் , ஆண்டு முடிவடையும் இறுதிப்பணியாற்றும் நாளின் 
போது - ஐந்தொகை தயார்செய்யப்படவேண்டும் . உட்பிரிவு 
1 ன் வாசக விளக்கம் தேவைப்படுகிறது . 


இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பெற்ற பாங்கு கம்பெனிகள் 
தங்களுடைய உள் நாட்டு அயல் நாட்டுக்கிளைகள் அனைத்தும் 
சார்ந்த 

தொழிலின் மொத்தகணக்கினைத் தயார் செய்து 
சமர்ப்பித்தல் வேண்டும் . ஆயினும் அயல் நாடுகளில் பதிவு 
- செய்யப்பெற்ற பாங்கு கம்பெனிகள் தங்களுடைய இந்திய நாட்டுக் 
கிளைகளுடைய பாங்குத் தொழிலின் கணக்கினை மட்டும் கொடுக்க 
வேண்டும் . 3 ம் அட்டவணையில் கொடுக்கப் பெற்ற நமுனாக் 
களையும் படிவங்களையும் மாற்றியோ திருத்தியோ நடைமுறையில் 
வரு முன்னரே மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்திய 
அரசிதழில் வெளியீடுசெய்யப்பட வேண்டிய அதிகாரம் மத்திய 
அரசினருக்கு உண்டு . 


1956 ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின் ஆறாவது அட்ட 
வணையில் மாதிரியாகக் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்தொகையும் 
இலாப நட்டக் கணக்கினையும் தழுவி பாங்கு கம்பெனிகள் எழுதிச் 
சமர்ப்பிக்கக்கூடாது . எனவே பாங்கு கம்பெனிகள் சட்டம் 
1949 ன் -மூன்றாவது அட்டவணையின் " ஏ , பி என்ற படிவங்களை 
அனுசரித்து எழுதிச் சமர்ப்பித்தல் இன்றியமையாதது . 


- 


தகுதி 


தணிக்கைக்கு 
112 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
தணிக்கை : பிரிவு 30 ல் கொடுக்கப் பட்ட விவரம் 
வருமாறு 
( 1 ) 29 ஆம் பிரிவை அனுசரித்து எழுதப் பெற்ற இலாப 

கட்டக் கணக்கும் ஐந்தொகையும் கண்டிப்பாகத் 
தணிக்கை செய்யப்பட வேண்டும் . 
( அ ) இந்தியாவில் இணைக்கப் பெற்ற கம்பெனியாக 

இருப்பின் நடப்பிலுள்ள சட்டப்படி தகுதி பெற்ற 

கம்பெனித் தணிக்கையாளர் அவர்களாலும் 
( ஆ ) அயல் நாட்டில் இணைக்கப்பெற்று இந்தியாவில் 

தொழில்புரியும் , பாங்த கம்பெனிகளின் கணக் 
குத் தணிக்கை முன் பிரிவில் குறிப்பிட்டவாறு 
தகுதியுள்ள வரோ அல்லது இணைப்புப் பெற்ற 
நாட்டின் 

நடப்பிலுள்ள சட்டப்படி 
பெற்றவரோ தணிக்கை செய்தல் வேண்டும் , 
( 2 ) கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 227 வது பிரிவிற்கேற்பத் 

தணிக்கையாளர் அதிகாரம் பெற்றும் , அதனடிப்படை 
யில் செயலாற்றியும் கடமை வழுவாதும் , இவற்றின் 
விளைவாக ஏற்படும் பொறுப்புகளுக்கும் , தண்டங்களுக் 

கும் ஈடுபடல் வேண்டும் . 
(3 ) மேலே கூறியவைகளுடன் அடுத்து , தணிக்கையாளர் 

இந்தியாவில் இணைக்கப்பெற்ற பாங்கு கம்பெனியைப் 
பற்றிய அறிக்கையில் 
( அ ) அவர் கோரிய தகவல்களும் , விளக்கங்களும் 

நிறைவு தரும் முறையில் அமைந்தனவா அல்லது 

இல்லையா என்றும் 
( ஆ ) கம்பெனியின் வர்த்தகக் கொடுக்கல் வாங்கல்கள் 

அந்த கம்பெனியின் அதிகாரங்களுக்குட்பட்டனவா 
அல்லது மீறினவா ? என்றும் 
களின் கிளைகளிலிருந்து அவ்வப்போது அனுப்பப் 
பட்ட அறிக்கைகளும் தகவல்களும் , பயனுள்ளவை 

தானா அல்லது இல்லையா என்றும் 
( ஈ) கணக்காண்டின் இறுதியில் காட்டப்பெற்ற இலாப 

நட்டக் கணக்குச் சரிவர உண்மையான இலாப 
அல்லது...நட்ட நிலையைக் குறிப்பிடுதிறதா, அல்லது 
இல்லையா என்றும் 


ணக்கைப் பார்வையிட்டுத் தணிக்கை 
முன்னுரை 

113 
( உ ) கம்பெனியின் பங்குதாரர்களின் 

பார்வைக்குக் 
கொண்டுவரத் தகுதியானவை என்று கருதப்படும் 

இதரத் தகவல்களும் விபரங்களும் 
இந்தப் பிரிவு கம்பெனிச் சட்டத்தின் பிரிவுகள் 226யும் 
227 யும் ஒட்டியுள்ளதைக் காணலாம் . இந்திய நாட்டிலிணைப்புப் 
பெற்ற பாங்கு கம்பெனிகளாயிருப்பின் 

நடப்பிலுள்ள 
சட்டப்படி தகுதிபெற்ற கம்பெனித் தணிக்கையாளரால் அதாவது 
பட்டயக்கணக்கர் ( Chartered Accountant ) சட்டம் 1949 ன் இணைப்பு 
பெற்ற நபரால் தணிக்கை செய்யப்படல் வேண்டும் . 

அயல் 
நாட்டில் இணைப்புப்பெற்ற கம்பெனியாக இருப்பின் , அந்நாட்டின் 
நடப்பிலுள்ள சட்டத்தை யனுசரித்துத் தணிக்கை செய்யப்படல் 
வேண்டும் . 

கம்பெனிகள் சீர்திருத்தச்சட்டம் 196 ) -ன்படி கிளையலுவலகங் 
களின் கணக்குகளைக் கூடப் பட்டயக் கணக்கர்தான் தணிக்கை 
செய்தல் வேண்டும் என்றுள்ளது . மேலும் கணக்காண்டு முடிந்த 
ஆறு மாதங்களுக்குள்ளாக ஐந்தொகையையும் இலாப நட்டக் 
கணக்கினையும் அங்கீகரித்தல் இன்றியமையாதது . 

பல்வேறு நாடுகளிலுள்ள சட்டங்களில் இம்மாதிரியான 
பிரிவுகள் காணப்படு கின்றன . எடுத்துக் காட்டாக பெல்ஜிய 
நாட்டில் , தணிக்கையாளர் நியமனத்தை பாங்குத் தொழில் 
அலுவலர்கள் அனுமதித்தல் வேண்டும் . தணிக்கையாளர் 
தொடர்ந்து , அவர் தணிக்கை செய்யும் பாங்கினுடைய , தொழிலக் 
கண்காணித்து வருதல் 

வேண்டும் . முறை தவறிப் பாங்குத் 
தாழில் செய்து வருகிறது என்ற ஐயம் ஏற்படின் உடனே 
அதனுடைய தொழிலை நிறுத்த ஏற்பாடு செய்ய அதிகாரம் 
அளிக்கப்பட்டிருக்கிறார் . தனித்தியங்கும் தணிக்கையாளர்கள் 
இருவர் பாங்கினுடைய 
வேண்டுமென்ற நியதி 

நாட்டில் வழக்கிலுள்ளது . 
இரண்டாண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அவர்கள் தணிக்கை 
செய்யக் கூடாது என்றியம்புகிறது அவ்வூர்ச் சட்டம் . இக்காட்டு 
சட்டத்திலும் இம்மாதிரியான தணிக்கையைப் பற்றிய பிரிவு 
இருப்பின் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறவும் 
வேண்டுமா ? சுவீடன் நாட்டிலுள்ள 

பாங்த 

இபலில் மூன்று 
தணிக்கையாளர்கள் நியமனம் செய்யப்படல் வேண்ம் . மூவரில் 
பாங்குப் பரிசோதக 

குழத்தால் 
அமர்த்தப்பட வேண்டும். இதரர் இருவரும் பொதுக்கூட்ட 
மொன்றில் பங்குதாரர்களால் நியமனம் செய்யப்படல் வேண்டும் 


ஒருவர் 


ஆய்வாளர் கு 


114 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


தணிக்கை செய்யப்பட்ட ஐந்தொகைகளை காட்சிப் படுத்தல் 
பிரிவு 223 கம்பெனிகள் சட்டத்தின்படி பாங்கு கம்பெனிகள் 
தங்கள் உறுப்பினருடைய பார்வைக்கு வேண்டி அட்டவணைப் 
படிவமும் , தணிக்கை செய்யப்பட்ட ஐந்தொகையையும் 
வைத்தல் வேண்டும் . அடுத்த அட்டவணை வரும் காலம் வரை 
நடப்பிலுள்ள அட்டவணை , தணிக்கை செய்யப்பட்ட ஐந்தொகை 
இவைகளைப் 

பகட்டாகத் தெரிகிற பதிவு செய்யப்பட்ட 
அலுவலகத்தில் அனைவரின் கண்களிலும்படும்படியான பகட்டான 
இடத்திலும் , அந்த பாங்கு தொழில் நடத்தும் பற்பல இடங்களின் 
அலுவலகங்களிலும் தெளிவாக வைக்க வேண்டும் . அட்டவணை 
( Schedule ) 1 ன் நமுனா “ எஃப் " மாதிரியில் அல்லது கிட்டத்தட்ட 
அந்த அமைப்பில் 

ஒத்த ஒரு தணிக்கை செய்யப்பட்ட 
ஐந்தொகையை , தொழில் நடத்தும் இடம் ஒவ்வொன்றிலும் 
ஃபிப்ரவரி மாத முதல் திங்கட்கிழமையன்றும் ஆகஸ்டு மீ முதல் 
திங்கட்கிழமையன்றும் கண்டிப்பாகக் காட்சிக்கு வைக்க 
வேண்டும் என்று மேற்படி பிரிவு கூறுகிறது . 


அயல் நாட்டில் இணைப்புப்பெற்ற பாங்கு கம்பெனியாக 
இருப்பின் இந்தியாவில் அதனுடைய முதன்மையான அலுவலகத் 
திலும் , இதரக் கிளை அலுவலகங்களிலும் ஒவ்வொரு ஆண்டின் 
ஆகஸ்ட் மீ முதல் திங்கட் கிழமையன்று , 29 அம் பிரிவின் அடிப் 
படையில் தயார் செய்த இலாப நட்டக் கணக்கு ஐந்தொகை 
இவற்றின் படிவங்களை எல்லோரும் காண்பதற்குச் சௌகரிய 
மான இடத்தில் மாட்டிவைக்க வேண்டும் . அயல் நாட்டு பாங்கு 
கம்பெனியாக இருப்பின் அவற்றின் ஒருங்கே திரண்டுள்ள 
வர்த்தகத்தைக் குறிக்கும் ஆண்டிறுதி இலாப நட்டக்கணக்கு , 
ஐந்தொகை எவ்வமயம் தயாராகியதோ அவ்வமயம் அவ்வாறு 
காட்சிக்கு வைக்க வேண்டும் . அடுத்த ஆண்டின் இறுதிக் 
கணக்குப் படிவங்கள் மாட்டப்படும் வரை நடப்பிலுள்ளவை 
இருக்கும் ( பிரிவு 33 ) இச்சட்டம் வருமுன்னர் நடந்த ஆண்டின் 
இறுதியில் கணக்கு முறை , தணிக்கை, ஐந்தொகை தயாரிப்பு 
இவைகளைப் பற்றிக் கட்டுப்படுத்த இச்சட்டத்தில் எவ்விதக் 
குறிப்பும் இல்லை . ) இச்சட்டம் வருமுன்னர் நடப்பிலிருந்த சட்ட 
ரீதியாக இவைகள் தயார் செய்யப்பட வேண்டும் . ( பிரிவு 34 ) 
கணக்கு அட்டவணைப் படிவங்கள் தயார் செய்வதில் ஏற்படும் 
சிரமத்தைத் தவிர்க்க , கணக்கு ஆண்டு இச்சட்டம் ஆரம்பிக்கு 
முன்னர் முடிவடைந்து விட்டபடியால் இந்தப் பிரிவு 34 வது பிரிவு 
ஏற்பட்டது . பாங்கு கம்பெனிகள் சீர்திருத்தச் சட்டம் ( 1960 , ல் 
34 ஏ என்ற பிரிவைச் சேர்த்துள்ளனர் . இதன் படி ஐந்தொகை 
யிலோ , இலாப நட்டக் கணக்கிலோ ஏதேனும் ஒரு தகவல் 


முன்னுரை 


115 


காண்பிக்க வேண்டியதின் அவசியம் இல்லையானால் மேற்படி 
தகவலைத் தொழில் தகராறுகள் சட்டத்தின் கீழ் பல்வேறு 
அதிகாரிகளுக்குத் தெரிவிக்க வேண்டிய நிர்ப்பந்தம் இல்லை . 

கில இந்திய பாங்கு ஊழியர்கள் சங்கத்திற்கு எதிராக தேசியத் 
தொழில் ட்ரிபுனல் ( பாங்கு தகராறுகள் ) பம்பாயும் இதரர்களும் 
என்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம் ( சி . சி . 1962 ( 3 ) பக் 302 ) 
கொடுத்த தீர்ப்பில் பாங்கு கம்பெனிகள் சட்டம் 1949 ன் 34 ஏ 
பிரிவு எனப்படுவது , தொழிற் சங்கங்களுக்கு இந்திய அரசியல் 
அமைப்பின் கீழ் பிரிவு 19 ( 1 ) ( C ) ல் அளிக்கப்பெற்ற அடிப்படை 
உரிமையை அழித்து விடுவதில்லை , 


ஆய்வு - பிரிவு 35 கூறுவதாவது : 
( 1 ) கம்பெனிச் சட்டத்தின் 235 ஆவது பிரிவில் கூறப்பட்டது 

எதிராக இருப்பினும் , ரிசர்வு பாங்கு , மத்திய அரசின 
ரின் உத்திரவின் பேரில் அதனுடைய ஒன் றல்லது பல 
அலுவலர்களைக் கொண்டு எந்த பாங்கு நிறுவனத்தை 
யும் ஆய்வு செய் பலாம் அதன் கணக்குகளையும் , புத்தகங் 
களையும் பரிசீலனை 

செய்யலாம் . அவ்வளவு ஆய்வு 
செய்தவுடன் ரிசர்வு பாங்கு மேற்படி பாங்கிற்த ஆய்வின் 
அறிக்கைப் படிவம் ஒன்றையனுப்பி வைக்கும் , 


( 2 ) பாங்கு கம்பெனியின் இயக்குநர் , இதர அலுவலர் , 

ஊழியர் யாராகினும் ஆய்வு நடத்தும் அலுவலர் ( 1 ம் 
உட்பிரிவின் படி ) காரும் கணக்குப் புத்தகம் , கணக்கு 
கள் , இதர தஸ்தாவேஜுகள் இவைகளைக் காண்பிக்க 
வேண்டும் . அவரது 

அதிகாரத்திற்குட்பட்ட தகவல் 
களைத் தெரிவிக்க வேண்டும் . ஆய்வு நடத்தும் அதிகாரி 
பாங்கு 

கம்பெனியின் வர்த்தகத்தைக் குறித்துக் 
கோரும் தகவல்களை விவரப்படுத்த வேண்டும் . 


( 3 ) முதலாம் உட்பிரிவின் கீழ் ஆய்வு நடத்துபவர் 

பிரமாணம் செய்யச் சொல்லி இயக்குநர் , செயலர்கள் 
மற்றும் இதர ஊழியர்களைத் தேர்வு செய்யலாம் . 


போதும் , 


( 4 ) மத்திய அரசினரின் 

கட்டளைப்படி ரிசர்வு பாங்கு 
நடத்தும் 

தானாகவே ஆய்வு நடத்திய 
காலத்திலும் இப்பிரிவின் கீழ் மத்திய அரசினருக்கு 
அறிக்கையை அனுப்பிவைக்கும் . மத்திய அரசினர் 
மேற்படி அறிக்கையை சரிவர ஆராய்ந்து , மேற்படி 
பாங்கு கம்பெனிகள் 

வைப்பாளர்களின் 


அதன் 


116 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


நலனுக்கு தீங்கிழைக்கும் வகையில் தொழில் செய்து 
வருகிறது என்று அது 

காரணமாக அந்த பாங்கு 
கம்பெனிக்குப் போதிய அவகாசம் கொடுத்து அதனுள் 
முறையீடுகள் 

செய்யுமாறு கூறிய பிறகும் 
சீர் திருத்தம் பெறாத நிலையில் 

உத்திரவை 
எழுத்து மூலம் 


ளாக 


தங்கள் 


( அ ) புதிய வைப்புகள் வாங்கக் கூடாதென்று பாங்கு 

கம்பெனியைக் கட்டுப்படுத்தும் 
( ஆ ) 39 

பிரிவின் கீழ் மேற்படி பாங்கு 
கம்பெனியை முடித்தற்கான செயலை 
பாங்கியை நடத்தக் கட்டளையிடும் 


ரிசர்வு 


மத்திய அரசின் காலவரையறையைத் தங்கள் 
விருப்பப்படி தள்ளிப் போடலாம் அல்லது இந்த 
உட்பிரிவின் கீழ் போடும் உத்திரவை நிபந்தனை 
களின் அடிப்படையில் மாற்றியோ , அல்லது , 
நீக்கியோ , 

குறைத்தோ போட அதிகாரம் 
உண்டு 


ரிசர்வு 


( இ ) பாங்கு கம்பெனித் தகுந்த அவகாசம் கொடுத்த 
பின்னர் 

பாங்கியின் அறிக்கையை 
முழுவதுமோ அல்லது மிகவும் இன்றியமையாதது 
என்று கருதும் பகுதியையோ மத்திய அரசினர் 
வெளியீடு செய்யலாம் . ) 


கம்பெனி 


விளக்கம்- பாங்கு 
பிரிவின் கீழ் 


என்றபதங்கள் , 


பப் 


( i ) அயல் நாடுகளில் இணைப்புப் பெற்ற பாங்கு கம்பெனிகள் 

இந்தியாவில் உள்ள கிளைகள் அனைத்தும் 
( ii) இந்தியாவில் இணைக்கப் பெற்ற பாங்கு கம்பெனி 

களாயின் 


துணைக் 


( அ ) அவற்றின் 

கம்பெனிகள் பாங்குத் 
தொழில்களை அயல் நாட்டில் நடத்தும் நிறுவனம் 
( ஆ ) அதன் 

கிளைகள் 

இந்தியாவில் இருக்கலாம் 
அல்லது வெளியே இருக்கக் கூடும் . 


பாங்கு கம்பெனிகளின் பங்குதாரர்களும் , வைப்பாளர்களும் 


முன்னுரை 


117 


செய்துள்ள மூலதனம் , வைப்பு இவைகளைக் காப்பளிக்க 
வேண்டி இந்தப் பிரிவை இணைத்துள்ளனர் . இதன் விளைவாக 
பாங்கு இயக்குநர்களும் - நிருவாகிகளும் மிகவும் 

எச்சரிக் 
கையுடன் இதன் நிதிகளைப் பயன் படுத்துவார்கள் . 


பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ன் பிரிவு 45 க்யூ பிரிவின் 
படியும் கம்பெனிகள் சட்டம் 1956 ல் 237 வது பிரிவின் படியும் 
மத்திய அரசினரும் , 

, ரிசர்வு பாங்கும் இருவருமாக ஆய்வு 
நடத்தலாம் என 

உள்ளது . 

பொதுவாகக் கம்பெனிகளில் 
நடந்து வரும் தகாத முறைகளையும் குறிப்பாகக் கம்பெனிகளில் 
நடந்துவரும் தவறான முறைகளையும் கட்டுப்டுத்திக் கண்டிக்க 
இந்தப் பிரிவுகளை இணைத்துள்ளனர் . பாங்கு கம்பெனிகளுக்கு 
உரிமம் வழங்குதலில் இவற்றின் மூலம் நன்மை யேற்படுகிறது . 
ஆய்வின் காரணமாக அநேக பாங்குகளுக்கு உரிமம் வழங்குதலை 
ரிசர்வு பாங்கு தடுத்து மறுத்துவிட்டது . 


இயக்குநர்களும் , கணக்குகளைப் பார்வைக்கு வைத்தலில் 
அவர்களுடைய பொறுப்புகளும் : - கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 
166 வது பிரிவின் 3 வது உட்பிரிவின் கீழ் கம்பெனி இயக்குநர்கள் 
பொது ஆண்டுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் அவ்வமயம் 
மேற்படி சட்டத்தின் 210 ஆவது பிரிவின் கீழ் மேற்படி கூட்டத் 
தில் இப்பிரிவின் உட்பிரிவு 3 ல் கூறிய கால வரையறையுள்ள 
-கணக்காண்டு விவரம் கொண்ட இலாப நட்டக் கணக்கையும் 
ஐந்தொகையையும் சட்டப்படி சர்ச்சைக்குக் 

கொண்டு வர 
வேண்டும் . 220 வது பிரிவில் கண்டுள்ளது போல் இலாப நட்டக் 
கணக்கட்டவணை , ஐந்தொகை இவற்றின் மூன்று படிவங்களைக் 
கம்பெனிப் பதிவாளரிடம் கோப்பிட வேண்டும் . இதைச் 
செய்யத் தவறினால் தண்டம் விதிக்கப்படும் . ) இதனுடைய அடிப் 
படையில் பார்க்கின் இயக்குநர்களின் பொறுப்பு மிகவும் 
அதிகரித்துள்ளது 

எனலாம் . பல்வேறு 

கம்பெனிகளின் 
நிதியாண்டு பல்வேறு திங்களில் முடிகிறபடியால் , கம்பெனிச் 
சட்டத்தை நன் முறையில் எல்லாக் கம்பெனிகளுக்கும் ஒரே 
கால வரையறையில் ஆண்டு முடிவு நாளைக் குறிப்பிட்டுச் சீர் 
திருத்தம் செய்ய வேண்டியது இன்றியமையா ததெனலாம் 


ஐந்தொகைப் படிவங்கள் மூன்றும் இதரக் கணக்குப் படிவங் 
களையும் , 29 வது பிரிவின் கீழ்த் தயார் செய்து 30 ஆவது பிரிவின் 
கீழ்த் தணிக்கையாளரின் அறிக்கை நகலைச் சேர்த்து ஆண்டு 
முடிந்த 3 மாதங்களுக்குள்ளாக ரிசர்வு பாங்கிற்குப் பணிந்தனுப்ப 
வேண்டும் . ( பிரிவு 31 ) ரிசர்வு பாங்கு சம்மதித்தால் மேலும் 


118 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


மூன்றுமாத காலம் நீட்டித் தரப்படும் . மேலும் பாங்குக் கம்பெனி 
கள் விதிகளின் 1949 ன் 15 வது விதிப்படி பாங்குக் கம்பெனி 
யுடைய 

கணக்குகளையும் ஐந்தொகையையும் தணிக்கையாள 
ருடைய அறிக்கையையும் இந்த பாங்குக் கம்பெனியின் தலைமை 
முதலிட அலுவலகம் உள்ள வட்டாரத்தில் புழக்கத்திலிருக்கும் 
தினசரித்தாளில் ஆறு மாத காலத்துக்குள்ளாக வெளியிட 
வேண்டும் . பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 32 ஆம் பிரிவின் 
படி ஒவ்வொரு பாங்குக் கம்பெனியும் கம்பெனிப் பதிவாளரிடம் 
தங்கள் கணக்குப் படிவங்கள் ஐந்தொகை இவற்றின் 3 படிவங் 
களைக் கட்டாயம் கோர்வையிட வேண்டியது . அநேக நாடுகளில் 
இம்மாதிரியான சட்டப் பிரிவுகள் உள்ளன . எடுத்துக் காட்டாக 
டென்மார்க் நாட்டில் காலாண்டிற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு 
செய்தித்தாளில் மாதாந்திர அட்டவணையை 3 மாதம் முடிவடை 
யும் மாத இறுதியில் வெளியிடல் வேண்டும் . பாங்கினுடைய 
கிளைகள் எங்கெங்கெல்லாம் உண்டோ 

ஆங்காங் உள்ள 
செய்தித்தாள்களில் ஆண்டுக் கணக்கு அட்டவணைப் படிவத்தை 
வெளியிடல் இன்றியமையாதது . 

சட்டப்படி 

மாதாந்திரக் 
கணக்குகளை வெளியிட வேண்டிய நிர்ப்பந்தம் இல்லையெனினும் 
( London Clearing Banks ) லண்டன் பாங்குத் தீர்வகங்கள் 
மாதாந்திரக் கணக்குகளை அவ்வப்போது செய்தித்தாள்களில் 
வெளியிடுகின்றன . 


லாப ஈவுப்பங்குகள் - பெயரளவில் சொத்தாக மாற்றப்பட்ட 
செலவினங்கள் (பங்கு விற்பனை கமிஷன் , தரகு , கம்பெனித் 
துவக்கச் செலவு ) அனைத்தும் இலாப நட்டக் கணக்கில் அளவுக் 
கேற்ப நட்டமாக எழுதி முடிவு பெற்ற பின்னர் அந்த பாங்குக் 
கம்பெனியின் பங்குகளுக்கு இலாப ஈவுப் பங்கு கொடுக்கலாமே 
ஒழிய அதற்கு முன்பு கொடுத்தல் கூடாது . பிரிவு 15 , பாங்குக் 
கம்பெனிகள் சட்டம் 1949 , திட்டமாக எல்லாச் சொத்தாக 
மாற்றப்பட்ட செலவினங்கள் அனைத்தும் நட்டமாகத் தள்ளப் 
பட்ட பின்னர்த் தான் பங்குகளின் மீது இலாப ஈவு கொடுக் 
கலாம் எனக் கூறுகிறது . ஆயினும் 1959 ஆம் ஆண்டு பாங்குக் 
கம்பெனிகள் சீர்திருத்தச் சட்டத்தின்படி பாங்குக் கம்பெனிகள் 
தங்கள் பங்குகளின் மீது இலாப ஈவு கொடுக்க வேண்டுமானால் 
அதற்காக முதலாக்கப்பட்ட செலவினங்களைத் தள்ளுபடி செய்ய 
வேண்டிய அவசியமில்லை . 


( i ) அங்கீகாரம்பெற்ற ஆவணங்களில் உள்ள ஆவணங்களில் 

தேய்மானத்திற்கெனத் தொகையை முதலாக்காது 
அவ்வப்போது நட்டமாக எழுதியிருப்பின் 


119 


முன்னுரை 


( ii ) பங்குகளிலும் , கடன் பத்திரம் என்ற டிபெஞ்சரிலும் , 

பத்திரங்களிலும் ( அங்கீகாரம் பெற்ற ஆவணங்கள் 
நீங்கலாக ) தக்க அளவு தேய்மானத்திற்கான முதலீட் 
டிருப்பு , தணிக்கையாள பின் திருப்திக்குரிய அளவில் 
இருப்பின் 


(iii ) வாரக்கடன் ஒதுக்கு ஏற்பட்டவிடத்தில் , அவ்வப்போது 

ஏற்படும் வாரக்கடன் இவ்வொதுக்குத் தொகை 
தணிக்கையாளரின் திருப்தியை அனுசரித்ததே . 


கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 205 ஆவது பிரிவையும் 
அனுபந்தம் பால் உள்ள அட்டவணை ஏ யில் 73 வது பிரிவையும் 
சேர்த்து வாசித்து நோக்கின் தெளிவாவது ; பாங்குக் கம்பெனி 
தேய்மானக் கணக்கிற்குப் போதிய அளவு கொடுபடா தபாக்கிகளை 
அந்த ஆண்டு இலாபத்தில் கழித்து எஞ்சியதைத்தான் இலாப 
ஈவாக்கலாம் . இலாப ஈவு கொடுத்தல் இலாபமிருந்தால் தான் 
ஒழிய இதர முறைகளைப் பயன் படுத்துதல் கண்டிப்பாகக் 
கட்டுப்படுத்தப்படும் . பதிவு பெற்ற பங்குதாரர்களுக்கோ , 
அல்லது அவர்களுடைய உத்திரவு பெற்றவர்களுக்கோ அல்லது 
அவர்களுடைய பாங்குக் கணக்குள்ள பாங்கு நடத்துபவரிடமோ 
தான் இலாபப் பங்கைக் கொடுக்கலாம் என்று கம்பெனிகள் 
சட்டம் 1956 ன் 206 வது பிரிவு கட்டுப்படுத்துகிறது . இலாப ஈவுப் 
பங்கு இவ்வளவு என்று கம்பெனி திட்டமாகப் பறை சாற்றிய 
42 நாட்களுக்குள்ளாக ரொக்கமாக இலாப ஈவுப்பங்கைக் 
கொடுக்கவில்லையானால் கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 207 வது 
பிரிவின் கீழ் மேற்படி கம்பெனி தண்டம் கட்ட வேண்டும் . 


தாற்காலிகத் தொழில் முடக்கம் : - பகுதி 3 முதல் 3 ஏ 
வரையிலுள்ள பிரிவுகள் 37 முதல் 45 எக்ஸ் வரையிலுள்ள பாங்கு 
கள் கம்பெனி சட்டத்திலும் அதற்கு எவ்வி தமும் மாற்றமில்லாது 
கம்பெனிகள் சஃடத்திலுள்ள ( 1966 ) பிரிவுகளும் மேலேகூறியுள்ள 
தலைப்பைப் பற்றி விளக்கம் செய்கின்றன . தாற்காலிகமாகத் 
தமது பொறுப்புகளைக் கொடுக்க இயலாத நிலையில் உள்ள 
பாங்குகள் 37 வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்திற்குத் தம் மீது எந்த 
வித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாமென்றும் , ஒரு குறிப்பிட்ட 
காலம்வரை வழக்குத் தொடர வேண்டாமென்றும் அதற்கான 
நிபந்தனைகளையும் விவரங்களையும் எழுதி மனுச்செய்து கொள்ள 
வேண்டும் . மேன்மேலும் இந்தக் காலத்தை நீட்டிக் கொடுக்கு 
மாறு மனுச் செய்யலாம் . ஆயினும் காலவரையறை ஆறு மாதங் 
களுக்கு 

மேல் அதிகப்படக்கூடாது , ரிசர்வு பாங்கு 


மனுவில் 


யின் படி இழுத்து மூடவேண்டும் என்று இருக்கிறதோ அந்த 
120 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
சம்பந்தமான 

அறிக்கையில் இம்மாதிரி மனுவையேற்றுக் 
கொண்டால் மேற்படி பாங்குத் தனது பொறுப்புகளை ஒழுங்கான 
முறையில் தீர்த்துவிடும் என்று கூறிய அறிக்கையை இந்த மனு 
வுடன் சேர்த்துப் பாங்கு அனுப்பினால் தான் நீதிமன்றம் இதைக் 
கவனிக்கும் . பாங்கு செய்து கொண்ட 

நியதியான 
கோரிக்கைகள் உள்ளதென்று கண்டுகொண்ட பின்னர் 
மன்றம் ரிசர்வு பாங்கினுடைய அறிக்கையை எதிர் நோக்காது 
பாங்கிற்கு அனுமதி அளிக்கும் . கோரும் நிவாரணம் அளிக்கும் 
முன்னர் நீதிமன்றம் ரிசர்வ் பாங்கினை மேற்படி பாங்கு சம்பந்த 
மான அறிக்கையை அனுப்பச் செய்து அதனடிப்படையில் உதவி 
யளிப்பதற்கான உத்திரவை இடவோ அல்லது மறுக்கவோ 
நிலைமையை அனுசரித்துச் செய்யும் . 

பாங்குக் கம்பெனியை ஒடுக்கம் ஆக்க நீதிமன்றம் 
கட்டளை இடும் . எந்தச் சமயத்தில் ஒரு பாங்கு தான் பட்ட 
கடன்களை அடைக்க முடியவில்லையோ, ரிசர்வு பாங்கின் அறிக்கை 


நிலைமையில் மேற்படி முறை அமலாக்கப்படும் . ரிசர்வு பாங்கி 
னுடைய கிளை , வட்டார அலுவலகம் அல்லது பதிலாள் நிறுவனம் 
உள்ள இடத்தில் இருக்கும் எந்த பாங்தக் கம்பெனி, அதன் 
தலைமை அலுவலகம் , கிளையலுவலகம் இவற்றில் ( ஏதேனும் 
ஒன்றிலாவது ) வாங்கிய கடனை இரண்டு நாட்களில் கொடுக்க 
இயலாவிடின் அல்லது ரிசர்வு பாங்குக் கிளைகள் இல்லா தவிடத் 
தில் உள்ள பாங்குக்கிளை களில் ஐந்து நாட்களாகியும் நியாயமான 
கோரிக்கையை ஈடு செய்ய முடியாது போனால் அந்த பாங்கு 
தனது கடனைக் கொடுக்க இயலாது போகும் என்று கருத இட 
மாகிறது . பிரிவு 33 ன் உட்பிரிவு 4 ன் கீழ் ரிசர்வு பாங்கு மேற்படி 
பாங்கு தான் பட்ட கடன்களைக் கொடுக்க இயலாது . என்று 
சான்றளிப்பின் அவ்வாறே பாங்கு தனது கடன்களைக் கொடுக்க 
இயலாது எனக் கருதப்படும் . பொதுவாக 35 - வது பிரிவின்கீழ் 
மட்டிலுமே ரிசர்வு பாங்கு மேற்படி பாங்கை மூடுவதற்கான 
நடவடிக்கை எடுக்கும் . இதரக் காலங்களில் அவ்வாறு செய்வ 
தில்லை . மேற்படி மனுவில் கண்டவாறு ரிசர்வு பாங்காவது , 
இராச்சிய பாங்காவது கலைப்பு அதிகாரியாக ( liquidator ) 
நியமனம் செய்யப்படுவார்கள் , பிரிவு 38 ஏ அல்லது 39 - ன் 
கீழ்க் கலைப்பு அதிகாரி செய்ய வேண்டிய முறைகளைக் கம்பெனி 
கள் சட்டம் 1956 - ல் கொடுக்கப்பட்ட கலைப்புவிதிகளை அனுசரித்து 
அமைந்திருக்கும் . பாங்கு ஒடுக்கும் முறையை மேற்கொண்ட 
காலத்தில் எந்த நீதிமன்றமும் மேற்படி கலைப்பு அல்லது ஒடுக்கப் 
பணிகளுக்குத் 

தடுப்பணை போடக்கூடாது . 

நீதிமன்றத்தார் 


முன்னுரை 


121 


பாங்கினுடைய கோரிக்கை நியாயமான தென்றும் , பாங்கு பெற்ற 
கடன்கள் அனைத்தும் ஒழுங்குபெற , குறைவின்றித் தீர்த்து 
வைக்க இயலுமென்றும் அறிந்த பின்னர் அவ்வாறு செய்யலாம் . 
நீதிமன்றத்துக் கலைப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் இரண்டு 
மாத காலத்திற்குள்ளாக துவக்க அறிக்கை ஒன்றை நீதி மன்றத் 
தார்க்குப் பணிந்து அனுப்ப வேண்டியது . அவ்வறிக்கையை 
ஆய்ந்து போதிய அளவு சொத்துக்கள் இருப்பின் துவக்க ஈவுப் 
பங்குகள் கொடுக்க உத்திரவு இடும் . ஒடுக்கம் செய்வதற்கான 
செயல் முறைகளின் பொழுது கடன் கொடுத்தோர் கூட்டமோ 
அல்லது வைப்பாளர்கள் கூட்டமோ கூட்டி முடிவெடுக்க வேண்டு 
மென் 

று நிலை ஏற்படின் அதனால் செலவு கூடுமே ஒழியப் பலன் 
ஒன்றுமில்லையென்று நீதிமன்றம் தெரிந்து கொண்டால் அவற்றை 
வேண்டாமென்று முடிவு செய்யும் . எந்த பாங்குக் கம்பெனியும் 
தாமாகவே கலைத்துக்கொள்ள அனுமதியில்லை . எனினும் ரிசர்வு 
பாங்கு மேற்படி பாங்குக் கம்பெனி பட்ட கடன் முழுவதையும் 
ஒழுங்குபெறக் கொடுக்கும் என்று சான்றிதழ் அளித்தால் அந்த 
பாங்கு தாமாகவே கலைத்துக்கொள்ள இடமுண்டு . தாமாகவே 
கலைத்துக்கொள்ள வேண்டிய செயல் முறையின் போதும் கூட 
ரிசர்வு பாங்கு நீதிமன்றத்திற்கு மனுச் செய்துகொண்டு மேற்படி 
பாங்கினைக் கட்டாயக் கலைப்பு முறையின் கீழ்க்கொண்டு வர 
முயலும் . 


பாங்குக் கம்பெனிகளை ஒடுக்கும் முறை ( Winding up ) 


முற்காலத்தில் பாங்குகளை முடிக்கும் செயல் முறைகளில் 
பெரும் இடையூறுகளும் தவறுகளும் இருந்த காரணத்தால் 
அதைப் பரிசீலனை செய்யும் பொருட்டு 1952 - ஆம் ஆண்டு ஜூலை 
மாதத்தில் சர்க்கார் ஒரு விசாரணைக் குழுவினரை நியமனம் 
செய்து அதற்கான செயல் முறைகளையும் சீர்த்திருத்தம் செய்ய 
ஏற்பாடு செய்தனர் . அக்குழுவினரின் 

ன் பரிந்துரைக் கேற்ப 
1953 - ஆம் ஆண்டு அக்டோபர் மீ ஒரு அவசரச் சட்டத்தை 
அரசினர் பிரகடனம் செய்தார்கள் . இதன் மூலம் வைப்பாளர்கள் 
பங்கு தாரர்கள் இவர்களின் உரிமைகளைப் பாதுகாக்க வேண்டி , 
காலதாமதம் இன்றிச் செயல் 

முறைகளை வகுத்தனர் . 
அவசர்ச் சட்டத்தின் பிரிவுகளிள் 

சுருக்கம் 

வருமாறு : 
( 1 ) சேமிப்பு வைப்பாளர்கள் இட்ட முதல் நூறு ரூபாய் வரை 
சலுகை யாளர்களாகவே கருதப்படுவர் , அதே போல் நடப்பு 
வைப்புதாரர்களில் முதல் ஐந்நூறு ரூபாய்க்கு மேற்படாதவர்கள் 
சலுகையாளர்களாகவே கருதப்படுவர் . (2 ) கடன் வாங்கியவர் 
களின் கடன் தொகைகளைத் தீர்ப்பதில் : சுலபமான முறையைக் 


122 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


கையாண்டுள்ளனர் . ஒடுக்கத்திற்கான உத்திரவைக் கொடுத்த 
ஆறு மாதங்களுக்குள்ளாக நீதி மன்றத்தால் நியமிக்கப்பட்ட 
கலைப்பு அதிகாரி பாங்கிலிருந்து கடன் பெற்றவர்களின் விவரம் 
அடங்கிய பட்டியல் 

மன்றத்தில் சமர்பிப்பார் . 
( கோவைப்படுத்துவார் ) நீதி 

மன்றம் 

அன்னாருக்குத் தக்க 
அறிவிப்பு அளித்து கணக்கைத் தீர்ப்பதற்கான முறைகளைக் 
கையாளும் . ரூபாய் 5000 க்குக் குறைந்த கடனாக இருப்பின் எந்த 
விதமான அப்பீலையும் நீதி மன்றம் ஏற்காது . மேலே கூறிய செயல் 
முறை நீதி மன்ற முடிப்பதிகாரிக்கும் உண்டு . ஆயினும் ஈடு 
காட்டிய கடனாக இருப்பின் அதற்கென ஒதுக்கப்பட்ட சொத்தை 
மேற்படி அதிகாரி எடுத்துக்கொள்ள உரிமை 

இல்லை , 
(( 3 ) கலைப்பு அதிகாரி இடும் தீர்ப்புச் சுருக்கங்களை அவ்வப்போது 
சாதாரன நிலவரி நிறைவேற்றுக் கட்டளையின் கீழ் முடிப்பதற்கு 
நீதி மன்றங்களுக்கு அதிகாரம் உண்டு . ( 4 ) தங்கள் விருப்பத்திற் 
கிணங்கி நீதி மன்றங்கள் அந்த பாங்கு இயக்குநர்களை விசாரணை 
நடத்தலாம் . சிவில் அல்லது குற்ற வழக்குச் செயல் முறைகளில் 
வைப்பு தாரர்களை விசாரணையின் போது சாட்சியாக ஏற்றுக் 
கொள்ளுவார்கள் . விசாரணையின் முடிவில் மேற்படி இயக்குநர் 
தகுதியற்றவர் அல்லது பயனற்றவர் என்று நீதி மன்றம் கண்டு 
கொண்டால் அவரை இயக்குநர் பதவியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
வரை விலக்கி விடுவார்கள் . ( 5 ) நீதி மன்றமும் , அரசினரும் 
ரிசர்வு பாங்கை ஆய்வு செய்யுமாறு உத்திரவு இட்டு , அதற் 
கிணங்க 

கலைப்பு நிலையில் உள்ள பாங்குகள் அனைத்தும் 
அவ்வாறே ஆய்வு செய்யப்படும் . இதனால் மேற்படி பாங்குகள் 
செய்து வரும் தவறான முறைகளை எடுத்துக் காட்டுகின்றது 
இதனடிப்படையில் கலைப்பு அதிகாரியும் நீதி மன்றமும் முடிவு 
செய்ய இயலும் . கலைப்பு சம்பந்தமாகத் ரிசர்வு பாங்கு கலைப்பு 
அதிகாரிகளிடமிருந்து தகவலைக் கோர் அதிகாரம் உண்டு . 


கேரள இராஜ்யத்திலுள்ள பாலாயி மத்திய பாங்கு ( Palai 
Central Bank ) நொடித்ததினின்று நாம் அறிந்த பாடம் என்ன 
வெனில் , ரிசர்வு 

ரிசர்வு பாங்கிற்குப் போதிய அளவு அதிகாரம் 
கொடுக்கப்படவில்லை என்பது தான் . தேவையான போது ரிசர்வு 
பாங்கு முன் வந்து பாங்கு நொடிப்பைத் தடுக்காது போனதைக் 
குறித்துப் பெரும் குறையாகக் கருதப்பட்டது . அவ்வமமம் 
அரசினர் முன் வந்து பாங்கு கம்பெனிகள் சட்டம் 1949 ஐ சீர் 
திருத்தம் செய்து பாங்குகம்பெனிகள் ( இரண்டாவது சீர்திருத்தச் 
சட்டம் ) 1960 , 1960 செப்டம்பர் மாதத்தில் அனுமதிக்கப்பட்டது . 
பாங்குக் கம்பெனிகளை ஆதியில் மூடுவதற்கான ஏற்பாட்டினை 
வேகமாக வைப்பாளர்களுக்குக் குறைந்த அளவில் வைப்புகளைத் 


கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது . 
கம்பெனிகள் சட்டத்தின் 45 வது பிரிவின்கீழ் மத்திய அரசினருக்கு 
முன்னுரை 

123 
திருப்பவும் ஒடுக்க முறைகளை எளிதாக்கவும் இச்சீர் திருத்தச் 
சட்டம் பயன்பட்டது . புதிய பிரிவு 41( ஏ ) யின் படி நீதிமன் றக் 
கலைப்பு அதிகாரி சலுகை பெற்ற வைப்பாளர்களிடமிருந்தும் 
கடன் கொடுத்தவர்களிடமிருந்தும் ஈடுகாட்டியதின் பேரில் கடன் 
கொடுத்தவர்களிடமிருந்தும் ஈடில்லாக் கடன் கொடுத்தவர்களிட 
மிருந்தும் அவரவர்களுக்குச் சேரவேண்டிய தொகை விவரங்களைத் 
தெரிவிக்குமாறு கட்டளையிடுவதற்கு ரிசர்வு பாங்கு அவரை 
ஆணை யிடும் . புதிய பிரிவு 43 ( ஏ ) பாங்கு கம்பெனிகள் சட்டத்தில் 
பழைய பிரிவிற்குப் பதிலாக அமைக்கப்பட்டுள்ளது . பழைய 
43 ஏ பிரிவில் சலுகையாகக் கொடுக்கப்பட 

வேண்டியவை 
என்பதின் 

ரூ . 100 / - சேமிப்பு வைப்பாளர்களுக்குக் 
அளவு சலுகைக் கொடுப்பு ரூ .250 / - ஆக அதிகரித்துச் சேமிப்புக் 
கணக்கும் இதரக் கணக்கு உள்ளவராக இருப்பின் போட்ட 
வைப்பில் 50 % அல்லது ரூ .250 / - எது குறைவான தொகையோ 
அந்தத் தொகையை அடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் , 
கூறுகிறது . பண வசூலை நிறுத்தியோ நீட்டி வைக்கவோ உள்ள 
முறையை பாங்குக் கம்பெனிகள் சீர் திருத்தச் சட்டம் எளிய 
வழியில் புலனாக்கியிருக்கிறது . மேலும் கம்பெனிகளைத் திருத்தி 
யமைக்கவும் , பிணைக்கவும் உள்ள முறைகளுக்கு விளக்கம் இந்தச் 
சீர்திருத்தச் சட்டத்தில் விளக்கமாகத் தந்திருக்கிறது . பாங்கு 


பாங்குக் கம்பெனியின் தொழிலை நிறுத்தத் தகவல் கொடுத்து , 
அம்மா திரியானவற்றை மாற்றியமைத்தோ பிணைத்தோ நடத்தத் 
திட்டம் வகுத்து அனுப்ப அதிகாரம் பெற்றிருக்கிறது . 


பாங்குக் கம்பெனிகளைக் கலைத்து முடிக்கும் அதிகாரப் 
பரப்பு மாகாண உயர் நீதிமன்றத்திற்கு மட்டும் உண்டு . எந்த 
பாங்குக் கம்பெனி மீதோ அல்லது அதன் கிளைகள் மீதோ 
போடப்படும் உரிமைக் கோரிக்கைகளையும் , 

இந்தியாவிற்கு 
வெளியில் உள்ள கிளைகள் நீங்கலாக , சொத்து முதலியன சம்பந்த 
மான பிரச்சினைகளை உயர் நீதிமன்றம் தான் முடிவுசெய்யும் . சட்ட 
சம்பந்தமான அல்லது சட்ட நுணுக்கம் சம்பந்தமான பிரச்சினை 
களையும் , ஒடுக்கம் செய்தல் சம்பந்தமான விவகாரங்களையும் 
முடிவு கட்டக் கூடியது உயர் நீதி மன்றம் . ஒவ்வொரு கட்டளை , 
உத்திரவு , முடிவு இவையனைத்தையும் எதிர்த்து மேல் முறையீடு 
என் கிற அப்பீல் செய்ய உரிமை உண்டு . உயர் நீதி மன்றம் 
கொடுக்கும் தீர்ப்பு ஒவ்வொரு வகையிலும் முரண் இன்றி 
அமையும் . எவ்வகையில் அப்பீல் செய்யக்கூடும் என்று உயர் நீதி 
மன்றம் முடிவு செய்யும் . 


124 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


முடிவே 


உயர் நீதிமன்றம் கொடுக்கும் முடி இறுதியானது . 
எல்லாச் செயல்களிலும் , பாங்குக் கம்பெனியையும் அதன் மேல் 
எதிர் வழக்காடிடும் எல்லா நபர்களையும் கட்டுப்படுத்தும் . தேவை 
எனத் தோன்றினால் நீதிமன்றம் வழக்குத்தொடுத்து , சுருக்க 
விசாரணை மூலம் குற்றச்செயல் புரிந்ததாகப் புகார் செய்யப்பட்ட 
நபர்களைத் தண்டிக்கும் . மேற்படி நபர் பாங்குக் கம்பெனியை 
உருவாக்கிய போதும் , தோற்றத்தின் 

போதும் தொடர்பு 
கொண்டவராக இருக்கலாம் . அல்லது முன்னாள் இயக்குநராக 
இருந்து பின்னர் பாங்கு கம்பெனியை ஒடுக்கம் செய்தபோது 
அவரை விசாரிக்கலாம் . அவர் செய்த குற்றத்திற்கு இரண்டாண் 
டிற்கு மேற்படாமல் சிறைவாசம் செய்யவும் அல்லது அபராதம் 
ரூ . 1000 க் குறையாமல் இருக்கக் கூடிய வழக்குகளை இவர்கள் 
விசாரிப்பார்கள் . சுருக்க விசாரணையின் போது சில சாட்சிகளைக் 
கூப்பிடாமலே முடிவு செய்யக்கூடும் . 

முடிவு செய்யக்கூடும் . கவனிக்கப்பட வேண்டிய 
சாட்சியாயின் கூப்பிட்டு விசாரணை நடத்துவார்கள் . மேலும் 
அம்மா திரியான சுருக்க விசாரணையின் போது அதிகப்படியாக 
வழக்கு விசாரணையைத் தள்ளிப் போட மாட்டார்கள் . அவ்வாறு 
ஒத்திப் போடுவதால் நீதி சரிவரக் கிடைக்காது என்பதாம் . 


போதோ 


பாங்குக் கம்பெனி ஒடுக்கலின் போது குற்றம் செய்யப்பட்ட 
தாக கூறப்படும் புகார்களை யேற்குமுன் , அந்த பாங்கு உருவாக 
கும் போதோ , நடத்தும் 

இருந்த இயக்குநர்கள் , 
நிருவாகிகள் , அல்லது அலுவலர்கள் எவரானாலும் சரி அவர்களின் 
மீது சுமத்தப்படும் குற்றங்களைச் சுருக்கு விசாரணை மூலம் நடத்து 
வதில்லை . ஒடுக்கலை மேற்கொள்ளும் நீதிமன்றம் அல்லாத 
வேறொரு நீதி மன்றத்தில் இவ்விசாரணை நடத்தப்படும் . நீதிபதி 
யவர்கள் இதை விசாரிப்பார்கள் . எனவே இக்குற்றம் வழக்காக 
எடுத்துக் கொள்ளப்படும் . குற்றவாளியாகக் கருதப்படுபவர் 
நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பப் பட மாட்டார் . மேலும் இவ் 
வழக்கில் ஜூரர்களின் தீர்ப்பும் தேவைப்படுவதில்லை . 


பாங்குக் கம்பெனியை ஒடுக்கும் செயல் முறையில் ரிசர்வு 
பாங்கு அல்லாத இதர நபர் யாரேனும் ஒருவரை நீதிமன்றக் 
கலைப்பு அதிகாரியாக நியமனம் செய்யின் , நீதிமன்றம் அவரை 
ரிசர்வு பாங்குடன் கலந்து ஆலோசித்துச் செயலாற்றுமாறு 
பணித்தால் , அதற்கேற்ப ரிசர்வு பாங்கு தஸ்தாவேஜுகளை 
பார்வையிட்டு தங்களுடைய ஆலோசணைகளைத் தெரிவிப்பார்கள் . 
கலைக்க வேண்டும் என்று உத்திரவிடப் பெற்ற பாங்குக் கம்பெனி 
யினுடைய சொத்துக்கள் , கணக்குப் புத்தகங்கள் வழக்கிட்டு 
ரிமைகோரும் பொருள்கள் ( Actionable claims) இவையனைத்தும் 


முன்னுரை 


125 


கலைத்தல் அதிகாரியிடம் சேர வேண்டும் . அவர் அந்த வட்டார 
மாவட்ட மாஜிஸ்திரேட்டிற்கு மனுச் செய்துகொள்ள வேண்டும் . 
மேற்படி மாவட்ட ம் ஜிஸ்திரேட் அந்தச் சொத்துக்களையும் , 
கணக்குப் புத்தகங்களையும் , இதர தஸ்தாவேஜுகளையும் மேற் 
கொண்டு களைப்பு அதிகாரிவசம் ஒப்புவிப்பார் . 


கலைப்புச் செய்தல் வேண்டுமென்று போடப்படும் உத்திர 
விற்கு முன் கடந்த 

காலத்தை வழக்குப் பதிய 
வேண்டிய அவகாசத்துடன் பாங்கு கம்பெனி கூட்டக்கூடாது . 


ஒரு ஆண்டுக் 


கம்பெனிகள் சட்டம் 1956 ன் பிரிவுகள் 433 அல்லது 583 ன் 
கீழ் பாங்குக் கம்பெனிகள் கலைக்கப் பெற்றால் அந்த முறையை 
பாங்குக் 

கம்பெனிகள் சட்டப் பிரிவுகள் எதிர்ப்பதில்லை . 
கம்பெனி கூட்டுப் பிரிவிலுள்ளவைகளும் 

பாங்கு 

கம்பெனிச் 
சட்டப் பிரிவுகளும் எதிர்ப்பின்றி ஒன்றையொன்று ஒட்டியே 
செல்லுகின்றன . 

சில சந்தர்ப்பங்களில் ரிசர்வு பாங்கு உயர் நீதி மன்றத்திற்கு 
மனுச் செய்து கொண்டு பாங்குக் கம்பெனிகளைக் கலைக்க பாங்குக் 
கம்பெனிகள் சட்டம் 

அனுமதித்தது . தமாகவே கலைப்புச் 
செய்ய முன் வரும் பாங்குக் கமபெனி தனது 

கடன்களைக் 
கொடுக்க இயலாது போய் , இந்தத் தகவல்களை அனுசரித்தும் 
வைப்பு தாரர்களின் நலனைக் கோரியும் நீதிமன்றத்தின் மேற் 
பார்வையில் கலைப்புச் செய்ய உத்திரவிடும் .. 


பிணைப்பு : - பிணைக்கப்பட வேண்டிய இரு பாங்குக் கம்பெனி 
களும் எந்த நிபந்தனைகளுக்குட்பட்டு பிணைப்பை விரும்புகின் 

றன 
என்று ஒரு படிவம் தயார் செய்து அந்தக் கம்பெனி தம் பங்கு 
தாரர்களைக் 

கூட்டி , அவர்களுடைய சம்மதத்தையேற்றுக் 
கொண்டு , அதற்கான தீர்மானத்தை மொத்த பங்குதாரர்களில் 
பெரும்பான்மையோர் * அளவு எண்ணிக்கை 

நபராவது 
அவருக்குப் பதிலாக வேறாளாக இருந்து சம்மதம் பெற்ற 
பின்னர் த்தான் பிணப்புச் செய்ய இயலும் . பிணைப்புச் சம்பந்த 
மாக நடத்தப்பட வேண்டியதை எல்லாப் பங்குதாரர்களுக்கும் 
தெரிவிக்க வேண்டும் . அதற்கென நடத்தப்படும் கூட்டத்தை , 
கம்பெனியின் உள் ஆட்சி ( Articles of Association ) விவரத்தை 
யொட்டி , இடம் , காலம் நோக்கம் இவை விளக்கமாகச் சுற்றறிக் 

எல்லாப் பங்குதாரர்களுக்கும் அனுப்புவதோடு பதிவு 
செய்யப்பெற்ற அலுவலகம் உள்ள வட்டாரத்தில் நடந்துவரும் 
இரண்டு செய்தித்தாள்களிலும் வெளியிட வேண்டும் . அவற்றில் 
ன்று அந்த வட்டார மொழியில் நடப்பதாய் இருக்க வேண்டும் , 


தையை 


பாங்கு அந்தத் 
126 

இந்திய பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
அம்மாதிரியான முறையில் 3 வாரங்களுக்குத் தொடர்ந்து 
விளம்பரம் செய்தல் வேண்டும் . கூட்டத்தில் பிணைப்புத் திட்டத் 
திற்கு எதிராக வாக்களித்த பங்கு தாரருக்கு அல்லது கூட்டத்தில் 
தலைமை தாங்குபவரிடம் எழுத்து மூலம் தான் அப்பிணைப்பு 
முறையை எதிர்ப்பதாக எழுதிக் கொடுக்கும் பங்குதாரருக்கு , 
ரிசர்வு 

பாங்கினால் அனுமதிக்கப்பட்ட பிணைப்புத் திட்டம் 
உருவானால் , அவரது பங்குத் தொகைகளைத் திருப்பித் தர 
வேண்டும் . ரிசர்வு பாங்கு , அம்மா திரி திருப்பித் தர வேண்டிய 
பங்குகளுக்கு இட்ட மதிப்பு முடிவானது . போதிய அளவு பெரும் 
பான்மையோர் கூட்டத்தில் சம்மதம் தெரிவிப்பின் அத்திட்டத்தை 
ரிசர்வு பாங்கினிடம் 

அனுப்பப்படல் வேண்டும் . 
உத்திரவு இரண்டு பாங்குக் கம்பெனிகளையும் கட்டுப்படுத்தும் 
இதன் ஒரு படிவம் கம்பெனிப் பதிவாளர்க்கு அனுப்பப்படும் 
அந்தக் கம்பெனிப் பதிவாளர் வட்டாரத்தில் இந்த இரண்டு 
பாங்குகளும் முன்னர்ப் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் . 
கம்பெனிப் பதிவாளர் மேற்படி உத்திரவைப் பெற்றவுடன் 
பிணைப்பினால் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகத் தொழில் 
நடத்தாத பாங்குக் கம்பெனியின் பெயரை அடித்துவிடுவார் . 


பணிந்து 


ரிசர்வு 


பிணைப்பிற்கான திட்டத்தை வகுத்து அதை ரிசர்வு பாங்கு 
அனுமதி செய்ததும் , பிணைக்கப்படும் பாங்கு கம்பெனியின் 
சொத்தும் , பொறுப்புகளும் . அதைப் பிணைத்துக்கொள்ள வரும் 
பாங்குக் கம்பெனியின் சொத்துக்களுடனும் பொறுப்புகளுடனும் 
இணைத்து அந்த திட்டத்தில் வகுத்துள்ள நிபந்தனைகளுக்கேற்ப 
த்திரவு இடப்படும் , 


அதன் 


கடன் 


கடன் 


பாங்கு கம்பெனியும் 

கொடுத்தோரும் 
அவ்வாறு 

கொடுத்தோரின் பல வகையினார்களும் 
தமக் தள்ளாக ஏதாவது ஒரு கடன் தீர்க்கும் முறையை வகுத்துக் 
கொண்டால் , மேற்படி முறையை அல்லது தயாரிக்கப்பட்ட 
திட்டத்தை ரிசர்வு பாங்கு சம்மதித்துச் சான்றளித்தாலன்றி நீதி 
மன்றம் அனுமதி கொடுக்காது . ரிசர்வு பாங்கு அளிக்கும் 
சான்றிதழில் இந்தக் கடன் தீர்க்கும் முறை வைப்பாளர்களின் 
நலனைப் பாதிப்பதில்லை என்று கூறும் . 


முன்பெல்லாம் ரிசர்வு பாங்கு சம்மதமின்றி எந்த பாங்குப் 
பிணைப்பும் நடத்தக் கூடாது என்று பாங்கு கம்பெனிகள் சட்டம் 
கூறுகிறது உட்பிரிவு 1 பீ , பிரிவு 30 ல் கண்டுள்ளவாறு 
பிணைப்பினை நாடும் பாங்குகள் ரிசர்வு பாங்குக்கு மனுச்செய்து 


முன்னுரை 


127 


முறைகள் 


கொண்டு தங்கள் கம்பெனிகளைப் பிணைக்க நடுவராக இருந்து 
உதவி புரிய வேண்டும் என்று கோரினால் ,, உதவி புரிய முன் 
வருகிறது . கம்பெனிகள் சட்டத்தில் கண்டுள்ள 

பிணைப்புச் 
செயல் 

காலம் கடத்துவதாக உள்ளன . மேலும் 
நீதி மன்றங்களின் மூலம் தாம் பிணைப்புகள் செய்யப்பட வேண்டி 
யிருந்து , பிணைப்பினால் இலாபம் பெறும் கம்பெனிகள் இருப்பினும் , 
பெரும்பான்மை பங்குதாரர்கள் எதிர்ப்புக்கூறி இத் திட்டத்தை 
ஏற்க மறுத்து , அதன் விளைவாகப் பிணைப்புச் செய்யக் 
காலதாமதம் ஏற்படும் . 1959 ல் ஏற்பட்ட புதிய சீர் திருத்தப்படி 
நீதி மன்றங்களுக்கும் சென்று நீதி நாடு தலையும் , சட்டமுறைகளை 
மிகவும் குறைத்தும் , எதிர்ப்புக் கூறும் பாங்குதாரர்களால் கால 
தாமதம் விளைவிப்பதை தடுத்தும் பிணைப்பை அமுலாக்குகிறது . 


கம்பெனிகள் சட்டம் 1956 ன் பிரிவுகள் 394 ம் 396 ம் 1913. ஆம் 
ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவுகள் 153 , ஏ 155 பீயையும் 
ஈடுபடுத்தியுள்ளன . இவைகள் பிணைப்புக்கான நடைமுறையைக் 
கூறுகிறது . பாங்கு கம்பெனிகள் சட்டத்தில் இதற்கான நடை 
முறை மிகவும் விளக்கமாகக் கூறியிருக்கிறபடியால் கம்பெனிகள் 
சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நடைமுறையைவிட அதிகப்பயனுள்ள 
தாக உள்ளது . தேசிய நலனைக்கோரி இரண்டல்லது மூன்று 
கம்பெனிகளை அரசினரின் தலையீட்டினால் பிணைப்புச் செய்ய 
பிரிவு 396 கம்பெனிகள் சட்டம் கூறியுள்ளது . 


பண்டையக் காலத்தில் சில இராச்சியங்களில் இருந்த ஆதார 
மற்ற சில பாங்குகள் ரிசர்வு பாங்கு கூறிய பிணைப்பு முறைக்கே 
செவி சாய்க்க மறுத்து , சட்டத்தில் அதற்கான பிரிவுகள் இல்லை 
என்று கூறி வந்தன . இதற்கான சட்ட வரம்பளித்து முழுப் 
பிணைப்பினை முறையை நேராக்க பாங்கு கம்பெனிகள் சட்டத்தில் 
சீர்திருத்தம் செய்தும் , கம்பெனிகள் சட்டத்திலும் சீர் திருத்தம் 
செய்துள்ளனர் . 


கடைசியாக பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவு 44 ஏ 
சீர்திருத்தம் செய்யப்பட்டது . அதன்படி ரிசர்வு பாங்குப் 
பிணைப்பு முறையை அங்கீகரித்ததும் , பிணைக்கப் பெற்ற பாங்கு 
கலைக்கப்படும் . 


தண்டங்கள் : -- 46 ஆவது பிரிவின் 1 ஆவது உட்பிரிவு a இல் 
கூறியவாறு எந்த நபராவது வேண்டுமென்றே அறிந்திருந்தும் 
கூட அவ்வழியில் செல்லுதல் ( b ) அறிக்கைகளிலும் ஐந்தொகை 
களிலும் தவறான 

அட்டவணைகளைக் கொடுத்தல் , இவற்றின் 


128 


இந்திய பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


35 ஆவது 


அடிப்படையில் சட்டப்படி மூன்றாண்டுகள் சிறைவாசமும் 
அபராதமும் விதிக்கப்படும் . 35 வது பிரிவின் 2 வது உட் 
பிரிவின் படி எந்த நபராவது கோரிய புத்தகங்கள் கணக்குப் 
படிவங்கள் அல்லது இகர தஸ்தாவேஜுகள் கொடுக்கவோ 
அல்லது விவரப்படுத்தவோ தவறினால் அவர் செய்த ஒவ்வொரு 
குற்றத்திற்கும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் . கோரிய 
வாறு செய்வதற்த மறுத்தால் ஒவ்வொரு மறுப்பிற்கும் அக்குற்றம் 
நடைமுறையில் இருக்கும் காலத்தில் நாள் ஒன்றிற்கு 50 ரூபாய் 
அபராதமாக 

வசூல் செய்யப்படும் . 

பிரிவின் 
4 வது உட்பிரிவின் a இன் படி பாங்குக் கம்பெனியின் இயக்குநரோ 
அல்லது அலுவலரோ எதிராகவும் தவறான முறையிலும் 
வைப்புகள் வாங்கினாலும் அவருக்குத் தெரியாமலே தவறான 
செயல்கள் நடந்தும் அவைகளைத் தடுக்கப் போதிய செயல்களைப் 
புரியாத காரணத்தால் அன்னாரை குற்றம் செய்தவராகக் குற்றம் 
சாட்டப்பட்டு வைப்புகள் பெற்ற அளவில் இரட்டடிப்பாக 
அபராதமாக வசூல் செய்யப்படும் . சட்டத்தின் எந்தப் பிரிவையும் 
எதிர்த்து நடக்கும் இயக்குநர் , அலுவலர் , கலைப்பு அதிகாரி 
யாராக இருப்பினும் சட்டவீரம்பிற்கு எதிராக நடப்பவர் 
ரூ 00 / - அபராதம் செலுத்தும்படியும் , குற்றம் தொடர்ந்து நடந்து 
வருமானால் நாள் ஒன்றுக்கு ரூ 50 / - அபராதம் விதிக்கவும்படும் ) 


மன்றத் தீர்ப்புகளைக் கொண்டும் 

ஆராய்ந்த 
வர்த்தகத்தைப் பற்றி நன்கரந்த மேடை 

3. பாங்கு நடத்துபவரும் 

வாடிக்கைக்காரரும் 
பாங்கு நடத்துபவர் - இலக்கணம் 
செம்மையான இலக்கணம் தேவை : -- பாங்கு 

நடத்து 
பவருக்கும் வாடிக்கைக்காரருக்கும் உள்ளதொடர்பை ஆராயப் 
புகுமுன் . இவர்களுக்கான இலக்கணமென்ன எனக் கூற 
முற்படுவோம் . இவ்விரண்டு பேர்களுக்கும் சட்ட முறையில் 
உள்ள பொருளை நோக்க வேண்டியது இன்றியமையாததாகிறது . 
முன்னால் கூறப்பட்ட வரைப் பற்றி திருப்திகரமான முறையில் 
சட்ட ரீதியாக இலக்கணம் வரையப்படவில்லை . 

இந்தியக் 
கம்பெனிகள் திருத்தச் சட்டம் 1936 - ல் தான் முதலாமவருக்கு 
இலக்கணம் தோற்றுவித்தது எனலாம் . பலதரப்பட்ட வழக்கு 
களில் எழுந்த வாதங்களில் கூறப்பட்ட விளக்கங்களையும் நீதி 
இலக்கணம் இயம்பப்படவில்லை எனலாம் . பின்னால் கூறப்பட்ட 
வரைப் பற்றியோ இதுகாறும் சட்டத்திலோ அல்லது நீதிமன்றத் 
தீர்ப்புகளிலோ எங்கும் 

விபரமாக இலக்கணம் கொடுக்கப் 
படவில்லை எனலாம் . 

முன்னுரை- பாங்கு முறை என்பதென்ன என்று விளக்கத் 
துடன் இலக்கணம் எழுத முற்படின் நேரம் மை , பேனா, காகிதம் 
முதலிய சாதல்வார் (Stationery ) வீணாகிப் போகின்றன . பாங்கு 
சீரிய முறையில் இலக்கணம் கூறமுடியாது அவதிப்படுகின்றனர் . 
அலுவல்களை 

பாங்கு 

நடத்துபவர் 
வருவதால் இன்னதுதான் அவரது தொழில் - என்று 
வரையறுத்துக் கூற இயலாது . பாங்குத் தொழில் செய்பவர் 
கூட்டுப் பங்குகளிலும் , சொத்துகளை நிர்வகிப்பவராகவும் , 
பொறுப்பான் மையராகவும் பணியாற்றுகிறார் . எனவே 

9 


பலவகையான 


இலக்கணத்தை முதன் முதலாகக்கொண்டுவந்தனர் . அதன் 
1801 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
தற்காலத்தில் உள்ள நவீன பாங்குகள் , பாங்குத் தொழிலுடன் 
மேலே 

கூறிய பணிகளையும் கூட்டிச் செய்கின்றன . அநேக 
இலக்கணங்களில் பாங்கு நடத்துவோர் எதிர் மறைப் 
பொருளாகவும் , இல்லாமையை அடிப்பீடமாகவும் அமைத்து 
விளக்கப்பட்டுள்ளார் அல்லது கொடுக்கப்பட்ட விளக்கம் முழு 
விபரத்தை அளிக்க இயலாது கேள்வியை ஐயப்பாடாக்கி 
விடுகிறது . எடுத்துக் காட்டாக செலாவணி சட்டம் ( Negotiable 
Intruments Act ) 1881 - ன் மூன்றாவது பிரிவைக் கவனிக்கவும் . 
பாங்கு எனப்படுவது , அதை நடத்தும் கபர் அல்லது கார்ப்பரேஷன் 
என்னும் கூட்டு நிறுவனம் அல்லது கம்பெனியாகலாம் . 
மேற்படி 

நபரையோ அல்லது கூட்டு நிறுவனத்தையோ , 
அல்லது கம்னிெயையோ பாங்கு நடத்துபவர் என்று கூறலாம் . 
இவ்விலக்கணம் எவ்வகையிலும் நமக்கு பலன் அளிப்பதன்று 
இவ்வாறு உள்ள கூற்றை அர்த்தமற்ற பேச்சு 
கொள்ள வேண்டும் . மேலும் பாங்கு நடத்துவோர் புத்தகக் 
சான்றுச் சட்டம் ( Bankers Book Evidence Act )] 
1891.ன் படியும் , ( இந்திய முத்திரை 

வரிச்சட்டம் 
1899 ( Indian Stamp Act 1899 ) இயற்றியவர்களும் 
பாங்குகளின் இலக்கணத்தைத் தெளிவுடன் கூறவில்லை. 
இதுகாறும் ஆங்கில சட்டங்களும் பாங்கு நடத்து பவருக்கும் 
அவரது வாடிக்கைக்காரருக்கும் உள்ள இலக்கணங்களைத் 
தெளிவு படுத்தவில்லை . 
பாங்குத் தொழில் ஒரு பரிணாமக் கொள்கை 
அமெரிக்கர் கூறும் இலக்கணம் : பாங்கு நடத்துபவர் என் 

ற 
பெயரைப் பரந்த அளவில் மிகவும் அகலமான முறையில் , 
மூலதனம் பெற்ற முதலாளி, நிதி அளிப்பவர், பங்குத்தரகர் , 
இன்னும் பாங்குகளில் பணியாற்றிவரக் கூடிய 

பெரிய 
அதிகாரிகளைக் குறிப்பிடப் பயன் படுத்துகின்றனர் . இப் 
பதத்தைச் சீரிய முறையில் விளக்கம் தர முயன்று கைகூடாது 
போய் விட்டது . ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உள்ள சட்டசபை 
அங்கத்தினர்கள் ஆச்சரியப் படத்தக்க முறையில் வெற்றிகரமான 


என் 


கருத்து வருமாறு : 


பாங்கு முறை - எனப்படுவது வரவுக் கணக்கினைப் பயன் 
படுத்தும் ஒருவகை வர்த்தகம் , பாங்கு எனப்படுவது தனிநபரோ , 
கூட்டு நிறுவன மோ அல்லது கம்பெனியோ ஆகலாம் . மேற்படி 
இடத்தில் பணம் , பணத்தாள் இவைகளைக் கொடுத்து வரவுக் 


131 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


கணக்குகள் திறக்கப் பட்டு , செக்கு உண்டியல் மூலம் பணம் 
பட்டுவாடா செய்யவும் அனுப்பவும் , முன்னதாகப் பணம் 
கொடுத்தாலும் , கடனாக , பாண்டு , பாங்கு , கூட்டுப்பங்குகள் , 
பொன் வெள்ளி இவற்றின் ஈடாகக் கொடுத்தும் , பத்திரம் , 
பொன் , வெள்ளி , பங்கு , உண்டியல் , புரோ நோட்டு இவைகளை 
வாங்கி விற்பனை செய்யவும் விழைகிறது . ( ஃபிண்ட்லேஷிராஸ் 
எழுதிய இண்டியன் பைனான்ஸ் அண்ட் பாங்கிங் 2 ஆவது பதிப்பு 
ப , 336 - Indian Finance & Banking by Findley Shirraz- 2 nd 
Impression p . 336 ) . 


விமரிசனம் : மேலே கூறப்பட்ட இலக்கணம் வெறும் விளக்க 
உரையே எனலாம் . இது மிகவும் கச்சிதமாக விளக்கம் கொடுக்க 
வில்லை , வரையறுத்துக் கூறப்புகின் பாங்கு வர்த்தகர் எனப் 
படுபவர் பிறருடைய நிதியையும் வரவினங்களையும் பயன் படுத்து 
வதால் கடன் வியாபாரி எனக்கொள்ளுதல் நியதி , அவர் பாங்கு 
நடத்துபவர் மட்டும் அன்று - அவர் முதலளிப்பதால் முதலாளி 
எனக்கூற இடமுண்டு . ஆயினும் , தனது நிதியைப் பயன் படுத் 
தாது பிறருடைய செல்வத்தைப் பயன் படுத்துவதால்தான் 
பாங்கு வர்த்தகர் எனக்கூறுகிறோம் . ஜப்பானிய நாட்டுப் 
பாங்குச்சட்டம் 1927. இது 1928 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 ஆம் 
தேதி அமலாகியது . அதன்படி கொடுக்கல் வாங்கல் செய்யும் 
வரவினங்களைப் பெற்ற நிறுவனங்கள் 

இலக்கணம் 
கூறியுள்ளது . ( கமர்ஷியல் இந்தியா , நவம்பர் 1928 பக் . 42 
Commercial India , November 1928 P 452 ) . 


என்று 


என்று 


அனுமதி பெறாத எவரும் தமது பெயரை அடுத்து பாங்கு 
என்ற 

சொல்லைச் சேர்த்துக்கொள்ளக்கூடாது 
அர்ஜென்டினா, பெல்சியம் , கனடா , 

டென்மார்க் , செர்மனி, 
இத்தாலி நாடுகளில் சட்டமியற்றினர் . 


ஜூரிச் { Zurich ) நகரில் பாங்கு என்ற பெயரை எவர் 
வேண்டுமானாலும் உபயோகித்துக்கொள்ளலாம் என்று அனுமதி 
இருந்தது . ஆயினும் , கூட்டரசுச் சட்டம் ( Federal Laws ) 1954 
நவம்பர் 8 ஆம் தேதி உருவான பிறகு எந்த நிறுவனம் வைப்புகள் 
வேண்டுமென்று பொது மக்களிடம் நிதி வேண்டுகிறதோ அது 
மட்டும்தான் பாங்கு என்ற பெயரை உபயோகிக்கலாம் . 


ஆங்கிலச் சட்டம் : ஆங்கில நாட்டில் இதுகாறும் சட்ட 
ரீதியாக இலக்கணம் கூறப்படவில்லை . ஆயினும் , அநேக நீ 
மன்ற வழக்கு முடிவுகளைக் கொண்டு பல அறிஞர்கள் முக்கியமான 


152 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


என்ற 


ஈருத்துகளைப் பகுத்தும் தொகுத்தும் உயரிய இலக்கணத்தைக் 
கூறியுள்ளனர் . அவர்களுடைய முயற்சிகளின் முடிவுகளே கீழே 
விளக்கம் செய்யப்பட்டுள்ளன . 
ஹாட் அவர்கள் கூறிய இலக்கணம் பாங்குமுறைச்சட்டம் 

நூலை இயற்றிய டாக்டர் கார்பர்ட் எல் . ஹார்ட் 
( Dr. Flerbert I. Hart ) என்பவர் மேற்படி புத்தகத்தின் முதலா 
வது பக்கத்தில் கூறியுள்ள இலக்கணம்வருமாறு : - பிறருக்காக 
வும் , அவர்களுக்கு வேண்டிய நடப்பு வைப்பில் பணம் பெற்று 
அவர்கள் சேரும்போது தம்மீது வரைந்துள்ள செக்குகனா 
மதித்துப் பணம் கொடுப்பவரே பாங்கு நடத்துபவர் ஆகும் , 
இந்த இலக்கணம் ஆங்கில மீதி மன்றங்களில் நடந்த பல வழக்கு 
எளின் முடிவில் கொடுக்கப்பட்ட முடிவை அனுசரித்து எழுதப் 
பட்டது . ஃபோலியும் அவர்க்கெதிராக ஹில்லும் (Foley Vs Hill ) 
என்ற வழக்கில் ( 1948 ) 2. எச்.எல்.ஸி 28- இந்த இலக்கணத்தின் 
படி ஒரு பாங்கு வர்த்தகரின் முக்கிய தொழில் என்னவெனில் , 
நடப்பு வைப்புகள் பெற்று அவர்பால் எழுதப்பட்ட செக்குகளை 
ஆதரித்துப் பணம் கொடுப்பதேயாகும் . இந்தக் கொள்கையைக் 
ஏற்றுக்கொண்டு ஜஸ்டிஸ்பக்லி ( Bucklys I ) பீர்பெக் பர்மனென்ட் 
பெனிஃபிட் பில்டிங் சொஸைட்டி என்ற வழக்கில் ( 1912 ) 2 சி . 
183 [ In re : Birbeck Permanent Benefit Building Society ( 1912 
2 ( ch . 183 ] பகன் றதாவது , 


அந்த நிறுவனம் நடப்பு வைப்புக் கணக்குகளைத் திறந்து 
பாங்கு நடத்துவது போலவே செய்தது . மேலும் தமது 
வாடிக்கைக்காரர்களுக்கு பாங்கு காட்டும் சலுகைகளையும் 
சௌகரியங்களையும் செய்து வந்ததெனலாம் . 

நடப்பு வைப்பில் உள்ள பணம் பெற செக்கு முறை : 
கடப்பு வைப்பில் உள்ள பணத்தைப் பெற செக்கு எழுதி பெறல் 
வேண்டும் என்ற முறையை இங்கிலாந்து நாட்டிலுள்ள தொழில் 

லாகாவினர் வரைந்த குறிப்பாணையின்படி ( Memorandum ) 
சர்க்கார் ஏற்றுக்கொண்டுள்ளது . மேலும் , பாங்கு என்ற 
அடைமொழி எந்த நிறுவனம் நடப்பு வைப்புக் கணக்குகள் 
வைத்துப் பணம் கொடுத்த செக்குகளை அனுமதிக்கிறதோ 
அவைகள் தான் பாங்கு " எனக் கருதப்படும் . (பாங்கு நடத்து 
பவரும் , வாடிக்கைக்காரரும் - Balker and Customer ) எஸ் . ஈ 
TLD GO S. E. Thomas ). 


ஸர் ஜான் பேகெட்டின் இலக்கணம் ( Sir John Paget s ) : 
மேலே கூறியுள்ள கொள்கையை இன்னும் ஆதரித்து ஸர் ஜாள் 


+ 


ஈட்டுறுதிக் கட்டணம் , இவைகளை வசூல் 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 
பேகெட் என்ற நூலறிஞர் கூறியுள்ளார் . அவர் நான்கு முக்கிய 
அலுவல்களை அடிப்படையாகக்கொண்டு பாங்கு நடத்துபவர் 
இன் ரென்றும் அவர் என்னென்ன பணிகள் செய்யவேண்டும் 
என்றும் கூறுகிறார் 

நான்கு முக்கிய அலுவல்கள் : பிர்பெக் பில்டிங் சொஸைட்டி 
வழக்கை நன்கு ஆய்ந்தும் மற்றும் இதர சட்டமுடிவுகளைக் கூர்ந்து 
ஆராய்ந்து கூறியது வருமாறு : ( 1 ) தவணை வைப்பு , ( 2 ) நடப்பு 
வைப்பு , ( 3 ) செக்குகளை கொடுத்தும், வாங்கியும் , ( 4 ) கோடிட்ட 
அல்லது கோடிடப்படா செக்குகளைத் தன் வாடிக்கைக்காரரி ... 
மிருந்து வசூல் செய்தல் இந்த நான்கு அலுவல்களைப் புரியாத 
எந்த நபரோ , கூட்டு நிறுவன மோ , கம்பெனியோ பாங்கு எனக் 
கூறப்படமுடியாது . ( பாங்கு முறைச் சட்டம் - தி லா ஆஃப் 
பாங்கிங் , ஸர் ஜான்பேகட் எழுதியது . The Law of Banking By 
Sir John Paget - 4th Edn . P. 51 ) . ஸர் ஜான் இன்னும் இயம்புவது 
என்னவென்றால் பாங்கு நடத்துபவர் தன்னை பாங்கு நடத்துபவர் 
என்று வாடிக்கைக்காரர்கள் அறிந்துகொள்ள வேண்டும் . பொது 
மக்களும் இதை அறிந்து பாங்குத் தொழில் மூலம் இவர் பணம் 
சம்பாதிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் . 

லக்கணம் மிகவும் பொருத்தமானது . ஆயினும் , தற்காலம் 
நடப்பிலுள்ள பாங்குத் தொழிலில் உள்ள இதர வகையான 
தொழில்கள் இதில் காணப்படவில்லையெனலாம் எனவே , 
இந்நிலையில் பாங்கு வர்த்தகர் நடத்தும் தொழில்களை இரு 
கூறுகளாக்கி ( 1 ) ஏஜென்ஸி அல்லது முகவரின் பணிகள் , 
குறிப்பாக உண்டியல் , புரோ நோட்டு , டிவிடெண்ட் வாரண்டு , 

பொறுப்பினர் , அட்டார்னி அல்லது 
வழக்கறிஞர் , நிருவாகி 

ருெவாகி பணம் 
கணக்கில் வரவு வைத்தல் . பொது உதவிப் பணிகள் - கடன் 
பத்திரங்கள் வழங்குதல் , அந்நிய நாட்டுச் செலாவணி வர்த்தகம் , 
தீ , கள்வர் முதலியோரிடமிருந்து காப்பாற்றித்தர பொருள் களைப் 
புத்திரப்படுத்துதல் , ஐயம் அற மேலே 

கூறிய பணிகளை 
சர் ஜான் பேகெட் சொல்லியதுபோல ஆங்கில நாட்டில் பாங்கு 
5 ... த்துபவர்கள் செய்து வருகிறார்கள் 


ந்த 


செய்து 


( 2 ) 


கடன் 

கொடுப்போர் பாங்கு நடத்துபவர் அல்லர் : 
பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ஆம் ஆண்டில் தோன்றும் 
காலம் வரை கடன் கொடுப்போர் பாங்கு நடத்துபவர் என்று 
தங்களைக் கூறிக்கொண்டார்கள் . இதை இந்திய - அரசினர் 
தடுக்கவில்லை . சட்டம் தோன்றிய பின் இரண்டாண்டுகளுக் 
தள்ளாக , “ பாங்கு " பாங்கு நடத்துபவர் பாங்குத் தொழில் " 


1311 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் கலட முறையும் 


ன 


என்ற அடைமொழியை பாங்குத்தொழில் செய்யும் நிறுவனங்கள் 
மட்டும் தான் மேற்கொள்ளலாம் 

வரையறுக்கப்பட்டது . 
இங்கிலாந்தில் ஆங்கிலேயே கடன் 

கொடுப்போர் சட்டம் 
1911 - ன் படி அந்நாட்டில் உள்ள எல்லா கடன் கொடுப்போரும் 
தங்கள் பெயர்களைப் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்றும் 
பாங்கு என்று பெயர் உள்ள கடன் கொடுப்போர் அம்மாதிரி 
பதிவு செய்ய அனுமதிக்கப்படவில்லை . 

எனவே , 

பாங்கு 
வர்த்தகம் புரியும் கடன் கொடுப்போர் பதிவு செய்துகொள்ள 
அனுமதிக்கப்படவில்லை . 

தவறான முறையில் ஏமாற்றத்தகு 
அறிக்கை அல்லது வாக்குமூலம் கொடுத்து பாங்கு வர்த்தகர் 
என்ற உண்மை தெரியும் பட்சத்தில் அன்னார் இரண்டாண்டு 
சிறைவாசம் செய்யவேண்டி வரும் . அபராதம் விதிக்கப்படும் . 
நீதிமன்றம் அன்னாரின் கணக்குகளைப் பரிசீலனை செய்ய உத்திரவு 
பிறப்பிக்கலாம் . 


இந்திய நாட்டில் கடன் கொடுப்போர் பிரச்சனை மிகவும் 
கடுமையாக 2....ள்ளது . இந்நாடு முழுமையும் மூன்று லட்சத்து 
ஐம்பதாயிரம் கடன் கொடுப்போர் பரவி வாழ்ந்து வருகின்றனர் . 
மகாராஷ்டிர குசராத் இராஜ்யங்களில் மட்டும் சற்றேறக்குறைய 
10,000 பேர்கள் உன்ளனர் . நாட்டில் பாங்குத் தொழில் வளர்ச்சி 
பெற்றாலும் கூட உள்நாட்டுக் கடன் கொடுப்போர் (Indigenous 
inoney lending ) கடன் கொடுத்து வருவதை நிறுத்தமுடியவில்லை . 


இந்தியாவில் : 1918 ஆம் ஆண்டில் , இந்தியாவில் கடும் 
வட்டிக்கடன் 

சட்டம் உருவாகியது . இந்தச் சட்டத்திற்கு 
முகப்பில் முன்னுரை எழுதிய சர் செஸில்வால்ஷ் (Sir Cecil 
Walsh ) என்ற அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி இதை 
ஆங்கில நாட்டுக் கடன் கொடுப்போர் சட்டம் 1900 ஐ அனுசரித்து 
எழுதப்பட்டதென்று கூறியுள்ளார் . இந்தியச் சட்டத்தின்படி 
கடன் கொடுப்போர் தங்கள் பெயர்களைப் பதிவு செய்துகொள்ன 
வேண்டியதில்லை . தங்களை பாங்கு த் தொழில் புரிபவர் என்று 
கூறிக்கொண்டாலும் யாதொரு தடையும் விதிக்கப்படுவதில்லை 
எனலாம் . ஆயினும் , சிவில் நீதி மன்றங்கள் ஐயப்பாடுள்ள 
கடன்களை மறுமுறை ஊன்று நோக்கி வட்டி விகிதம் அதிகம் 
என்று கண்டு நியாயமான வட்டி விதிக்க உத்திரவு போட 
அதிகாரம் 3 ( a ) ( b ) பிரிவில் கடு வட்டிக் கடன்கள் சட்டத்தில் 
கூறப்பட்டுள்ளது . 1949 ஆம் ஆண்டு தோன்றிய பம்பாய் கடன் 
கொடுப்போர் சட்டப்படி பம்பாயில் உள்ள எல்லா கடன் 
கொடுப்போரும் தங்கள் பெயர்களைப் பதிவு செய்துகொண்டு 
அதற்கென அரசாங்க உரிமம் 

பெற்றுக்கொள்ளவேண்டும் . 


வேண்டியது . 


( அ ) ரொக்கக் கடனாகவோ , கடனெழுப்பியோ 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 
முன்பு கூறியது போல பாங்குத் தொழிலை நடத்த விருப்பப்படும் 
கம்பெனிகள் இந்தியக் கம்பெனிகள் திருத்தச்சட்டம் 1536 - ன் 
( முன் பகர்ந்தபடி ) 277 ° F பிரிவின் கீழ் பதிவு செய்துகொள்ள 

இச்சட்டம் கல்தத்தா நகரில் அமலாக்கப் 
படுவதில்லை . வங்காள இராச்சிய சர்க்கார் விருப்பாடின் இதர 
நகரங்களையும் இச்சட்டத்தின் பிடியிலிருந்து விலக்கி அந்த 
நகரங்களில் 

தொழில் வளர்ச்சிக்கான நிதியைத் திரட்ட 
முயலுவர் . 
இந்தியச் சட்டம் 

பாங்குக் கம்பெனிச் சட்ட அமைப்பில் இலக்கணம் ; முதன் 
முதலில் பாங்குத் தொழிலுக்கான இலக்கணத்தை ஹில்டன் யங் 
குழுவினர் ( Hilton Young Commission ) தங்கள் அறிக்கையில் 
182 - வது பத்தியில் பாங்கு , பாங்குத் தொழில், பாங்கு 
நடத்துவோர் என்ற பதங்களுக்கான விளக்கம் 

கொடுத்து 
பாங்கு , 

பாங்கு நடத்துவோர் , பாங்குத் தொழில் என்க் 
கூறப்படுவது , தனி நபர் , கம்பெனி அல்லது கூட்டு நிறுவனமாக 
இருக்கும் இவர்கள் வைப்புகளின் பேரில் பணம் பெற்றுச் 
செக்குத் தாள் , உத்திரவுப்படிவம் , அல்லது ட்ராஃப்ட் இவைகள் 
காண்பித்தவுடன் பணம் தருவார்கள் . இந்தியக் கம்பெனிகள் 
( திருத்த ) ச் சட்டம் 1936 , இவ்விலக்கணத்தின் முற்பகுதியை 
பின்பகுதியை ஏற்றுக்கொண்டனர் . 

பாங்குக் 
கம்பெனிகள் சட்டம் 1949 பாங்குக் கம்பெனிக்கான இலக்கணம் 
கூறுகிறது . இந்தியாவில் எந்த ஒரு கம்பெளி பாங்குத் தொழிலை 
நடத்தி வருகிறதோ அது பாங்குக் கம்பெனியாகும் . பாங்குத் 
தொழில் எனப்படுவது கடன் கொடுப்பதற்கோ அல்லது முதலீடு 
செய்வதற்கோ பொது மக்களிடமிருந்து வைப்புக்களாகப் பெற்று 
அவர்கள் கோரியபோது அல்லது 

தவணை யின் 

முறையில் 
செக்குத்தாள் , ட்ராஃப்ட் அல்லது உத்தரவுப்படிவ உருவில் 
காண்பித்தவுடன் திரும்பப் பெற வழி செய்வது - பிரி 5 ( பி ) & 
( சி ) யையும் காண்க . 6 - வது பிரிவின்படி பாங்குத் தொழிலுடன் 
இணைத்து ஒன்றல்லது பலதரப்பட்ட வர்த்தகங்களைச் ( கீழ்க் 
கண்டவைகளைச் செய்யலாம் . அவை வருமாறு : 

அல்லது 
பணம் பெற்றுக்கொண்டும் மாற்றுண்டியல்களை 

எழுதியோ. 
தயாரித்தோ ஏற்றுக்கொண்டதாகச் சம்மதம் தெரிவித்தோ, 
கழிவு நீக்கிக் கொடுத்தோ வாங்கியோ , விற்றோ, அவற்றை 
வசூலித்தோ , மாற்றுண்டியல்கள் , பிராமிசரி நோட்டுகள் 


136 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


கடன் 


கூப்பன்கள் , டிரா ஃப்ட்டுகள் , கப்பலில் சரக்கனுப்பும் ரெசீது , 
ரயில்வே ரெசீது , பணம் கொடுக்கும்படியான உத்திரவுகள் , 
டிபெஞ்சர் கடன் பத்திரங்கள் , ரொக்கச்சான்றுப் பத்திரங்கள் , 
பங்கு பத்திரங்கள் , மற்றும் இதர முதலீடு செய்ய வேண்டிய 
பத்திரங்கள் , மேற்படி பத்திரங்கள் மாற்றத்தக்கவைகளோ 
அல்லது மாற்றுரிமை இல்லாது கூட இருக்கலாம் . 
சுற்றோலை. அளிக்கலாம் . பயணர் . காசோலை , மற்றும் சுற்றோலை 
இவைகளை வெளியிட்டும் , பொன் வெள்ளி இனம் இவற்றில் 
வாங்கி விற்பனை செய்தும் , அயல் நாட்டுச் செலாவணியில் 
வர்த்தகம் செய்து அயல் நாட்டு பாங்கு நோட்டுகளை வாங்கி 
விற்றும் , கூட்டுப் பங்குகளையும் , நிதிகளையும் , பங்குகளையும் , 
டிபெஞ்சர் கடன் பத்திரங்களையும் , பாண்டுகளையும் , பொறுப்பு 
களையும் , ஆபரண முதலீடுகளையும் , சம்பாதித்தும் , சேமித்தும், 
முதலீடு செய்தும், வெளியிட்டும் , ஈட்டுறுதி 

செய்தும், 
தங்களுடைய வாடிக்கைக்காரர்களுக்காக வேண்டி விற்பனை 
செய்தும் , வாங்கிக் கொடுத்தும் , முன் பணம் , கடன் முதலிய 
வழிகளை அளிக்கவும் , நட்ட பயமின்றி காப்பளிக்கும் வகையில் 
எல்லா வகையான பத்திரங்கன் , பங்கு பத்திரங்கள் , வைப்புகள் , 
இவற்றைப் பெற்றும் வாடிக்கைதாரருக்கு வேண்டி காப்பு வைப்பு 
நிலவரை (Safe Deposit 

Deposit Vaults)) ஏற்படுத்தி அவற்றில் 
ரொக்கத்தையும் ஆவணங்களையும் வைத்துக்கொள்ளலாம் . 

நபர்களுக்கோ , உள்நாட்டு 
அரசினருக்கோ , அரசினருக்கோ, பதிலாளாக இருந்து பணி 
யாற்றலாம் . பதிலாள் வர்த்தகராக சரக்கு ஏற்றுமதி செய்தும் 
துறைமுகத்தினின்று சரக்கை வெளியேற்றம் செய்யவும் 
வாடிக்கைக்காரர்களுக்கு வழக்கு நடத்துபவராக முன் நின்று 
ரசீதுகள் கொடுத்தும் ஆயினும் பதிலாள் நிறுவனம் போன்று 
அல்லது செயலராகவோ , கருவூலக் காப்பாளராகவோ நின்று 
கம்பெனிக்கென தொழில் புரிதல்கூடாது 
( இ ) பொது , 

கடன்களை ஒப்பந்தத்தின் கீழ் 
மாற்றுரிமையுடன் பெற்று வெளியீடு செய்தும் , 

( ஈ ) பொது , தனியார் , இராச்சிய , நகராட்சி வெளியீடுகளை 
நடத்தியும் , நாட்டுறுதியளித்தும் , உத்தரவாதமாக இருந்தும், 
நிருவாகம் செய்தும் , அவற்றின் காரணமாக கடன்கள் , பங்குகள் , 
பங்குக் கூட்டுகள் , டிபெஞ்சர் கடன்கள் இவற்றை வெளியீடு 
செய்தும் , இவற்றிற்கென்று கடன் வசதியளித்தும் , 

( உ ) உத்திரவாதமும் , ஈட்டுறுதி வர்த்தகத்தை மேற் 
கொண்டும் , 


. 


தனியார் 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


187 


( 2 ) பாங்கு கம்பெனி உரிமைப் பொருளாக 

முழுவது 
மாகவோ அல்லது குறையள விலோ வந்த அசையாப் பொருளை 
நிருவாகம் செய்தோ அல்லது விற்றே 

( எ ) கொடுக்கப்பட்ட முன்பன அல்லது கடனுக்காக 
ஈட்டாக வந்துள்ள அசையாப் பொருளை பெற்றோ, தமது 
அதிராரத்தின் கீழ் கொண்டு வந்தோ அல்லது அவ்வாறு வந்த 
சொத்திற்கான உரிமை , காட்டப்படும் அக்கறை , பொறுப்பு 
இவைகளை ஆய்ந்தும் , 

( ஏ ) அறக்கட்டளைகளை ஏற்றெடுத்துப் பராமரித்தும் , 
( ஐ ) இறந்தவர் உடைமைகளைக் கண்காணிக்க திருவாகி 
யாகவும் , ட்ரஸ்டியாகவும் மற்றும் , 

( ஒ ) தங்கள் ஊழியர்கள் , ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 
இவர்களுடைய நலனைக்கோரி 

அதற்கெனத் தனிப்பட்ட ... 
றுவனமோ, நிதியா, அமைப்போ ஒன்றை நிறுவி , ஊக்கு 
வித்து , உதவியளித்து அவற்றின் மூலம் ஊழியர்களும் அவர்களைச் 
சார்ந்தவர்களும் , வழித்தோன்றல்களும் நன்மைபெற ஏற்பாடு 
செய்தும் , ஓய்வுக்கால 2 தியமும் , படியும் கொடுக்கவும் , 
காப்பீட்டுறுதி அளிப்பதற்கு வழியும் , தரும நிறுவனங்களுக்குப் 
பணத்திற்கான உத்தரவாத பொறுப்பேற்கவும் , நன்மைபயக்கும் 
செயல்களுக்கு நிதி உதவியளிக்கவும் மற்றப்படி பொது செயல் 
களுக்கும் கண்காட்சிகளுக்கும் நிதி உதவியளிக்கவும் , 

( ஓ ) கம்பெனியின் சௌகரியங்களை யனுசரித்துக் 
கட்டிடத்தை வாங்கியும் , மாற்றியும் , புதுப்பித்தும் , செம்மையாகப் 
பழுதின்றிக் காத்து வரவும் , 


அதிகப் 


( ஔ ) கம்பெனிக்கான உரிமைகளையும் , சொத்துகளையும் 
முழுவதும் அல்லது பகுதியாகவோ விற்கவோ உயர்ந்த முறையில் 
அமைக்கவும் , நிருவாகம் செய்யவும் , மேன் மேலும் 
படுத்தவும் , இன்னொரு சொத்துபெற்று அதற்கு மாற்றாக இதைக் 
கொடுத்தும் அதைக் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கூலிக்கு 
விடவும் , அடமானத்திலிடவும் , வந்த விலைக்குத் தள்ளிவிடவும் , 
கம்பெனியின் பிரியத்திற்கேற்ற முறையில் என்ன 

வழியில் 
வேண்டுமானாலும் முடிவு கட்டவும் , 

( ஃ ) இந்த உட்பிரிவின் கீழ் எந்த வர்த்தகத்தைப் பற்றிக் 
குறிப்பிட்டு இருந்தாலும் அந்தவர்த்தகத்தை அனைத்தும் அல்லது 
பகுதியையோ வாங்கியும் அல்லது முழுவர்த்தகத்தை அப்படியே 
பெற்றுக்கொண்டும் , 


தகுதி 
138 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
( க ) கம்பெனியின் தொழில் முன்னேற்றத்தை அனுசரித்து 
என்னென்ன நலம் 

தருபவைகள் உண்டோ 

அவைகளைச் 
செய்யவும் , 
( ங ) சட்ட 

அனுமதியுள்ள இன்னென்ன தொழில்களை 
பாங்குக் கம்பெனி செய்யலாமென்று அவ்வப்போது அரசினர் 
வெளியீட்டில் வரும் தகவல்களையொட்டி அந்தந்த தொழில் 
நடத்தவும் உரிமையுண்டு . 

விளக்கங்கள் : இந்திய கம்பெனிகள் சட்டம் 1936 - ன் 
பிரிவுகள் 277 எஃப் முதல் 277 ஜி ( 2 ) வரையில் விடுதல்களும் 
சேர்ப்புகளும் ஏற்பட்டுள்ளன . வெகுவாக முன்னேற்றமடைந்த 
நாடுகளில் நடப்பிலுள்ள பாங்குத் தொழில் முறைகளையும் , சட்ட 
இயல்புகளையும் அனுசரித்தே இந்தப் பிரிவுகள் அமைக்கப்பட்டு , 
பாங்கு நடத்து முறைகள் அனைத்தையும் ஒருங்கமைத்து நடத்தக் 
கூடிய வழியில் உள்ளது . இவை , பாங்கு வர்த்தகத்திலும் 
ஊகவர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாதென்று தடை விதிக்கின்றன . 
பாங்குத் தொழிலுடன் சாதாரண வர்த்தகத்தையும் கலந்து 
நடத்துவதையும் தடை செய்கிறது . இரண்டாம் உலகப்போரின் 
முன்னர் 

ஐரோப்பிய கண்டத்தின் நாடுகளான பெல்ஜியம் , 
சுவிஜர்லாந்து , இத்தாலி மற்றும் செர்மனி போன்ற நாடுகளில் 
உள்ள பாங்குகள் வர்த்தகத்தொழிலை இணைத்து நடத்தி வந்தன . 
அதிக 

முன்னெச்சரிக்கையுடன் பாங்கு நடத்த வேண்டிய 
தொழிலுக்கான இலக்கணம் கூறி கட்டுபாடு இட்ட பின்னரும் கூட 
சில பாங்குகள் தனியார் கம்பெனிகளின் பங்குகளில் முதலீடு 
செய்தும் , தங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆவணங்களில் முதலீடு 
செய்தும் வருகின்றன . கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 384 ஆவது 
பிரிவின் எந்த பாங்குக் கம்பெனியும் நிர்வாகியாக வர்த்தகத்திற்கு 
நியமனம் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடு இடப்பட்டுள்ளது . 
பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவுகளை அனுசரித்து நம் 
நாட்டிலுள்ள பாங்குக் கம்பெனிகள் கடும் ஊக வர்த்தகத்தில் 
ஈடுபடாது முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது . 

ஸர் ஜான் பேகெட் அவர்களின் கொள்கை : இங்கிலாந் 
திலோ அல்லது இந்தியாவிலோ இதுகாறும் சட்ட வடிவில் 
வாடிக்கைக்காரர் என்பதற்கான இலக்கணம் ஏற்படவில்லை . 
ஆரம்பகாலத்தில் நீதிமன்றங்களின் முடிவுகள் ஒன்றுக்கு ஒன்று 
முரணாக இருந்தன . பின்னர் வந்த நீதிமன்ற முடிவுகள் விளக்கம் 
தருவதாக அமைந்துள்ளன . முன்னாட் கொள்கைகளின்படி, 


நன்கு 


தக்கைக்காராகவும் 
கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டாலன்றி 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

139 
ஸர் ஜான் போகெட் கூறியவண்ணம் ஒரு வாடிக்கைக்காரர் என் 
சொல்லப்படுபவர் பொதுவாக அனைவருக்கும் புரியும் விதத்தில் 
வழக்கமாக பாங்குத் தொழிலில் ஈடுபட்டிருப்பார் 

எனக் 
கூறலாம் . அவர் பாங்குடன் எத்தனை தடவைகள் கொடுக்கல் 
வாங்கல்களில் ஈடுபட்டார் . ஒரே ஒரு தடவை கொடுக்கல் 
வாங்கல்களில் ஈடுபட்டிருப்பாரா இல்லையா என்று விளக்கம் 
கொடுப்பது சிரமமாக இருக்கிறது . இலக்கணப்படி குறைந்த 
அளவு பழக்கமான முறை என்பது ஒரு தனிப்பட்ட கொடுக்கல் 
வாங்கலுக்கு எதிரிடையாக அமைந்துள்ளது . பொதுவாக 
வர்த்தகர்கள் வாடிக்கைக்காரர் என்பவரையும் எப்பொழுதாவது 
வாங்க வருபவர் என்பவரையும் 

பிரித்துக்காட்டும் 
தன்மையைப் பெற்றுள்ளனர். இந்தக் கொள்கையின் படி ஒரு 
பாங்கிற்கான வாடிக்கைக்காரர் இரண்டு நிபந்தனைகளை மேற் 
கொண்டு நடக்கவேண்டும் . ஒன்று பாங்கினுடன் அவர் 
எல்லோருக்கும் புரியும் விதத்தில் தொடர்ந்து கொடுக்கல் 
வாங்கல் செய்து கொள்ள வேண்டும் . இரண்டாவதாக அவர் 
பாங்கினுடன் செய்யும் கொடுக்கல் வாங்கல் அன்றாடம் செய்யக் 
கூடிய பாங்குத் தொழிலாக அமைதல் வேண்டும் முதலில் கூறிய 
நிபந்தனையையொட்டி மாத்யூஸ் எதிராக வில்லிம் ப்ரௌன் 
கம்பெனி என்ற வழக்கில் நீதி மன்றத்தார் கொடுத்த முடிவு 
வரவேற்கத்தக்கது . பாங்கினுடைய வாடிக்கைக்காரர் என்று 
சொல்லப்படுபவர் முதன் முதலாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு 
கணக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் . ஆரம்பத்தில் கணக்கு 
திறப்பதனால் மட்டும் அவரை 
நடத்துவோருக்கும் அவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு 
விட்டதென்று சொல்வதற்கிடமில்லை . அவர் தொடர்ந்து அடிக்கடி 
பாங்குடன் 
வாடிக்கைக்காரராக சொல்ல முடியாது . இந்த முடிவின் அடிப் 
படையை ஒட்டியே முடிவாக அநேகம் பாங்குகள் வரையிடப் 
பட்ட செக்குகளுடன் முதன் முதலில் கணக்குகள் திறப்பதை 
ஏற்றுக் கொள்வதில்லை 


ஜான் 


டாட் 


பருவக்கொள்கை பிசுபிசுத்தது . 

பேகெட் 
சீரிய முறையில் விளக்கிய பருவம் அல்லது காலக் கொள்கை 
உயர் நீ நிபதி பெயில் ஹேக் ( Bailhache ) அவர்களால் தவறு என் 
தெற்றென விளக்கப்பட்டது . லெட்ப்ரோக் எதிராக 
( Ladbroke V , Todd ) டி . லா . ரா . ( 1914 ) 433 , என்றவழக்கில் அவர் 
செய்த தீர்ப்பு வருமாறு : பாங்கு நடத்துவோரும் வாடிக்கைக் 
காரரும் தம்மிடையே உள்ள உறவு தொடக்கம் பெறுவது 
எப்போது என் நல் வாடிக்கைக்காரர் தனது முதல் செக்குத் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


தாளைக் 


கொடுத்ததும் 

வசூல் செய்து 

கணக்கில் 
வைப்பதாக 

பாங்கு நடத்துபவர் ஏற்றுக்கொள்ளும் அந்த 
நிலையை உறவு 

அமைந்தது எனக் கூறக்கூடும் . 
கொள்கையை வலியுறுத்தி டியுனடின் பிரபு அவர்கள் ( Lood 
Dunedin ) பிரிவு கௌன்ஸில் குழுவினரின் முன்பு கமிஷனர் ஆஃப் 
டாக்ஷேன் எதி . இங்கிலிஷ் ஸ்காடிஷ் ஆண்ட் ஆஸ்ட்ரேலியன் 
பாங்கு ( Commissioner of Taxation Vs. English & Australian 
Bank என்ற வழக்கில் ( 19200 ஏ.ஸி. 683 ) ‘வாடிக்கைக்காரர் என்ற 
பதம் பாங்கு நடத்துவோருக்கும் வாடிக்கைக்காரர் 

என்ற 
இருவருக்குமிடையே உள்ள உறவினை நீண்ட கால அல்லது 
பருவத் ைதயொட்டியேற்பட்ட தன்று . 


பண 


ஒரு நபர் பணம் செலுத்தியவுடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு 
பாங்கு அன்னாருடைய செக்குகளை மதித்து கணக்கில் வரவில் 
உள்ள 

அளவு வரை கொடுக்க முன் வந்தால் , நீதிபதி 
கருதுவது போல சட் ... முறையில் வாடிக்கைக்காரர் 

எனக் 
கூறலாம் . இதில் நீண்ட அல்லது குறுகிய பருவ அல்லது கால 
அளவையைக்கொண்டு முடிவு கூறவியலாது . 


பாங்கு நடத்துவோருக்கும் வாடிக்கைக்காரருக்கும் இடையே 
உள்ள உறவினை சேவரி அண்டு கம்பெனிக்கு எதிராக லாயிட்ஸ் 
பாங்கு லிமிடெட் ( Savory & Co. , Vs Lloyds Bank Ltd. ) ( 1932 ) 
டி . எல் . ஆர் . 344 , என்ற வழக்கு பிரபுக்கள் உள்ள சட்ட மன்றத் 
தில் விவாதிக்கப்பட்டபோது வழக்கில் வந்த கட்சியினர் சட்ட 
நுணுக்கங்களைப் பற்றிய பிரச்சினையை எழுப்பாவிடினும் , நீதிபதி 
கள் 

கீழ்க்கண்ட பத்திகளில் கொடுக்கப்பட்ட முடிவுகளைத் 
தெரிவித்துள்ளனர் . 


ஏதேனும் ஒரே ஒரு கொடுக்கல் வாங்கலின் காரணத்தால் 
கூட ஒரு நபர் பாங்கினுடைய வாடிக்கைகாரராகக் கருதலாம் - 
வழக்கில் வரும் வாதிகள் லண்டன் நகரிலுள்ள கூட்டுப்பங்கு 
வர்த்தகர்கள் . அவர்களிடம் பெர்கின்ஸ் என்றும் ஸ்மித் என்றும் 
பெயர் கொண்ட இரு எழுத்தர்கள் பணியாற்றி வந்தனர் . 
வாதிகள் கணக்கு வைத்துள்ள மிட்லண்ட் பாங்கு லிமிடெட்டின் 
செக்குத்தாள்களைக் குறிப்பிட்ட நபர்கள் பெயரில் எழுதி அனுப்பி 
யும் அல்லது எவரேனும் வாங்கக் கூடிய செக்குத்தாள்களை இவ் 
வெழுத்தர்களில் ஒருவரான பெர்கின்ஸ் வசமும் , ஸ்மித்து வசமும் 
கொடுத்து தபாலில் அனுப்ப ஏற்பாடு செய்தனர் . பெர்கின் சும் 
ஸ்மித்தும் இந்த செக்குத்தாள்களைத் திருடிக் கொண்டு போய் 
லண்டனில் உள்ள லாயிட்ஸ் பாங்கியின் கிளை ஒன்றில்மாற்றி , 


141 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


பெர்கின்ஸுக்குச் 

வேண்டிய 

தொகையை வாகிங்டன் 
( Walkington ) பகுதியிலுள்ள லாயிட்ஸ் பாங்குக் கிளையில் வரவு 
செய்ய வேண்டியது என்றும் , ஸ்மித்துக்குச் சேர வேண்டிய 
தொகையை ரெட்ஹில்லில் ( Redhill)உள்ள லாயிட்ஸ் பாங்கு கிளை 
அலுவலகத்தில் அவனுடைய மனைவியின் கணக்கில் வரவு செய்ய 
வேண்டுமென்று ஏற்பாடு செய்து கொண்டனர் . இந்த செக்குக் 
தாள்களின் முதல் செக்கைத் திருமதி ஸ்மித் வாடிக்கைகாரர் 
ஆகும் முன்னரே பெற்றுக் கொண்டனர் . சிறிய காலங்கழித்து 
வாதிகள் தங்களுடைய எழுத்தர்களின் ஏமாற்று வித்தையைக் 
கண்டுபிடித்து பிரதிவாதி லாயிட்ஸ் பாங்குமீது வழக்குத் 
தொகுத்து , அந்த பாங்கு கைமாற்றுத்தனமான களவிற்கு 
உடந்தையாக இருந்ததென்று வாதிக்கப்பட்டது . 


தான் 


அடிக்கடி வரும் தன்மையை எதிர்நோக்கியிருத்தல் : -- 
முடிவாக நோக்குமிடத்து ஒரு நபர் பல்வேறு கொடுக்கல் 
வாங்கல்களைப் பாங்கினுடன் அடிக்கடி வைத்துக் கொண்டால் 

வாடிக்கைகாரர் என்.று கருத இடமில்லை . ஆயினும் , 
தனது உண்மையான 

நிலையை செம்மையாக்கும் பொருட்டு 
பாங்கினுடன் அடிக்கடி கொடுக்கல் வாங்கல்கள் 
வைத்துக்கொள்ள வேண்டி நேரிடுகிறது . இதன் பொருளாவது 
பாங்கு நடத்துபவர் முதன் முதலில் ரொக்கம் பெற்றாலும், வசூல் 
செய்து கணக்கில் வரவு செய்யச் செக்குகளை ஒரு நபரிடமிருந்து 
பெற்றாலும் , கீழ்கண்ட தீர்மானங்களுடன் தான் ஏற்றுக்கொள்ளப் 
படுகின் றன . ( 1 ) ( அ ) செக்குகள் தீர்வகம் சென்று வசூலாகி வரவு 
செய்யும் காலம்வரை மேற்படி நபர் அந்தத் தொகையைப் பெறச் 
செக்குகள் எழுதித்தருதல் கூடாது . ( ஆ ) செக்குகள் சம்பந்தமான 
பாங்கு நடத்துபவர் எடுத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கையி 
லிருந்து அவருக்கும் வாடிக்கைக்காரருக்கு மிடையே உள்ள 
வர்த்தக உறவில் ஐயப்பாடுகள் ஒன்றுமில்லை என்று வலியுறுத்தி 
யும் , ( 2 ) எந்தக்காரணத்தை முன்னிட்டும் பாங்கு நடத்துபவரும் 
வாடிக்கைக்காரரும் தம்மிடையே உள்ள உறவை வெட்டிப்பிரிந்து 
போக நியதியுண்டு . புதிதாக வரும் வாடிக்கைகாரர்களைப் 
பொறுத்தமட்டிலும் அவர்கள் நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர் 
கள் என்றும் கௌரவம் உள்ளவர்கள் என்றும் எண்ணித்தான் 
பாங்கு நடத்துபவர்கள் தொடர்பு செய்து கொள்ளுகிறார்கள் . 
(மேலே குறிப்பிட்ட முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டு பாங்கு 
நடத்துபவர்கள் புதிய கணக்குகளைத் திறந்து வாடிக்கையைப் 
பெறின் செலாவணி முறிச் சட்டம் 1881 ன் சட்டப் பிரிவின் கீழ் 
பாங்கு நடத்துபவருக்கு காப்பு அளிக்கப்படுகிறது எனலாம் . 


142 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பாங்கு நடத்துவோருடன் உள்ள தொடர்பு பாங்குத் 
தொழிலை யொட்டியிருத்தல் இன்றியமையாதது : பாங்கு நடத்து 
வரும் வாடிக்கைகாரரும் எனக் கூறப்படுபவர்கள் , தம்மிடையே 
உள்ள தொடர்பை வலியுறுத்த பாங்குத் தொழில் சம்பந்தப்பட்ட 
தாக இருக்கும் தொழிலைச் செய்தல் இன்றியமையாதது எனக் 
கருதப்பட்டு வருகிறது . பாங்கு நடத்துபவர் தமக்கு அறிமுக 
நட்பு பெற்றவர்களுக்காக உதவி அளிக்கும் வகையில் செக்குகளை 
மாற்றியும் , பணத்தாள்களை மாற்றி ரொக்கமாக்கியும் , விலை 
மதிப்புள்ள பண்டங்களைப் பாதுகாப்பு செய்து கொடுத்தும் , 
கோரும்போது ரெவின்யூத் தலைகளை விற்றும் செய்யக் கூடிய 
பணிகள் மூலம் அன்னாரை வாடிக்கைகாரர் எனக் கொள்ளுதல் 
சரியில்லை என்று கூறப்படுகிறது . கமிஷனர் ஆஃப் டாக்ஸேஷன் 
எதி . தி இங்கிலீஷ் ஸ்காட்டிஷ் அண்ட் ஆஸ்டிரேலியன் ஸ் பாங்கு 
என்ற வழக்கில் முன்னர்க் கூறியபடி , புதியதாக சேரவரும் 
வாடிக்கைக்காரருக்கும் வழக்கமாக வந்துபோகும் அறிமுகமான 
வருக்கும் உள்ள வேற்றுமைகளை இங்குக் காட்டப் புகவில்லை . 
அதற்குப் பதிலாக ஏதாவது உபகார முறையில் பாங்கு அற்ப 
சொற்பமாக அளிக்கும் உதவியைப் பெறுபவருடன் ஒப்பிடப் 
படுகிறது எனலாம் . எடுத்துக்காட்டாக , ஒரு வாடிக்கைக்காரர் 
இன்னொரு நபரை பாங்கு நடத்துபவருக்கு அறிமுகம் செய்து 
வைத்து எப்போதாவது அவருக்குச் செக்குகளை மாற்றிக் 
கொடுக்கலாம் . 


பாங்கு நடத்துபவர் தன்னைக் காப்பாற்றிக்கொள்ள வேண்டி 
ஒரு சிறிய கணக்கினைத் திறந்தும் , அல்லது சில்லரைக் கணக்கில் 
இம்மாதிரியான வரவினங்களை எழுதி வருவதால் அந்த நபருக் 
கான வரவினங்கள் எழுதப்படுவதால் அவர் வாடிக்கைகாரராகக் 
கருதப்படமாட்டார் . 


என்ற 


தவணை 


வைப்புக் கணக்கினைப் பற்றிய நிலை : பாங்கு நடத்துபவருக் 
கும் வாடிக்கைகாரருக்கும் இடையே 

உள்ள 

உறவு நடப்பு 
வைப்பு கொண்டுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் 
கொள்கை பொதுவாக ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை . ஆயினும் 
வைப்புகளைப் பற்றிய சட்ட விளக்கங்கள் 

சரிவர 
இலக்கணப்படுத்தப்படவில்லை எனலாம் . தவணை வைப்பு போட 
வரும் நபரிடம் அறிமுகக் கடிதமோ , பழக்கமுள்ள வாடிக்கைக் 
காரரின் சான்றிதழோ கோரப்படவில்லை யாதலால் பாங்குகளில் 

வைப்புதாரர்களுக்கு இவ்வகையான கட்டுப்பாடுகள் 
உண்டாவதில்லை . முதன் முதலில் செக்குத்தாளைக் கொடுத்துக் 
கணக்கு வைத்துக்கொள்ள விரும்பும் நபரிடம் செக்கு பெற்றுக் 


தவணை 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


143 


கொள்ளப் போதிய உரிமை உண்டா இல்லையா என்று அறிந்து 
கொள்ளக் கூடிய நிலை பாங்கு நடத்துவோருக்கு ஏற்படவில்லை 
எனலாம் . அம்மாதிரியான நிலைமையில் பாங்கு நடத்துபவர் 
எவ்வித முன்னெச்சரிக்கையும் செய்யாது அன்னாரை வாடிக்கை 
தாரராக ஏற்றுக் கொண்டால் சட்டப்படி அவருக்குக் காப்பளிப் 
பது தடைபெறும் எனக் கூறலாம் . ஆரம்பத்தில் கணக்கு 
வைத்துக்கொண்ட பின்னர் மேற்படி செக்கை பாங்கு நடத்துபவர் 
வாங்கி வசூல் செய்ய முற்படின் சட்டப்படி அவருக்குக் காப்பு 
உண்டு . வைப்புக் கணக்கு வைத்துக்கொண்ட காலத்திற்கும் 
மேற்படி வாடிக்கைக்காரருக்காகச் செக்குத்தாளை வசூலிப்பதற் 
கான (சட்ட முறையில் காப்பு கோரும் ) 

எல்லையைப் 
பொறுத்தும் இதை அனுமானிக்கலாம் . 


கால 


பொது உறவு 


பாங்கு நடத்துபவர் பெறும் டிரஸ்டி அல்லது நிதி 
வைப்பிடமும் அன்று : நபர் பாங்கு நடத்துபவருடன் 
நடப்புவைப்புக் கணக்கு வைத்துக்கொள்ளுவதால் , அவர்கள் 

ருவரிடையே ஓர் ஒப்பந்த உறவு ஏற்படுகிறது . என்பது 
தெரிந்ததே . பண்டு பொது மக்களுடைய கொள்கையாதெனில் 
பாங்கு நடத்துவோர் விலையுயர்ந்த பண்டங்களைப் பாதுகாப்பு 
செய்பவர் என்பதேயாம் , இங்கிலாந்தின் வரலாற்று வாயிலாக 
இதை நாம் 

கண்டிருக்கிறோம் . அக்காலங்களில் பொன் 
வர்த்தகர்கள் ( Gold Smiths ) என்ற வியாபாரிகள் ஆரம்பத்தில் 
வைப்புகளை ஏற்றுக்கொண்டு வட்டியின்றி ரசீது கொடுத்தனர் . 
நிதி வைப்பிடமாகக் கருதப்படுபவர் எந்த நிதிப் பொட்டலத்தை 
யும் அவிழ்க்காது கொடுத்தபடியே திரும்பக் கொடுக்க 
வேண்டும் . பாங்குகள் நிதி காவலராகப் பணியாற்றுவது 
என்பது உண்மைதான் . ஆயினும் , இப்பணியைப் பாங்கினுடைய 
பெரும்பணியாகக் கருதாது 

அதனுடைய 

உட்பணியாகவே 
கருதலாம் . 

பாதுகாக்க வாடிக்கைக்காரர்களிடமிருந்து 
பணத்தைப் பெற்றுக்கொண்டு அதைப்பணப்பெட்டியில் வைத்துப் 
பூட்டிப் பாதுகாத்துப் பினனர் உரியவருக்குத் திருப்பிவிடுவதால் , 

பயணற்றுப்போய் விடுவதோடல்லாது பாங்கு நடத்து 
வோருக்கு எவ்வகையிலும் லாபம் தரும் நிலையில் இருக்காது . 
பாங்கு நடத்துவோர் டிரஸ்டியாக இருப்பதாக அனுமானம் 
செய்யின் வர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட 

நிதியை 
எவ்வகையான ஆவணங்கனில் முதலீடு செய்தார் 

என் 

ற 
கணக்கை அவ்வப்போது டிரஸ்ட் சம்பந்தப்பட்டவர்களுக்குக் 
காட்டவேண்டிய நியதியேற்படுகிறது . எனவே , அதன் பொருளுக் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பங்கு நடத்துபவர் செய்யவியலாமையால் , அவரை 
டிரஸ்டியாக இலக்கணங் கூறுவது பொருத்தமில்லையெனலாம் . 


கடன்பட்டவருக்கும் கடன் கொடுத்தவருக்கும் இடையே 
உள்ள உறவு - பாங்கு 

நடத்துவோருக்கும் வாடிக்கைக் 
காரருக்கும் இடையே உள்ள உறவு ஸர் ஜான் பேகெட் 
( Sir Johly Paget ) அவர்களின் கூற்றுப்படி கடன் பட்டவருக்கும் 
கடன் கொடுத்தவருக்கும் இடையே உன்ள உறவைப் போள்றது 
எனலாம் . பாங்கு நடத்துபவருடைய 

கணக்கினை 
யனுசரித்தே விவரப்படுத்தப் படலாம் . 

வாடிக்கைக்காரர் 
கொடுக்கும் பணத்தை இரும்புப் பெட்டியில் பூட்டி வைப்பதற்குப் 
பதிலாக , பாங்கு நடத்துபவர் தான் பட்ட கடன் என்று பொறுப் 
பாளியாக நிற்கிறார் . பாங்கியில் செலுத்தப்பட்டத் தொகை 
பாங்கு நடத்துபவருடைய சொத்தாக மாறுகிறது . எனவே , 
ஒருவர் தானடைந்த சொத்தை எவ்விதமாவது செலவிட உரிமை 
பெற்றுள்ளது போன்று பாங்கு நடத்துவோரும் அவ்வாறு தன் 
விருப்பத்திற்கேற்ப அவர் எடுத்து செலவிடமுடியாது . தனது 
வாடிக்கைக்காரடமிருந்து பெறும் பணத்தை அல்லது அவரது 
கணக்கில் கட்டப்பட்ட பணத்தை பாங்கு நடத்துபவர் ஒரு கடன் 
பட்டவர் போல வைத்துக்கொண்டு அதற்கு மேலாக இன்னொரு 
பொறுப்பையும் மேற்கொள்கிறார் . தமது வாடிக்கைக்காரர் 
கொடுக்கும் செக்குகளை மதித்து உடனே பணம் கொடுக்க முன் 
வருகிறார் . அவ்வாறு மதித்துக் கொடுக்கப்படும் தொகை 
வாடிக்கைக்காரரின் கணக்கில் உள்ள தொகை வரையில் தான் , 
அதற்கு மீறிக் கொடுக்க இயலாது . ( ஃபோலி எதி . ஹில் 
Folley Vs Hill 1848 2 எச்.எல்.ஸி. 23 ) இதே அடிப்படையில் 
தர்ம்தாஸ் எதி. கங்காதேவி என்ற வழக்கைப் பார்க்கவும் . 
( 29. ஏ . 773 ) . சுப்பிரமணியஞ் செட்டியார் எதிராகக் கதிரேசன் 
39 , எம் . 1081 , இச்சா எதிராக நாதா 13 பீ 388 ; இஷர் எதி 
ஜிபான் 16 ஸி 25 , அஃபிஷியல் அனஸனி ஆஃப் மதராஸ் எதி 
ஸமித் 32 எம் 68. பாங்கியில் பணம் கட்டியவுடன் , அந்தப் பணம் 
வைத்துக்கொள்வதற்கான பாத்தியதை பாங்கு பெறுகிறது . 
இம்மாதிரி கட்டிய பணமனைத்தின் மீது பாங்கு கொண்டுள்ள 
உரிமை உரிமையே ( Liess ) அன்றி மீள் உரிமையாகக் கருத 
முடியாது ( அஃபிஷியல்லிக்விடேடர் , அனுமன் பாங்கு லிமிடெட் 
எதிராக கே . பி . டி . நாடார் மற்றும் இதரரும் ( Official Liquidator 
The Hanuman Bank Ltd., Vs K. P. T. Nadar & Others ) 
சி . சி . வால் . 26 , பக் 81 ) பாங்கு நடத்துபவர் தமது வாடிக்கைக் 
காரரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு அதற்கு வட்டி தர 
முன் வருவதன் கொள்கையாதெனில் தான் அப்பணத்தைத் தன் 


வாங்குபவரா . 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

145 
விருப்பத்திற்கேற்பப் பயன்படுத்திக்கொள்ளவும் , அதை 
வட்டிக்கு விட்டுப் பொருளீட்டுவதற்கான உரிமையேற்படுகிறது . 
இதன் விளைவாக அவர், தனது வாடிக்கை வைப்புதாரருக்கும் 
வட்டி கொடுக்கவும் முடிகிறது , லாபம் பெறவும் முடிகிறது . 
தனது வாடிக்கைக்காரருக்கு வட்டியே கொடுப்பதில்லை 
என்றாலும் , அவர் கடன் பட்டவராகக் கருதப்படுவாரேயன்றி 
அ - கு 

கருதமுடியாது . ஏனெனில் , அவர் 
கோரியபொழுது போட்ட தொகையைத் திருப்பிக் கொடுத்து 
விடுகிறார் . வாடிக்கைக்காரர் தர்ன் கொடுத்த அதே இலக்கமிட்ட 
பணத் தாள்களையும் நாணயங்களையும் திருப்பிக்கொடுக்க 
வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது . சட்டமுறையில் கடன் 
தீர்ப்புக்குரிய நாணய முறையில் தான் அவர் திருப்பிக்கொடுக்கக் 
கூடும் . 


வேல்ஜீ லக்கம்ஸே அண்ட் கம்பெனிக்கு எதிராக டாக்டர் 
பானாஜி : ( Velji Lakhansey & Co. , Vs, Dr. Banaji ) கம்பெனி 
வழக்குகள் வால் 25 ( 1955 ) பக் 395 ) பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் 
இது சம்பந்தமாக அதிகப்படியான விபரங்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . பாங்கு நடத்துபவருக்கும் , வாடிக்கைக்காரர் 
இருவரிடையே உள்ள உறவு கடன் பட்டோரையும் 

கடன் 
கொடுத்தோரையும் சார்ந்துள்ள தொடர் புபோல் ஆகும் . 
பாங்கு 

நடத்துபவர் வாடிக்கைக்காரரிட மிருந்து பெற்றுக் 
கொண்ட தொகையைத் தனிச் சலுகை பெற்ற கடன் 
கொடுத்தோரைப்போன்று- உடேன கொடுக்கப்பட வேண்டும் 
என்று பாங்கு முறிவு ஏற்பட்ட காலத்தில் கோர நியாயமில்லை . 
ஆயினும் , வாடிக்கைக்காரர் தனது பாங்கு நடத்துவோருக்குத் 
தனிப்பட்ட கட்டளைகளையிட்டுத தனக்குப் பதிலாளாக நியமிக்க 
உரிமையுண்டு . அவ்வாறு பதிலாளாக அமர்ந்த 
நடத்துபவரை , கடன் பட்டவராகக் கொள்ள இயலாது . ஆயினும் , 
வாடிக்கைக்காரருடைய நம்பிக்கைக்குப் பாத்திரமாக 

பாத்திரமாக இருக்க 
வேண்டியது இன்றியமையாததாகிறது . பத லாள் உறவு முடிவு 
பெறும்வரை 

நம்பிக்கையைப் பெறுகிறார் . எடுத்துக் 
காட்டாக , ஒரு வாடிக்கைக்காரர் தனது அறிமுகமான பாங்கு 
நடத்துவோரிடம் ஒரு 

ஒரு குறிப்பிட்ட ெதா கையை ஏதோ ஒரு 
குறிப்பிட்ட நபர் வசம் . சேர்க்கவேண்டும் 

கட்டளைப் 
பிறப்பித்தார் எனக்காள் வோம் . இவ் . த்திரவின் , அடிப்படை 
யினின்று நோக்கின் பாங்கு நடத்துபவர் மேற்படி தொகையைப் . 
பாதுகா 

துகாப்பாக வைத்திருந்து , டிரஸ்டி போன்று அதை குறிப்பிட்ட 
நபரிடம் சேர்த்து விடுவது வரை பொறுப்பாளியாகிறார் . 

101 


பாங்கு 


அவர் 


எனறு 


146 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


போன்று 


என்று 


பாங்கு நடத்துவோர் பட்ட கடன் தொகையை வாடிக்கைக் 
காரர் தேவையெனக் கோர வேண்டியது இன்றியமையாதது : 
கடன் பட்டவர் , 

கடன் 

கொடுத்தவர் உறவு 
இவ்விருவரிடையே அமைந்தது 

கூறின் அது முழு 
கருத்தையும் விளக்குவ தன்று 

வர்த்தகக் கடனுக்கும் இவ் 
வகையான கடனுக்கும் ஒரு வேற்றுமையை நன்கு காணலாம் . 
கடன் கொடுத்தவர் கடனைத் திருப்பிக்கொடு என்று கோர 
வேண்டியதில்லை ஆயினும் 

பாங்கு 

நடத்துவோருக்கும் 
வாடிக்கைக்காரருக்கும் இடையே உள்ள முறையின் கீழ் கடனைத் 
திருப்பிக் கொடு என்று கேட்க வேண்டியது இன்றியமையாதது 
எனக் கூறுகிறார்கள் . இந்த விளக்கம் ஜோவாகிம்ஸன் எதி . 
ஸுவிஸ் பாங்கிங் கார்ப்பரேஷன் ( J achimson Vs Swiss Banking 
Cr < poration ) ( 1921 ) 3 கே . பி . 110 என்ற வழக்கில் முடிவு 
செய்யப்பட்டது . ஒரு பாங்கியிலிருந்து வரவேண்டிய கடனாயின் 
அதைக்கொடு என்று கேட்டுப்பெற வேண்டும் . அக்கடன் 
11 உ ண்மையில் இயல்பாக பாக்கி யாக இருக்குங்கால் 
வாடிக்கைக்காரரால் கோர வேண்டியது ன்றியமையாதது 
எனலாம் . இல்லையெனில் , பாங்கு நடத்துபவர் தக்க அறிவிப்பு 
இல்லை யென்ற காரணத்தால் வாடிக்கைக்காரரின் கணக்கை 
முடிவிடுவார் . 

அவருடைய செக்குத்தாள்களை 
அவ்வப்போது கேட்டபோது கொடுக்க மறுத்து மேற்படி 
வாடிக்கைக்காரரின் கௌரவத்தை பாதிக்கும் அளவில் நடக்கக் 
கூடும் . உயர் நீதிபதி அட்கின் ( Atkin LJ . ) பிரிவிகௌன்ஸிலின் 
உறுப்பினர் மிகவும் தெளிவாகப் பயன் படும் வகையில் 
தனது 
தீர்ப்பை விளக்கியுள்ளார் . 


தமது வாடிக்கைக்காரருக்கான கணக்கிற்குப் பணம் 
பெற்றும் , மாற்றுண்டியல்களை முன்னின்று வசூல் செய்து 
வரவு வைக்கிறது பாங்கு . இவ்வாறு பெற்ற பலவகைத் 
தொகைகளை ட்ரஸ்டாக வைக்கப்படவில்லை . அத்தொகைகளை 
பாங்கு கடனாகப் பெற்று ஒழுங்காகத் திருப்பிக்கொடுக்க 
பொறுப்பேற்கிறது . அவ்வாறு கூறப்பட்ட பொறுப்பாவது 
எந்தக் கிளை அலுவலகத்தில் பணம் கடனாகப் பெற்றதோ 
அதே கிளையலுவலகத்தில் பாங்குத் தொழில் நடக்கும் 
வேளையில் திருப்பித் தர சம்மதிக்கிறது . இவ்வாறு 
ஏற்கப்படும் 

பொறுப்பில் வாடிக்கைக்காரர் கட்டியுள்ள 
தொகையின் எந்தப் பகுதியையும் எழுத்து மூலம் பிறப்பிக்கப் 
பட்ட கட்டளையை அனுசரித்து அதே கிளையில் இரண்டல்லது 
மூன்று தினங்களுக்குள்ளாக இயல்பாகவே வர்த்தக 
முறையில் கொடுக்க முன் வரலாம் . நியாயமான முறையில் 


பாங்கு நடத்து பவரும் வாடிக்கைக்காரரும் 


அதன் 


அறிவிப்புக் கொடுக்காமல் பாங்கு மேற்படி வாடிக்கைக் 
காரருடைய கணக்கு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் , வாங்கலை 
நிறுத்தி விடாது . இது ஒப்பந்தத்தின் ஒரு தலையாய பிரிவு 
எனலாம் . 

வாடிக்கைக்காரர் எழுத்தில் பிறப்பிக்கும் 
கட்டளைகள் 

பாங்கு நடத்துபவரை ஐயத்தில் ஆழ்த்தி 
விடாமலும் பொய்க் கையெழுத்தை வளர்த்து 
விளைவாக பாங்கு நடத்துபவரைத் தவறான பாதையில் 
செலுத்தக்கூடாது . நடப்பு வைப்புக் கணக்கு வைக்கப்பட்ட 
கிளை யலுவலகத்தில் வாடிக்கைக்காரர் செலுத்திய 

முழு 
தொ கையையும் கொடுக்க எழுத்து மூலம் தேவையெனக் 
கோருதல் அன்றி , கேட்டவுடன் முழு தொகையைக் 
கொடுக்கவேண்டும் என்று ஒப்பந்தப்படி கூறப்படவில்லை . 
எழுத்து மூலம் தேவையைக் 

கோரவேண்டுமா 
முடிவைப்பற்றி இப்போது சிந்திக்க வேண்டிய தேவை 
யில்லை ! 


என்ற 


கிளையலு 


உயர் நீதிபதி அட்கின் வியக்கத்தகு முறையில் விளக்கியிருப்பது 
பாங்கு வாடிக்கைக்காரருடைய கணக்கு 

உள்ள 
வலகத்தில் மட்டில் தான் கோரியபின் பணத்தைக்கொடுக்கலாம் 
என்றும் , இது அந்த பாங்கு நடத்துபவர் சிரமேற்கொள்ள 
வேண்டிய கடமையெனக் கூறியுள்ளார் . இதே விபரம் முன்னர் 
பிரச்சினையாக , எழுப்பப்பட்டு க்ளேர் அண்ட் எதி . 
டிரெஸ்ட்னர் பாங்கு ( Clare & Co. Vs. Dresdner Bank ) 1915 
2 கே பி . 57. என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது . அதன் 
விபாச் சுருக்கம் வருமாறு : இவ்வழக்கில் வரும் வாதிகள் பிரதி 
வாதி பாங்கினுடைய பெர்லின் கிளையில் கணக்கு வைத்துக் 
கொண்டிருந்தனர் . பெர்வின் கிளையல்லாது அந்த பாங்கினுடைய 
லண்டன் நகர் கிளையில் தங்களுடைய கணக்கிலுள்ள பணத்தைக் 
கோரினர் . லண்டன் கிளை மறுத்ததும் வழக்குத் தொடர்ந்தனர் . 
வாடிக்கைக்காரர் எந்தக் கிளையில் கணக்கு வைத்துக் 
கொண்டுள்ளனரோ அந்தக் கிளைக்கு மட்டும் தான் பணம் கோரிய 

திருப்பவேண்டிய பொறுப்பு உண்டேயன்றி 
கிளையலுவலகங்களைக் கொடுக்கும்படி வற்புறுத்த வாடிக்கைக் 
காரருக்கு அதிகாரம் இல்லை என முடிவு செய்யப்பட்டது . 


போது 


லீடர் அண்கோ எதி . டிரக்ஷன் டெர் டிஸ்கண்டோ 
கஸல்ஷாப்ட் ( Leader & Co. , Vs , Direction der Disconto 
Gesellschaft) 31 டி எல்.ஆர் . 83 ல் முன் கூறிய வழக்கில் வந்த 
அதே விளக்கங்கள் இருந்தன . ஆயினும் ; ஒரே ஒரு பேதமென்ன 
வெனில் , கணக்கிருந்த பாங்குக் கிளையிலேயே 

பணம் 


148 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


கேட்கப்பட்டு மறுக்கப்பட்டது . இந்த நிலையில் விதிக்கப்பட்ட 
கடன்பட்டோர் எந்தப் பகுதியிலிருந்துகொண்டு தொழில் 
நடத்துகிறாரோ . அது தான் சட்டபடி ஏற்றுக்கொள்ளக்கூடியது . 
கடன் 

வேறோர் அயல்நாட்டில் தான் கொடுக்கப்படவேண்டும் 
என்ற கொள்கையினை ஏற்றுக்கொள்ள இயலாது . ரிச்சர்ட்ஸன் 
எதி ரிச்சர்ட் ஸன் ( Richardson Vs Richardson ) 1927 என்ற 
வழக்கில் மேற்படி வழக்கை ஆதாரமாகக் காண்பித்து உயர் 
நீதிபதி ஹில் ( Hill J ) நல்ல முடிவுரையைக் கூறியுள்ளார் . 
வாடிக்கைக்காரரின் வேண்டுகோளின் படி ஒரு கணக்கிலுள்ள 
தாகையை 

இன்னொரு கணக்கிற்கு மாற்றுவது பழக்கம் , 
வாடிக்கைக்காரரின் விருப்பத்திற்கு இணங்கச் செய்வதால் 
இதிலுள்ள தொக்கிய கருத்து பாதையில் இம் மாற்றத்தி 
லேற்படும் செலவினங்களை வாடிக்கைக்காரர்தான் ரற்றுக் 
கொள்ளவேண்டியது . அதே போன்று ஒரு வகை செலாவணி 
யிலுள்ள கணக்கை வேறொரு செலாவணி முறைக்கு மாற்றினால் 
நடப்பு மாற்று விகிதத்தில்தான் மாற்றப்படுமேயன்றி பழைய 
விகிதத்தில் மாற்றயியலாது . 


எடுத்துக் காட்டு : இக்கொள்கையின் பொருள் சமாதான 
காலங்களில் பொருத்தமாக இருக்கும் எனக்கூற இடமில்லை . 
யுத்த காலத்தில் இது மிகவும் ஏற்றதாக அமைந்துள்ளது . 
எடுத்துக் காட்டாக , ஏப்ரல் 1940 க்கு முன்னர் ஜெர்மானிய 
ஆக்கிரமிப்பு நடப்பதற்கு முன்னர் அ என்ற இந்தியர் 
ஹாலந்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் . அ என்ற 
மேற்படி இந்தியர் டச்சு 

பாங்கியினுடைய ஆம்ஸ்டர்டாம் 
( Amsterdam ) கிளையில் உள்ள தன் பணத்தை மேற்படி டச்சு 
பாங்கினுடைய பமபாய்க் கிளைக்கு மாற்றும்படி கோருகிறர் . 
செலாவணி மாற்றக் கட்டுப்பாடுகளாலும் , போக்குவரவு சா தன 
மின்மையாலும் தடைபடுகிறது . அ என்ற நபர் பம்பாய் உயர் 
நீதிமன்றத்தில் வழக்குத் தொடர்ந்து பம்பாய்க் கிளை யைக் 
கொடுக்கும்படி உத்திரவு பிறப்பிக்கலாம் . இதில் கவனிக்கத் 
தக்கது என்னவெனில் , ஆம்ஸ்டர்டாம் , பம்பாய் 

இவ்விரு 
கிளைகளும் ஒரே சட்டப் பிணைப்பு பெற்றவைகளாக இருக்க 
வேண்டும் . 


உயர் நீதி மன்றங்களிடையே ஏற்பட்ட அபிப்பிராய பேதம் 
நீக்கம் பெற காலவரையறை சட்ட 60 ஆம் பிரிவின் திருத்தம் : 
காலவரையறைச் சட்ட 1903 - ன் பிரிவுகள் 59 , 61 - ன் வாசகங்களை 
யொட்டியே பரிசீலனை செய்யப்பட்டு முடிவு தெரிவிக்கப்பட்டது . 
பிரிவு 59 ன் படி ஆரம்பத்தில் திருப்பிக்கொடு என்று தோரும் 


என்று 


ர் 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

1491 
தொகை கடனாகக் கொடுக்கப்படுமானால் , அதற்குத் தவணை 
3 ஆண்டுகள் எனக் கூறியுள்ளது . பிரிவு 60 - ன் 

LILA 
ஒப்பந்தத்தின் கீழ் வைப்பாக விடப்பட்ட தொகை தேவையென 
சோரிய சமயத்திலிருந்து 3 ஆண்டுகள் 

கூறு கிறது 
1908 ஆம் ஆண்டின் இந்தியக் காலவரையறைச் சட்டத்தின் 
பிரிவுகள் 59 - ம் 60 - ம் காலவரையறைச் சட்டம் 1963 - ன் பிரிவுகள் 
21 - ம் 22 - மாக அமைந்துள்ளன . பம்பாய் , அலகாபாத் உயர் 
நீதி மன்றங்களின் விவரப்படி இச்சா எதி . நாதா ( Ichha V. 
Natha 13 B. 338 ) தரம்தாஸ் எதி , கங்காதேவி ( Dharamdas 
V. Gangadevi 29 A. 773) படி நாட்டு பாங்கு நடத்து வோருக்கும் 
வாடிக்கைக் காரருக்கும் இடையேயுள்ள தொடர்பு கடன் பட்டோ 
ருக்கும் , கடன் கொடுத்தோருக்கும் உள்ள நிலையைப் போன்றும் 
59 - ஆவது பிரிவின் விளக்கத்தின் கீழ் வருகிறபடியால் நாட்டுபாங்கு 
நடத்துவோரிடமிருந்து எழுத்து மூலமாகக் கடனை திருப்பிக் 
கொடு என்று கோரவேண்டிய நியதி இல்லை . இக்கொள்கைக்கு 
எதிராக கல்கத்தா , சென்னை இவ்விரு நீதி மன்றங்களும் 
வேறொரு விளக்கம் கொடுத்து பிரிவு 61 - ன் கீழ் நாட்டு பாங்கு 
நடத்துவோருக்கும் , வாடிக்கைக்காரருக்கும் 

உள்ள உறவு 
வைப்பாளருக்கும் , வைப்பு மேற்கொள்ளுவோருக்கும் போனறு 
தொடர்பு உள்ளதால் தேவை என்று வழக்குத் தொடரும் , 
முன்னரே கோர 

இன்றியமையாதது . ( Isher 
v . Jiban ) இஷர் எதி ஜிபன் -16 சி 25. பெருந்தேவித் தாயார் எதி 
நம் Perundevitayar Vs. Nam 18 எம் 390 . 

இந்த அபிப்பிராய பேதத்தை நீக்கும் பொருட்டு 60 ஆவது 
பிரிவைத் திருத்தி வாடிக்கைக்காரரின் பணத்தை பாங்கு 
நடத்துவோர்களிடம் கொடுத்திருப்பின் , என்ற வாசகத்துடன் 
கோரியபோது கொடுக்கப்படும் என்று இணைக்கப்பெற்றது . 
இந்தத் திருத்தத்தின் காரணத்தினால் விளக்கமாகப் பணம் 
தேவையெனக் கோரப்படவேண்டும் 

என்ற 

நிபந்தனையை 
என்ற காரணத்தின் அடிப்படையில் வழக்குத் தொடரலாம் . 
ஜூக்கி எபதி . கிஷென் 37 ஏ . 192 ; பீமா எதி . வேணி 28 பாம் 
லா . K 83 ; மோடி . எதி . நாரஞ்சி 27. பாம் லா . ரி 423, சீதாபாய் 
எதி . பாஞ்சி பாம் லா . ரி 427 ; சுப்பிரமணியன் எதி , கதிரேசன் 
39 எம் 1081 . 


வேண்டியது 


டிரஸ்டியாகப் பாதுகாப்பிற்கு விடப்பட்ட வைப்புகள் ; 
பாங்கு 

நடத்துவோரிடம் பாதுகாப்பாக வைக்கப்படும் 
ஆவணங்களும் , நிதியும் விலையுயர்ந்த நகைகளும் வைக்கப்படின் 


O ஐ ஆ என்ற பாங்கிற்கு வரவு வைக்கும்படி 
160 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
அதன் காரணத்தால் 

பாங்கு நடத்துவோரின் நிலை 

முன் 
கூறியதைப்போன்று இல்லாது 

வேறொரு உறமுறையாக 
அமையும் . அவ்வாறு பாதுகாப்பிற்குக்கொண்டுவரும் வாடிக்கைக் 
காரரின் மேற்படி பொருள்களின் மீது உள்ள உரிமை அவரிடமே 
இருக்கும் . தேவைப்பட்டபொழுது அவர் திரும்பிப் பெறலாம் . 
எடுத்துக் காட்டாக , ஒரு வாடிக்கைக்காரர் இன்னொரு பாங்கின் 
மீது உத்திரவிடப்பட்ட செக்குத்தாளைத் தனது கணக்கின் மூலம் 
வசூல்செய்து வரவு வைக்கக்கோரின் அவர் விருப்பப்படின் 
வசூல் செய்யும் பாங்கினிடமிருந்து அந்தச் செக்கைத் திருப்பிப் 
பெறலாம் ஒருக்கால் வசூலிக்கும் பாங்கு முறிந்துபோகும் 
தருவாயில் இருக்கும்போதுகூட அந்தச் செக்கை அவர் திருப்பி 
வாங்கலாம் . வாடிக்கைக்காரர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக 
வைப்புகளை பாங்கு நடத்துவோரிடம் கொடுத்திருப்பின் , 
அப்பணிக்கு இவ்வைப்பைப் பயன்படுத்தாது பாங்கு நடத்துபவர் 
நிறுத்திக்கொண்டாரானால் வாடிக்கைக்காரர் வைப்பைத் 
திருப்பிக் கோரமுடியாது . 

அந்நிலையில் வாடிக்கைக்காரர் 
களுடன் கொடுத்தவராகக் கருதப்படுவாரன் றித் தனிப்பட்ட 
சலுகை பெறுவதில்லை . பார் நார்ட்டு பாங்கு கம்பெனி வழக்கு 
( 1871 ) நாற்பது லா.ஐ.அ. 730 ( In re Barned s Banking Co. , 
[ 1871 ] 40 L.J. , Ch . 730 ) குறிப்பிட்ட பணியில் பகுதியை 
நிறைவேற்றியிருப்பினும்கூட இவ்வழக்கு வேறு 

விதமாக 
மாறியிருக்கக்கூடும் . " ஃபார்லே எதி . டர்னர் ( 1871 ) 25 லா.ஐ. 
அ 710 ( Farley V. Turner ( 1871 66 L.J ,, Ch . 710 ) என்ற வழக்கில் 
ஒரு வாடிக்கைக்காரர் என்ற பாங்கியில் £ 942 தனது 
கணக்கில் வைத்திருந்தார் . £ 707 ஐ மேற்படி 

கணக்கில் 
செலுத்தி £ 500 ஐ 
கட்டகா ழுத்து மூலம் தெரிவித்தார் . இந்த மாற்றுண்டியலின் 
கெடு தேதி வரும் முன்னரே அ என்ற பாங்கு முறிந்தது . 
என்றற் பாங்கு £ 500 - ஐ திருப்பிவிட்டது . வாடிக்கைக்காரர் 
தனது £ 500 - ஐ கொடுக்கும்படி வழக்காடினார் . இறுதியில் 
நீதிமன்றம் அப்பணம் அவருடையது என்றும் கடன் கொடுத்த 
வராகக் கருதக்கூடாது என்றும் முடிவு செய்தது ." . ( பாங்கிங் 
அண்டு , நெகோஷியபிள் இன் ஸ்ட்ருமன்ட்ஸ் எழுதியவர் ஃராங்க் 
டில் யார்டு 4 ஆவது பதிப்பு பக்கம் 95 அதே போன்று அ என்ற 
பாங்கின் *கிளை அலுவலகம் ஒன்றில் ப என்ற நபரிடமிருந்து 
மாற்றுண்டியல்கள் வசூலுக்காக வந்தது 

வைத்துக் 
கொள்ளுவோம் . மேற்படி நபர் அந்த பாங்கியில் கணக்கு 
வைத்திருப்பவர் அல்லர் . மேற்படி பாங்கு மாற்றுண்டியலை 
வசூல் செய்து அதைக் கொடுக்கும் முன்னரே தனது தொழிலை 
நிறுத்திவிட்டது 

று 

வைத்துக்கொள்ளுவோம். அந்த 


என்று 


என் 


தொகை பற்றின மாயிருந்த ஓவர் ட்ராஃப்ப 
. 
லுவலகத்திலிருந்த 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

161 
நிலையில் அந்நபர் மேற்படி பாங்கை நம்பிக்கைக்குப் பாத்திர 
தொடர்பு கொண்டதால் அத்தொகை 

முழுவதும் 
அவரிடம் சேர வேண்டிய உரிமை , பெற்றிருக்கிறார் . பாங்கு 
முறிந்தாலோ அல்லது வர்த்தகத்தைத் தொடர்ந்து நடத்தாமல் 
இருந்தாலோ அவருக்கு எள்ளளவேனும் சிரமமில்லை . ( ஷா 
வால்ஸ் 

கம்பெனி எதிராக அம்ரிட்ஸ்ஸர் நேஷனல் பாங்கு 
( கலைப்பு நிலையில் ) 7 லாகூ 155 பக் 158 ] [ Shaw Wallac3 & Co. 
V. Amritsar National Bank ] [In liquidation ) 7 Lah , 155 
at P. 158 ) . 

வாடிக்கைக்காரரின் முகவர் : - ஒரு பாங்கு நடத்துபவர் 
தனது வாடிக்கைக்காரருக்காக 

வேண்டி 

ஆவணங்களை 
வாங்கியோ அல்லது விற்பனை செய்தோ உதவியளிப்பின் அதன் 
நிமித்தம் அவர் பதிலாளாகப் பணியாற்றுகிறார் : அதே போன்று 
தனது வாடிக்கைக்காரருக்காக வேண்டி செக்குகள் , லாப , ஈவுப் 
பங்குகள் , மாற்றுண்டியல்கள் , புரோ நோட்டு இவைகளை வசூ 
செய்து கொடுப்பின் அப்பொழுது கூட பதிலாளர்கவே கருதப் 
படுவார் . பதிலாளாகப் பல்வேறு துறைகளில் அவர் ஈடுபடக் 
கூடும் . எடுத்துக்காட்டாக ட்ரஸ்டியாகவும் சொத்துக் காவல 
னாகவும் இறந்தவர் சொத்தை நிர்வகிக்கவும் பணம் அனுப்பு 
எழுத்தராகவும் ன்னொருவருடைய பதிலாளாகவும் 

பணி 
யாற்றலாம் . 

அநேக கணக்குகளை ஒன்று சேரிக்க பாங்கு நடத்து 
வோருக்கு உள்ள உரிமை 

வெகு 

அண்மையில் பலர் 
கொண்டுள்ள எண்ணப்படி 

பாங்கு 

நடத்துபவர் ஒரே 
வாடிக்கைக்காரர் பெற்றுள்ள பல கணக்குகளையும் ஒன்று சேர்க்க 
உரிமை உண்டு என்றும் எழுத்து மூலம் , வர்த்தகத்தையொட்டி 
அவைகள் தனிப்பட இருக்கவேண்டும் என்று நிபந்தனையீட்டால் 
அவ்வாறே வைத்திருக்கவேண்டும் . இக்கொள்கை கார்னெட்டு 
எதி . மெக்கெர்வான் ( Garnett V. Mckervan ) ( 1872 ) 27 எல் டி , 
560 - இவ்வழக்கில் வாதி பல காலங்களாகவே பெற்ற கடன் ஓவர் 
ட்ராஃப்ட் அடைக்கப்படாமல் கிடந்து வந்தது . அவர் தனது 
வர்த்தகத்தை நிறுத்தியபின்னர் மேற்படி பாங்கியுடன் தொடர்பு 
கொண்டிருக்கவில்லை . சில ஆண்டுகள் கழித்து மேற்படி 
பாங்கினுடைய வேறொரு கிளை அலுவலகத்தில் பணம் இட்டு 
கணக்கு வைத்துக்கொண்டார் இப்புதிய கணக்கிலிருந்த 

கடனை 
அதிகப்படியாகவே இருந்தது . முதல் கிளை 
கடன் தொகை வரவினத்தில் இருந்த கணக்கு வைக்கப்பட்ட 


182 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


கிளை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு ஓவர் டிராஃட்டுக் கடனைக் 
கழித்து மீதித் தொகையை கணக்கில் வரவு காட்டினார் . 
வாடிக்கைக்காரர் அவ்வப்போது விடுத்த செக்குகளைக் கணக்கில் 
போதிய பணம் இல்லை என்று கொடுக்க மறுத்துப் பெரும் தீங்கு 
விளைவித்தனர் . இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாங்கு 
நடத்துவோருக்குச் சாதகமாகவே 

விளங்கியது . 

ஏனெனில் , 
வாடிக்கைக்கா ரருக்கும் பாங்கு நடத்துவோருக்கும் இடையே 
யாதொரு விதமான தனிப்பட்ட ஒப்பந்தமும் ஏற்பட்டு அதன் 
விளைவாக கணக்குகளை இணைக்காது , தனியே வைக்கும்படியான 
நிலைமையை ஏற்படுத்தவில்லையாதலால் பாங்கு நடத்துபவர் தன் 
வசதிக்கேற்ப , தனிப்பட்ட ஒப்பந்தம் இல்லாத காரணத்தால் 
கணக்குகளை ஒன்று சேர்க்கலாம் . மேலும் , பாங்கு நடத்துபவர் 
கணக்குகளை இணைப்பதாகத் தனது விருப்பத்தை விளக்க 
மாகவோ எழுத்து மூலமாகவோ தெரிவிக்கவேண்டிய சட்ட 
முறைப்படி கடமைப்பட்டவர் அல்லர் . 


வாடிக்கைக்காரரின் அனுமதியும் அவருக்கு விடப்படும் 
அறிக்கையும் ; முற்றிலும் மாறுபாடான கொள்கையை க்ரீன்லா 
எதிராக யூனியன் பாங்கு ஆஃப் மான்செஸ்டர் ( Greenhalgh 
V. Union Bank of Manchester , ( 1924 ) 2 K. B. 153 ) என்ற 
வழக்கில் உயர் நீதிபதி வேறு ஒரு கொள்கையைக் கூறியுள்ளார் . 
ஒரு பாங்கு நடத்துபவர் வாடிக்கைக்காரருடன் ஒப்பந்தம் 
செய்து கெண்டு அதன் அடிப்படையில் இரண்டு கணக்குகளைத் 
தனியே வைக்க முற்படின் தனது வாடிக்கைக்காரரின் அனுமதி 
யின்றி சொத்துக்களையும் பொறுப்புக்களையும் ஒன்றையொன்று 
தீர்த்துக் கட்டுவதற்கு அனுமதியில்லை . இன்னும் அநேகர் இந்தத் 
தீர்ப்பைக் கட்டுப்படுத்தும் தீர்ப்பாகக் கருதுவதில்லை . பொதுப் 
படையாக முன்னறிவிப்பின்றி பாங்கு நடத்துபவர் வாடிக்கைக் 
காரரின் தனிப்பட்ட இரண்டு கணக்குகளை இணைப்பின் அவர் 
தொல்லை களுக்கு ஆளாகக்கூடும் . இம்மாதிரி ஒன்று சேர்த்த 
பின்னர் வாடிக்கைக்காரர் கொடுத்துள்ள செக்குகளை ஏற்க 
மறுத்து அதன் விளைவாக வாடிக்கைகாரரின் நற்பெயரைக் 
கெடுத்து : விடுவார் . ஆயினும் , இரண்டு கணக்குகளையும் 
ஒன்றாக இணைப்பதற்கான தகவலை அனுப்பியதாகவும் வர்த்தக 
முறையில் நிரூபித்தாலன்றித் தன் கட்சியை வலுப்படுத்திக் 
கொள்ள முடியாது . 


ஒரு முன்னெச்சரிக்கை : 

இத்தொல்லையினின்று விடுபட 
வேண்டுமாயின் , பாங்கு நடத்துபவர் தனது வாடிக்கைகாரர் 
களிடமிருந்து பற்று வரவை - மாற்றிக் கொள்ளுவதற்கான 


153 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


கட்டளையுள்ள கடிதத்தைப் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . 
இக்கடிதத்தின் ஆதாரத்தின் கீழ் பாங்கு நடத்துவோர் தன் 
வசதிக்கு ஏற்ப , வேண்டிய காலத்தில் பற்றுத் தொகையை 
வரவிலுள்ள தொகையில் கழித்து நிகர இருப்பு மட்டிலும் 
இவ்வளவு என்று பேரேட்டில் காட்டலாம் . இதனால் இரண்டு 
பயன்கள் உள்ளன . ஒன்று பாங்கு நடத்துபவர் பற்று வரவை 
முன்னின்று கழித்துக் கொள்ளத் தனிப்பட்ட உரிமையைப் 
பெறுகிறது , இரண்டாவது தனிப்பட்ட முறையில் வாடிக்கைக் 
காரருக்குத் தகவல் அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கிடையாது 
எனலாம் . 


வருங்காலக் கடன்களுக்கும் எதிர் நோக்கியிரா கடன் 
களுக்கும் இது பொறுந்தாது : ஒரே 

வாடிக்கைக் 
காரருக்கான இரு தனிப்பட்ட கணக்குகளை இணைப்பு செய்யும் 
உரிமை பாங்கு நடத்துவோருக்கு இருக்குமாயின் , அவ்வுரிமை 
நடப்பில் வாடிக்கைக்காரர் பட்ட கடன்களையே தீர்க்க பயன் 
படுத்துமேயன்றி இனி வருங்காலத்தில் எதிர்நோக்கிவரும் என்ற 
எண்ணத்துடன் உள்ள கடன்களை அனுமானித்து அதற்காக 
இணைக்க முற்படுவது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை . 
தினம் முடிவடையாத ஒரு மாற்றுண்டியலை பாங்கு நடத்துபவர் 
பெற்றிருப்பின் , மேற்படி மாற்றுண்டியலின் கீழ் பணம் கொடுக்க 
வேண்டியவர் பாங்கில் கணக்கு வைத்திருப்பதாக அனுமானிப் 
போம் . இந்த 

மாற்றுண்டியல் கொடுபடமாட்டாது போகும் 
என்று எண்ணி 

பாங்கு நடத்துபவர் வாடிக்கைக்காரரின் 
கணக்கில் பற்றெழுதக்கூடாது . 


தவணை 


பல 


பாங்குகளின் மீள் உரிமையும் 

ஒரே 

நபரின் 
கணக்குகளும் : . இந்திய ஒப்பந்தக் கூட்டம் 1872 - ன் . . 171 ஆவது 
பிரிவின் கீழ் நோக்கின் , ஒரு பாங்கு நடத்துவோருடன் ஒரு 
வாடிக்கைக்காரர் எண்ணிறந்த கணக்குகள் வைத்திருப்பினும் , 
ஒரு கணக்காகக் கருதப்படும் . ராதாராமன் எதி ... 

சோட்டா 
நாக்பூர் பாங்கிங் அசோசியேஷன் அ இ.ரி. 1944 , பக் . 368 
( Radha Raman V. Chota Nagpur Banking Association A.I.R 
1944 P , 368 ) 


உறவில் உள்ள தனிப்பட்ட குண நலன்கள் 

1. இந்தியாவிலுள்ள பாங்குகள் சட்டப்படி இட்ட கட்டுப் 
பாடுகள் - செக்குகளை கௌரவித்துப் பணம் கொடுத்தல் : 
நபர் பாங்கியில் நடப்பு வைப்புக் கணக்கைத் திறந்து கொண்டு 
அவரது கணக்கில் பணம் இருக்கும்வரை பாங்கு நடத்துவோர் 


154 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அவருடைய செக்குகளை ஏற்றுக்கொண்டு பணம் கொடுக்க முன் 
வருகிறார் . இதில் சில நிபந்தனைகளை நன்கு அறிய வேண்டும் . 
செக்குகள் குறிப்பிட்ட தேதியன்றோ அல்லது அதற்குப் 
பின்னரோ நியாயமான காலத்தினுள் பாங்குகளில் கொணர்ந்து 
காட்டிப் பணம் பெறவேண்டும் . நீதிமன்ற உத்தரவின் பேரில் 
அவர் கணக்கிலிருந்து பணம் கொடுக்கக்கூடாது என இருக்கக் 
கூடாது . செலவாணிமுறைச் சட்டம் 1831 - ன் 31 ஆவது பிரிவின் 

க்கடமையை மேற்கொள்ள வேண்டும் 
விதித்துள்ளனர் . அதன் வாசகம் வருமாறு : 


கீழ் 


என்று 


ஒரு செக்கினுடைய கட்டளையை நிறைவேற்ற 
வேண்டியவர் , செக்கு எழுதியவர் கணக்கில் போதிய 
தொகை இருப்பின் , அந்தச் செக்குத் தொகையைக் 
காடுக்கவேண்டும் . அவ்வாறு கொடுக்கத் தவறினால் 
செக்கு எழுதியவருடைய மதிப்பைக் குறைத்து 
விடுவதோடல்லாது அதன் விளைவாக ஏற்படும் நட்டங் 
களுக்கும் பொறுப்புகளுக்கும் 

பாங் ஈடுகட்ட 
வேண்டியது , 


இக்கொள்கையை விளக்கக்கூடிய பிரிவு . இங்கிலாந்திலுள்ள 
பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ஜ் சட்டம் 1882 - ல் இல்லை . இங்கிலாந்தில் 
உள்ள பாங்குகளுக்கான 

இலக்கணம் 

கிட்டத்தட்ட அதே 
போன்று இந்தியாவிலுள்ள சகபாடிகளுக்கான இலக்கணத்தைப் 
போன்றுள்ளது . 


காரரின் 


சட்டப்படி ஏற்பட்ட கடமையைப் பெருக்குதல் 
( விரிவாக்குதல் ) : பாங்கு நடத்துவோர் தனது வாடிக்கைக் 

கணக்கின் நிலையை அனுசரித்து அவருடைய 
செக்குகளைப் பெற்றுப் பணம் கொடுப்பது சட்டப்படி அவருடைய 
கடமையென்பதை வேறு ஓர் ஒப்பந்தத்தின் கீழ் பாங்கு 
நடத்துவோரிடம் வாடிக்கைக்காரர் ஓவர் டி.ராஃப்ட் ( Overdraft ) 
கடன் பெற்றால் அப்போது கூட ஒப்பந்தத் தொகை வரையிலும் 
செக்குகளைப் பெற்றுப் 

பணம் கொடுக்கவேண்டும் . 
ஒப்பந்தம் இல்லையெனில் , பாங்கு நடத்துவோர் வாடிக்கைக் 
காரருடைய செக்குகளுக்குப் பணம். கொடுக்க மறுத்துத் 
திருப்பிவிட உரிமை உண்டு. சட்டப்படி பாங்குக் கணக்கில் 
பணம் இல்லை என்று தெரிவித்துக் கொடுக்க மறுக்கலாம் . 


இந்த 


பாங்கு நடத்துபவர் தனது வாடிக்கைக்காரரின் செக்கு 
ஒன்றை ஏற்றுப் பணம் கொடுத்த காரணத்தினால் வாடிக்கைக் 


135 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


காரரின் கணக்கு ஓவர் டிராஃப்ட் நிலையையெய்தியது என்றால் , 
உடனே பாங்கு நடத்துபவர் அவருக்குக் கடிதம் எழுதும்போது 
தயை கூர்ந்து இந்த நிலையைத் திருத்திச் செம்மையாக்குக 
என்று எழுதவேண்டும் தவறாக செக்குகளைக் கொடுத்த பின்னர் 
கொடுக்காவிட்டாலும் வாடிக்கைக்காரர் 

கணக்கில் 
பணமில்லாதபோது என் செக்குகளைக் கொடுக்க முடிந்தது ; 
இப்போது மாத்திரம் இவ்வாறு நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது 
என்று வழக்காடலாம் . 


. 


ஏன் , 


செக்குகளைக் கால தாமதமின்றி பாங்கியில் கொடுத்துப் 
பணம் கோரவேண்டும் : செக்கு எழுதப்பட்ட தேதியிலிருந்து 
நியாயமான கால எல்லைக்குள் பாங்கியில் கொண்டு கோரப் 
பட்டாலன்றி பாங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் 
இல்லை . பொதுவாக நோக்கின் ஒரு செக்கு எழுத பட்ட 
தேதியிலிருந்து ஆறு மாதங்கள் கழிந்த பின்னர் பாங்கியில் 
நீட்டினால் மறுக்கப்படும் . இங்கிலாந்தில் ஒரு சில பாங்குகள் 
செக்கு எழுதிய தேதியிலிருந்து பன்னிரெண்டு மாதங்களுக்குப் 
பின்னர் பாங்கியில் கொடுக்கும்படி கோரினாலும் கொடுக்கிறார்கள் . 
ஆயினும் , இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் பொதுவாக ஆறு 
மாத காலத்திற்கு மேலான செக்குகளைப் டழைய செக்குகள் என்ற 
காரணத்தைக் காட்டிக் கொடுச்க மறுத்துவிடுவார்கள் . 
நியாயமான 

வரையறைக்குள் செக்குகளை பாங்கு 
நடத்துவோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் . பழக்க வழக்கத்தை 
யொட்டி பாங்கி நடத்துவோர் நியாயமான காலத்தை நிர்ணயம் 
செய்யக்கூடும் . தேதியிடா செக்குகளை பாங்கு நடத்துபவர் 
ஏற்றுக்கொள்ள வேண்டிய உடன்பாடு இல்லை . [ கிரி ஃபித்ஸ் எதி . 
டால்டன் ( Giriffishs Vs Daltor ) ( 1940 ) 2. கே பி . 264 ] . 


கா 


வசூலித்து வரவு வைப்பதற்கு முன்னரே பணத்தைக் 
கோருவது பாங்கு நடத்துபவரின் நியாயமான கால எல்லையைப் 
பொறுத்தது : எந்த பாங்கு நடத்துபவர் மீது செக்குத் தொகை 
கொடுக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த பாங்கு 
நடத்துபவர் போதிய கால எல்லைக்குள் மேற்படி வாடிக்கைக் 
காாரின் கணக்கிற்கான பணத்தை வசூலித்து வரவு செய்யும்வரை 
பொறுத்திருந்து அதன் பின்னர்தான் பணம் கொடு என்று கோர 
உரிமையுண்டு . நியாயமான 

* எவ்வளவு 
காலம் 

என்பது 
தனிப்பட்ட சந்தர்ப்பங்களைப் பொறுத்து அமைத்திருக்கிறார் 
எனலாம் . நடைமுறையில் யாதொரு சிரமமும் தோன்றுவதில்லை 
சீரிய முறையில் அமைந்த பாங்குகள் கால தாமதமின்றி உடனே 
தமது புத்தகத்தில் வரவு வைத்துவிடுகின் றனர் . தனிப்பட்ட 


நடத்துவோர் தங்களுடைய5 டய 

செக்குகளை 


156 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஒப்பந்தம் இல்லாத நிலையில் ஒரு பாங்கு தனது வாடிக்கைக் 
காரருடைய கணக்கில் பணம் வசூலாகும் முன்னரே மேற்படி 
தொகையை 

வரவு வைக்கமாட்டார் . 

வசூலுக்கு வரும் 
செக்குகளையும், டிராஃப்ட்டுகளையும் கொடுக்கவேண்டிய 
பாங்குகளில் காட்டிப் பணம் பெற்ற பின்னர் தான் கணக்கில் 
வரவு வைப்பார்கள் . பாங்கு நடத்துபவர் வசூலாகிய பின்னர் 
காலதாமதமின்றி உடனே வரவு வைத்துவிட வேண்டும் . பேரும் 
புகழும் பெற்ற நபர்களின் பெயருக்கு வரும் செக்குகளா 
யிருப்பின் , உடனே வசூலிப்பதற்கு முன்னரே வரவுவைத்து 
அவர்கள் விடுத்த செக்குகளையேற்றுப் பணம் கொடுப்பதும் 
உண்டு . இவ்வாறு செய்வதின் நோக்கமென்னவெனில் வ சூலாகா 
வரவுத் தொகையினின்று இந்த செக்குகளைக் கொடுப்பது ஆகும் . 
வசூலுக்கு வரும் செக்குகளை ரொக்கமாகக் கருதி வரவு வைக்க 
வேண்டுமென்ற ஒப்பந்தம் இல்லையானால் , வாடிக்கைக்காரர்கள் 
வசூலாகுமுன் னரே உள்ள வரவுகளின் மீது செக்குகள் எழுதக் 
கூடாதென்று பணம் செலுத்தும் தாளிலும் , கணக்குக் கைப் 
புத்தகத்திலும் நிபந்தனையைக் கூறியுள்ளார் . அண்டர்வுட் எதி . 
பார்க்ளேஸ் பாங்கு ( 1924) 1 கி.பெ. 775 [ Underwood Vs Barclay s 
Bank ( 1924 1 KB775 ] அப்பீல் நீதிமன்றத்தின் முடிவு வருமாறு : 
விபரமாகவோ , எழுத்து மூலமோ அல்லது மறைமுகமாகவோ 
செக்குகளை வசூலிக்கும் முன்னரே ரொக்கமாக வரவு வைத்துவிட 
வேண்டும் என்ற ஒப்பந்தம் இல்லாது போனால் வசூலாகா வரவுத் 
தொகைகளின் மீது எழுதப்பட்ட செக்குகளையேற்றுக்கொள்ள 
மறுத்து வசூல் முழுவதும் வரவு செய்யப்படவில்லை 
குறிப்பிட்டுத் திருப்பிவிடுவார்கள் . பழக்கமாக 

பாங்கு 
நேர்மையன்று . 

தவறு . ஆயினும் , ஏதேனும் 
குறிப்பிட்ட வகையில் எழுத்து மூலம் ஒப்பந்தமிருப்பின் 
செக்குகளையேற்க மறுக்கலாம் . 


என்ற 


லுள்ள 


செக்குகளைக் கொடுக்க தவறாக மறுத்தலின் விளைவுகள் 
தவறான முறையில் செக்குகளைச் சரிவர நோக்காது மறுப்பதா 

விளைவுகளைப் பற்றி இங்கு விவாதிப்போம். தக்க 
காரணம் காட்டாது வந்த செக்குகளைக் கொடுக்க மறுப்பின் 
வாடிக்கைக்காரரின் கௌரவத்திற்கு 
தோடல்லாது அவருக்கு யேற்படும் நட்டத்திற்கும் பொறுப்பாளி 
பாகிறார் . ( மார்ஸட்டி எதி . வில்லியம்ஸ் . 1830. ஐ. பி. யும் 
116 - Marzetti Vs. Williams (1830 IB & AD 415 } பாங்கு நடத்து 


பங்கம் 


விளைப்ப 


ஏடி 


157 


படி 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 
பவரிடமிருந்து நட்டஈடாகப் பண நட்டம் மட்டும் கோரப்படவில்லை . 
மாற்றுண்டியல் செலாவணி முறிசட்டம் 1381 ன் 31 ஆவது பிரிவில் 
கூறப்பட்டுள்ள நட்டமும் , சேதமும் என்ற வாசகங்களில் 
கண்டுள்ள பொருளாவது கடன் பெறும் - தன்மை இழப்பும் 
வர்த்தகத் துறையில் உள்ள புகழ் மங்குதலும் . இதனால் ஏற்படும் 
பின் விளைவுகளாதலால் வாடிக்கைக்காரர் , தவறாக மறுக்கப்பட்ட 
செக்கின் பின் விளைவாகப் போதிய தொகையை நட்ட ஈடாகக் 
கோர உரிமையுண்டு . .. செக்த மறுக்கப்பட்ட தால் , பண இழப்பு 
மிகக் குறைவாக இருப்பினும் தனக்குள்ள கௌரவ மும் அந்தஸ் 
தும் பறிபோயின என்று நீதி மன்றத்தில் தக்க சான்றுகளுடன் 
நிரூபித்தாராகில் நட்ட ஈடு அவர் நிலைக்குத் தக்கவாறு கொடுக்கப் 
படும் . போதிய அளவு நட்ட ஈடு கோர உண்மையாகவே சேதங் 
கள் ஏற்பட்டன என்று சான்றுகள் காட்ட வேண்டிய அவசியம் 
இல்லை . ராபின் எதி . ஸ்டீவர்ட் ( 1854 ) 14 சி.பி 595 ) ( Robin V. 
Steward ( 1854 ), 14 C. B. 595 ) வாடிக்கைக்காரர் வர்த்தகராகவோ 
வியாபாரியாகவோ இருப்பின் , அவருக்கான நட்ட ஈடு அதிகப் 
அளவில் 

கொடுக்கப்படும் . வர்த்தகரல்லாதவர்களின் 
செக்குகளை மறுப்பின் , போதிய அளவு நட்ட ஈடு கொடுக்கப்பட 
மாட்டாது என்று சட்ட முறையில் ஏற்பட்ட நிலை . ஆயினும் , 
மேற்படி தனிநபர் தவறான முறையில் செக்கு மறுத்த காரணத்தால் 
தனக்குப் பெரும் சேதம் ஏற்பட்டதென்று நிரூபித்தாராகில் 
ஏற்றுக் கொள்ளப்படும் . ஒப்பந்தத்தின் உடைப்பினால் விளையும் 
சேதத்தைப் பொதுவாகக் கருதி குறைந்த அளவிலேயே மதிப் 
பிடுவார்கள் . வாதி தனக்கு ஏற்பட்ட இயல்பான நட்டத்தை 
விளக்கி நீதி மன்றத்தாரை ஏற்றுக்கொள்ளும் முறையில் வாதாட 
வேண்டியது முறை . இல்லையெனில் , அவருக்கு மிகக் குறைந்த 
அளவி லேயே நட்ட ஈடு கிடைக்கும் . இம்முறைக்கு இரண்டு 
விதி விலக்குகள் உள்ளன . ( 1 ) மணம்செய்து கொள்வதாக 
வாக்குறுதி கொடுத்து அதை மீறுவது . இரண்டாவதாக ஒரு 
வர்த்தகருக்கு பாங்குக் கணக்கில் போதிய வரவிருப்பு உண்டான 
போதிலும் அவரது செக்குகளைத் தவறாக ஏற்க மறுத்தல் . 
வில்ஸன் எதி . யுனைடெட் கௌண்டீஸ் பாங்கு லிமிடெட் , 1920 . 
ஏ . சி 102 ( Wilson V. United Counties Bank Ltd ( 1920 ) A , C. 
102 ) என்ற வழக்கில் அட்கின்ஸன் பிரபு இம்மாதிரி வழக்குகளில் 
வர்த்தகருக்கு தனிப்பட்ட விதி விலக்கான முறையில் நட்ட ஈடு 
கொடுப்பது. வர்த்தகர்களுக்கேயன்றி இதரர்களுக்கு அல்ல என்று 
கூறினார் . ஆயினும் , வர்த்தகர் அல்லா தாருக்கு இம்மாதிரி, 
தனிப்பட்ட முறையில் நட்ட ஈடு கொடுக்க ஏற்றுக் கொள்ளப்பட 
வில்லை என்ற தீர்ப்பு உயர் நீதிபதி லாரென்ஸ் அவர்கள் 
விசாரித்த கிப்ஸ் எதி . வெஸ்ட் மினிஸ்டர் பாங்கு ( 1939 ) 2 கி , பெ 


158 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


882 ( Gibbs V. Westminster Bank 

Bank ( 1939 ) 2 K. B. 882 ) இவ் 
வழக்கில் வர்த்தகர் அல்லாத திருமதி . மார்கிரேட் கிப்பன்ஸ் 
என்ற ஒரு பெண் மணி வெஸ்ட் மினிஸ்டர் பாங்கு செக்குத்தாளில் 
£ 9-16-0ஐ எழுதித் தனது வீட்டு வாடகைக்காகவேண்டி வீட்டுக் 
காரரிடம் கொடுத்தார் . பாங்கு கவனக் குறைவர்க மேற்படி 
பெண்மணியின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதை மறந்து இந்தச் 
செக்கை ஏற்க மறுத்தார்கள் . 


நீதி மன்றத்தில் வர்த்தகரல்லாதவர் என்ற காரணத்தைக் 
காட்டி 40 ஷில்லிங்குகள் மட்டும் நட்ட ஈடாக கொடுக்கும்படி 
தீர்ப்புக் கூறினர் . பொதுவாக வர்த்தகரல்லா தவர் தனிப்பட்ட 
முறையில் நட்ட ஈடுகோர உரிமையில்லை . தனிப்பட்ட முறையில் 
சேதம் விளைந்திருப்பின் ,, அதை நிரூபித்தாலன்றி , நட்ட ஈடு 
கொடுக்கவியலாது , 


ஸ்டர்லிங் எதி பார்க்ளேஸ் பாங்கு லிமிடெட் ( Sterling Vs. 
Barclay s Bank Ltd ; ( தி அக்கௌன் டென்ட் ஜர்னல் செப்டம்பர் 
மாதம் 1930 , பக் 367 ) என்ற வழக்கில் பார்க்ளேஸ் பாங்கு முன் 
யோசியாது வாடிக்கைக்காரரின் செக்கிற்குப் 

பணம் 
கொடுக்கமறுத்தனர் . திருமதி ஸ்டர்லிங் என்ற பெண்மணிக்கு 
நியாயமான நட்ட ஈடுதான் கொடுக்க இயலுமே யொழிய 
நிலைமைக்குத் தக்கபடி அதிகப்படி நட்டஈடு கொடுக்கவியலாது . 
ஏனெனில் , திருமதி ஸ்டர்லிங்கி இரு செக்குகள் முன்பு மறுக்கப் 
பட்டது . வாதிக்கு சாட்சியாக வந்த ஒரு நபர் மன்றத்தில் கூறு 
கையில் குறிப்பிட்ட அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் 
பொதுப்படையாக செக்குகள் கொடுப்பதை மறுத்து விட்டால் 
கூட் அவ்வளவாக பாராட்டுவதில்லை . ஏனெனில் , அவர்களுடைய 
அன்றாட வாழ்க்கை மிகவும் எளிய நிலையில் இருந்து வந்தது . 


சென்னை உயர் நீதி மன்றத்தில் நடந்த நீயூ சென்ட்ரல் ஹால் 
எதி , யுனைடெட் கமர்ஷியல் பாங்கு லிமிடெட் ( சி , சி வால்யூம் 
29 , பக் 78 ) என்ற வழக்கில் வாடிக்கைக்காரரின் கணக்கில் 
பணம் இருந்துங் கூட பாங்கு நடத்துபவர் செக்குகளை ஏற்க 
மறுத்தால் வாடிக்கைக்காரருக்கு நட்டஈடு கோர உரிமையுண்டு . 
அந்த வாடிக்கைக்காரர் வர்த்தகராக இல்லாது 
அவருக்குச் சிறிதளவு தான் நட்டஈடு கொடுக்க இயலும் . 
அவர் தக்க சான்றுகளுடன் தனது அந்தஸ்து சேதமடைந்திருக் 
கிறது என்று ருசுப்படுத்தினால் பெருந்தொகை நட்ட ஈடாகக் 
கொடுக்கலாம் . தக்க சான்று இல்லையேல் சாதாரண நட்ட ஈடு 
தான் அனுமதிக்கப்படும் . 


இருப்பின் 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


-159 


சேதத்தின் அளவை மதிப்பிடுதல் : மறுக்கப்பட்ட செக்கின் 
தொகையின் அளவைப் பொறுத்துச் சேதத்தைக் கணக்கிட 
முடியாது . 

செக்கின் தொகை மிகவும் சிறியதாக இருந்து 
வாடிக்கைக்காரருக்கு ஏற்படும் சேதம் மிகவும் அதிகமாக 
இருக்கக்கூடும் , டேவிட்ஸன் எதி . பார்க்னேஸ் பாங்கு லிமிடெட் 
( 1940 ) 1. ஆல் . இ . ரி . 316 ( Davidson Vs. Barclays Bank Ltd., 
( 1940 ) 1 All . E. R. 316 என்ற வழக்கில் உள்ள விபரங்கள் 
வருமாறு : வாதி கடனில் குதிரைப் பந்தயம் நடத்துபவர் 
அவருடைய கணக்கில் போதிய தொகை வரவில் உள்ள போதே 
அவர் கொடுத்த செக்கு £ 2-5-8 ஐ கவனப் பிசகாக பாங்கு ஏற்க 
மறுத்தது . ( ஹில்பரி Hilbery J ) என்ற நீதிபதி இந்த வழக்கை 
விசாரித்து , கடன் சம்பந்தமாக இந்தத் தொழிலில் உள்ள 
சிக்கல்களை அறிந்துங் கூட 

மேற்படி செக்கின் 
தொகையைக் கண்ணுற்றுங்கூட கொடுக்க மறுத்தது தவறு 
என்று கூறி வாடிக்கைக்காரரின் சேதம் பெரியது என முடிவு 
செய்து நட்ட ஈடாக £ 250 ஐ விதித்தார் . சேதத்தின் அளவைக் 
கணக்கிடும்போது நீதிமன்றங்கள் நிதி நிலை , வாடிக்கைக் 
காரருக்குடைய புகழ் , வர்த்தகத்திலுள்ள வாடிக்கை முறைகள் , 
கண்ணுற்று நட்ட ஈட்டைக் கணக்கிடுவர் . 


பாங்கு 


இடங்குறித்த உண்டியல்களைக் கொடுப்பது பற்றிய நிலை : 
வாடிக்கைக்காரருடன் எழுத்து மூலம் ஒப்பந்தம் இல்லையானால் , 
பாங்கு நடத்துபவர் அவருடைய பெயரில் வரும் உண்டியல்களைக் 
கொடுக்கவேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. பொதுப்படையாக 
எல்லா பாங்கு நடத்துவோரும் இந்த வகையில் உதவியளிக்க 
முன் வருவது தெரிந்ததே , எனவே , கடுகளவேனும் சான்று 
உண்டானால் , பாங்கு நடத்துபவர்கள் தங்களுடைய பாங்கி 
யினுடைய பெயரைக் குறித்திருப்பின் , அது தங்களுடைய 
பார்வைக்கு வரின் அதன்படி அந்த உண்டியலை ஏற்றுக்கொண்டு 
பணம் கொடுத்துவிடுவார்கள் . வாடிக்கைக்காரர் தொகையைக் 
கணக்கில் 

கட்டியதும் அந்தத் தொகையை ஏதோ வரும் 
உண்டியலை ஈடுகட்ட என்று கூறி பாங்கு நடத்துபவர் மறுக்காது 
ஏற்றுக்கொண்டால் , அதன் படி நடப்பவர்க்கு இதுவே தக்க 
சான் 

று ஆகும் . வழக்கமாகவே வாடிக்கைக்காரரின் உண்டியல் 
களை யேற்றுப் பணம் கொடுத்துவரின் அதுவே இன்னும் அசைக்க 
வியலா ருசுவாகும் . அவ்வாறு செய்ய மறுப்பின் , அதற்கான 
அறிவிப்பை உடனே எழுத்து மூலம் தெரிவிக்கவேண்டும் 


( ii) பாங்கு நடத்துபவரின் பொது மீள் உரிமை 
பாங்கு நடத்துபவருக்கும் வாடிக்கைக்காரருக்கும் இடையே 


3 


பெற்று பாங்கு நடத்துபவர் தனக்குச் சேரவேண்டிய 

-நடத்துவோர்" " .. 
160 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
உள்ள உறவின் மற்றொரு தனிப்பட்ட குண நலனாவது மீள் உரிமை 
முனற எழுத்து மூலம் பிறிது ஒரு ஒப்பந்தம் ஏற்படாது உள்ள 
நிலைவரை , பாங்கு நடத்துவோர் ஈடாக கணக்கில்உள்ள பாங்கித் 
தொகைக்கு வேண்டி , விற்பனைக்கான சரக்குகளை காப்பாற்ற 
வைக்கப்பட்டவைகளை திருப்பாது நிறுத்திக் கொள்ளலாம் . 
( இந்திய ஒப்பந்தச் சட்டம் 1872 , பிரி , -171 ) காப்பாற்றித் 
* திருப்பிக் கொடுக்கவேண்டிய சரக்கை திருப்பாது நிறுத்திக் 
கொள்ளும் உரிமையை பொது மீள் உரிமை என்று பெயர் . 
இவ்வுரிமையைப் பெற்றவர்கள் பாங்கு நடத்துவோர் , சரக்குடைப் 
பதிலாள்கள் , கப்பல் துரை சரக்கு காப்பாளர் , உயர் நீதிமன்றத்து 
அட்டார்னிகள் , பாலிஸி தரகர்கள் , இப்போது மீள் உரிமை 
தனிப்பட்ட மீள் உரிமையினின்று வேறுபட்டது . 
கைவேலைக்காரர் ஒரு பொருள் உற்பத்தியில் காலம் , பணம் 
உழைப்பு இவற்றைச் செலவிட்டு , எடுத்துக் காட்டாக ஒரு 
நெசவாளி தனது வாடிக்கைக்காரரிடமிருந்து நூலைப்பெற்று 
உழைத்து 

அதற்கான கூலியைப் பெறவில்லையானால் அவர் 
அந்தத் துணியைத் திருப்பாது நிறுத்திக்கொள்ளலாம் . இம் 
மாதிரியான தனிப்பட்ட உரிமைக்குத்தான் தனிப்பட்ட மீள் 
உரிமை என்று கூறுகிறோம் . 
பாங்கு நடத்துவோரின் பொது மீள் உரிமை 

என்பது 
ஆவணங்களைத் திருப்பிக்கொடுப்பதை நிறுத்தி வைக்கும் உரிமை 
எனலாம் . இவ்வுரிமை வாடிக்கைக்காரர் கடனைத் திருப்பாது 
இருக்கும்பொழுது செயல்படுத்தும் முறை ஆகும் - மேற்படி 
ஆவணங்கள் இன்ன இன்ன கடன்களுக்காக நிறுத்திவைக்கப் 
பட்டுள்ளன என்று நிச்சயமாக கூறவியலாது . 

பாங்கு 
நடத்துபவர் வசம் கொடுக்கப்பட்ட எல்லா ஆவணங்களையும் 
இது கட்டுப்படுத்துகிறது . அவைகளில் உள்ள தொகையைப் 

கடன் 
தொகையை 

அதில் சரிசெய்து கொள்ளலாம் . 

ஆவணங்களை 
வாடிக்கைக்காரர் பாங்கு 

வசம் சேர்க்கும் 
பொழுது அல்லது பின்னர் சட்டப்படி அவற்றைத் தமது 
உடைமை ஆக்கிக் கொள்ளலாம் . 

து சம்பந்தமாக இந்திய 
சட்டப்படி பாங்கு நடத்துவோர் தமது மீள் உரிமையை சட்டப்படி 
அமலாக்குவதை ஆவணங்கள் மட்டுமல்லாது இதர விற்பனைக்கு 
உரிய சரக்குகள் பாங்கு - நடத்துபவர் வசம் இருப்பின் 
அவைகளையும் மேற்கொள்ள அனுமதிக்கிறது . மீள் உரிமைக்கு 
எதிராக - விற்பனைக்குரிய பண்டங்களைத் தமதுடைமை ஆக்கிக் 
கொள்வதைத் 

ஏதாவது ஒப்பந்தம் இருப்பின் , 
அவற்றின் மீது மீள் உரிமை ஏற்றுக்கொள்ள இயலாது . 


சுருங்கக் 


வைத்திருப்பதால் 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

161 . 
மீள் உரிமை என்பது ஒருவகை மறைமுகமான அடகு 
முறை : பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலம் முதலே 
ர்ப்பளிக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளிலிருந்து காணக் கூடிய 
உண்மையாதெனில் , பாங்கு நடத்துவோர் எவ்வித ஐயப்பாடு 
மின்றித் தன்வசம் பாதுகாப்பிற்கு வைக்கப்பட்ட ஆவணங்கள் 
மேற்படி வாடிக்கைக்காரரின் பாக்கித் தொகையை ஈடுகட்டவே 
பயன் படுத்தக் கூடிய உரிமை அல்லது பொது மீள் உரிமை 
எனலாம் . ஆயினும் , பாங்கு நடத்துவோரும் வாடிக்கைக்காரரும் 
செய்து கொண்ட ஒப்பந்தப்படி மீள் உரிமைக்கு எதிராக 
இருப்பின் , அம் மீள் உரிமை பயனற்றதாகிப் போகும் 
( பிரான்டாவ் எதி . பார்னட் 1864 , 3 சி.பி. 519 ) ( Brandao Vs. 
Barnett ( 1864 ) , 3 C.B. 519 ) . பாங்கு நடத்துவோர் பெற்றுள்ள 
பொது மீள் உரிமை அடிப்படையில் 

சாதாரண 

மீள் 
உரிமையைவிடச் சற்று அதிகம் மேம்பாடுடையது . 
கூறின் , அதை மறைமுகமாயுள்ள அடகுமுறை எனலாம் . 
மாற்றுண்டியல்கள் , செலாவணித்தாள்கள் , செக்குகள் 
முதலியவற்றைப் பொறுத்தமட்டில் இவ்வளவு வேற்றுமை 
புலப்படுவதில்லை . இந்தியச் செலாவணி முறிச் சட்டம் 1881 - ன் 
பிரிவு 43 - ன் கீழ் , பாங்கு நடத்துவோர் மீள் உரிமையின் கீழ் 
பெற்றுள்ள உண்டியல்களை 

மதிப்பிற்காக 
மாற்றிக்கொள்ள உரிமை கிடைக்கிறது . இதர மாற்றுண்டி 
யல்களைப் பொறுத்தமட்டில் , எடுத்துக்காட்டாக , வைத்திருப்போர் 
பணம் கோரும் பாண்டு , கூப்பன்கள் , பங்கு மாற்ற உண்யடில்கள் 
ஆகியவை பாங்கு நடத்துவோர் கையில் வரின் , அவை மீள் 
உரிமையாக இருப்பின் , அது அடகினைப் போன்ற நிலையை 
எய்துவதால் , பாங்கு நடத்துபவர் தனக்கு வரவேண்டிய கடன் 
கொடுபடாவிடின் எப்போது வேண்டுமானாலும் விற்றுப் 
பன மாக்கிக் கொள்ள உரிமையுண்டு . குறிப்பிட்ட கால எல்லை 
ஒன்றும் கொடுக்கப்படாதிருப்பின் , 

நடத்துவோர் 
நிய " யமான கால வரையறை வரை பொறுத்திருந்துப் பின்னர் 
விற்கப்போவதாக அறிக்கை விட்டு மேற்படி பத்திரங்களை 
விற்றுப் பணமாக்கிக் கொள்ளலாம் . [ ( பர்டிக் எதி . செவெல் 
1881.13 கியூ . பி.டி. 159 , Burdick Vs. Sewell 1834-13 Q.B.D. 159 ) 
அவ்வாறு விற்று வந்த தொகையைத் தனக்குச் சேரவேண்டிய 
தொகைக்கு வரவு வைத்துவிடுகிறார் . இவ் விற்பனை உரிமை 
அவர் வசம் உள்ள எல்லா ஆவணங்களையும் செக்யூரிடிகளையும் 
கட்டுப்படுத்தும். ஆயினும் , வாடிக்கைக்காரரின் உடைமையைக் 
காட்டும் அசையாப் பொருள் பத்திரங்களை பாங்கு நடத்துபவர் 


அவர் 


பண 


பாங்கு 


. 


பாதுகாப்பிற்கு என்று பாங்கு நடத்துவோரிடம் 
162 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
யாதொன்றும் செய்ய முடியாது . 

அவர் அந்த உடமைப் 
பத்திரங்களைத் தம் வசம் நிறுத்தி வைத்துக் கொள்ளத்தான் 
முடியுமே ஒழிய அவைகளை விற்க உ.ரிமை கிடையாது . 

மீள் உரிமையை ஏற்படுத்த எந்த வகையான ஒப்பந்தமும் 
தேவையில்லை : மீள் உரிமையைத் தோற்றுவிக்க எவ்வகையான 
ஒப்பந்தமும் தேவையில்லை . இந்திய சட்ட நிலைக்கேற்ப 
இவ்வொப்பந்தம் தொக்கி நிற்கிறது . இந்திய ஒப்பந்தச் சட்டம் 
பிரிவு 171 - ன் கீழ் இது தொக்கி நிற்பதாகக் கூறப்பட்டுள்ளது . 
அதை எழுத்து மூலம் விலக்காத மறைமுகமாக இருப்பதாகக் 
கருதப்படும் , மீள் உரிமை உற்பத்தியாகப் பல நிபந்தனைகள் 
இருக்க வேண்டும் . அவையாவன : ( 1 ) பாங்கு நடத்துவோர் 
கையில் சொத்துகள் பாங்கு நடத்துவோர் என்ற முறையில் 
கிடைக்க வேண்டும் . 

( 2) மீள் 

உரிமைக்குப் புறம்பாக 
சொத்துகளைப் பாதுகாவலுக்காக இருப்பதாக ஒப்பந்தம் 
கூடாது . ( 3 ) சட்டப்படி சொத்துகளை பாங்கு நடத்துவோ ராக 
வைத்துக்கொள்ளும் உரிமை கிடைத்தல் இன்றியமையாதது . 
4 ) மீள் உரிமையை நீக்க எவ்விதமான ஒப்பந்தமும் இருக்கக் 
கூடாது . 
பாதுகாப்பிற்கு விடப்பட்ட வைப்புகளின் மீது 

பாங்கு 
நடத்துவோருக்கு மீள் உரிமை இல்லை : பொதுவாக 

கொண்டு 
வைக்கப்பட்ட மதிப்பில் சிறந்த பொருள்கள் , ஆவணங்கள் , 
தஸ்தாவேஜுகள் , உடமைப் பத்திரங்கள் , நகைகள் இவைகளை 
மீள் உரிமையின் கீழ் பரித்துக்கொள்ள பாங்கு நடத்துவோருக்கு 
உரிமையில்லை . தனிப்பட்ட பணிக்காக விடப்பட்ட பொருள்களின் 
மீது பொது மீள் உரிமையில்லை 

ஏனெனில் , இதற்கு எதிரான 
மறை முக ஒப்பந்தம் உள்ளதைக் காண்க . ( கத்பெர்ட் எதி . 
ராபாட்ஸ் ( 1909 ] 2 , அதி . 236 ஸி ஏ . Cuthbert Vs. Roberts . 
( 1909 ] = ch 226. C.A. ) சட்டப்படி நிலைமை வருமாறு : பாங்கு 
நடத்துவோர் பாதுகாப்பிற்கென்று பெரும் விலை 
பொருள்களை பெய்லி (ஒப்புக்கொள்பவராக இருப்பதால் அவர் 
அவ்வமயம் பாங்கி நடத்துபவராகக் கருதப்படமாட்டார் அல்லது 
பாங்கு நடத்துவோரிடம் தனிப்பட்ட பொறுப்பில் விடப்பட்ட ஒரு 
பணியாதலால் அவைகளின் மீது மீள் உரிமைக்கோர உரிமை 
இல்லை, மாற்றுண்டியல்களை பாங்கு நடத்துபவர் பெறின் , 
அவற்றைத் தன் விருப்பப்படி பயன் படுத்தி மீள் உரிமையைக் 
கோர நியாயம் உண்டு ஆவணங்களையும் , விலையுயர்ந்த நகைகளை 
யும் ஒரு பேழையில் இட்டு அதை நன்கு சீல் செய்து பாங்கு 


பரங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்கார்ரும் - 


163 


பிரிக்காது 


நடத்துபவர் வசம் - காப்பாற்றும்படி கொடுப்பின் , : பாங்கு 
நடத்துபவர் அதை அப்படியே 
உடைக்காது பெட்டியைத் திறக்காது திருப்பிவிடவேண்டும் . 
காப்பாற்றி வைக்கக் கொடுத்தவருக்கு உரிமையில்லையெனில் , 
பாங்கு நடத்துபவருக்கும் அதன் மீது எவ்வித அதிகாரமும் 
கிடையாது . காப்பாற்றி வைக்கக் கொடுத்தவர் - அதைத் 
திருடியதாகக் கொண்டால் , பின்னர் அவருடைய ரசீதின்றியே 
பாங்கு நடத்துபவர் நியாயமான உரிமையாளர் வசம் சேர்த்துவிட 
வேண்டும் . பத்திரமாகப் பாதுக்காக்க வேண்டிக் கொடுக்கப்பட்ட 
ரசீதே தக்க சான்று என்றும் அதன் அடிப்படையில் பாங்கு 
நடத்துவோர் அப் பண்டங்களைத் தம் மீள் உரிமையின் கீழ் 
கொண்டுவர உரிமை கிடையாது 

என லாம் . . மேலும் , 
பாதுகாப்பிற்காகக் கொடுக்கப்பட்ட பொருள்கள் என்று பாங்கு 
நடத்துபவர் வலியுறுத்தலாம் . லீஸ் எதி , மார்டின் ( 1873 ) 
லா.ரி. 17 ஈக் 224 [ Leese Vs. Martin ( 1873 ) L.R. 17 Eq 2241 
என்ற வழக்கில் லண்டனிலுள்ள பாங்கு நடத்துவோருக்கும் 
பங்குதாரர்களுக்கும் இடையே பழக்கமாக முன் பண வசதி 
கொடுக்கும் 

முறை 

நிலவியிருந்தது . தரகர் வைத்துள்ள 
பாங்குகளின் ஈட்டின் பேரில் முன் பண வசதி அளித்து வந்தனர் .. 
சிற்சில காலங்களில் இதர சொத்துகளின் ஈட்டில் - கூடதான் 
கொடுத்து வந்தனர் , ஆயினும் , பாங்கு நடத்துவோர் . வசம் 
பாதுகாப்பிற்காகத்தான் பங்குத் தரகர் விட்டுவைத்துள்ளனரே 
பன்றிக் கடன் வாங்க அன்று . அதே போன்று பாங்க் ஆஃப் 
ஆஃப்பிரிக்கா எதி . கோஹன் ( 1909 ) 2 அதி . 129 - ல் ( Bank of 
Africa Vs. Cohen ( 1909 ) 2 Ch . 129 ) பாங்கியில் ஒரு வாடிக்கைக் 
காரர் தஸ்தாவேஜுகளையும் டாக்குமெண்டுகளையும் பத்திரமாகப் 
பாதுகாக்க விட்டுவைத்துள்ளனர் . அவருக்கு அந்த டாக்கு 
மெண்டுகளின் மீது எவ்வித ஒப்பந்த உரிமையும் சட்டப்படி 
இல்லையானால் , அந்த பாங்கு நடத்துவோர் அதன் மீது மீள் 
உரிமைகோர நியாயமில்லை , 


தனிப்பட்ட பணிக்கென விட்டு வைக்கப்பட்ட உண்டியல் 
கள் , இதர பத்திரங்களின்மீது மீள் உரிமை கோர இயலாது : 
மீள் உரிமைக்குப் புறம்பான தனிப்பட்ட பணிக்காக எனக் 
கூறும் எடுத்துக்காட்டு ஒன்றை கிரீன்ஹால் எதி . யூனியன் 
பாங்க் ஆஃப் மாஞ்செஸ்டர் , 1924 , 2 கே.பி. 153. Greenhalgn 
Y3 , Union Bank of Manchester ( 1924 ) 2 K.B 153. என்ற 
வழக்கில் அ என்ற நபர் ப என்ற ஒருவருக்கு விற்பனை 
செய்தார் . கடன் விற்பனையான காரணத்தால் அ என்பவர் 
உண்டியலை எழுதி , அதை ப என்பவர் ஒத்துக்கொண்டார் . 


என்ற 


பாங்கு 


நடத்துவோரிடம் 
164 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
மேற்படி சரக்கைப் ப என்பவர் க மீது உண்டியல் எழுதி , 
அதை க ஒத்துக்கொண்டார் . ப தனக்கு வந்த , க ஏற்றுக் 
கொண்ட உண்டியல்களை பிரதிவாதி பாங்கியில் 

போட்டு 
இவற்றைத் தனியே வைத்திருந்து தான் ஒத்துக்கொண்ட அ 
என்பவர் உண்டியலை பாங்கு ஏற்றுப் பணம் கொடுக்கவேண்டும் 
என்று கட்டளையிட்டு வைத்தார் . பாங்கு இந்தத் தனிப்பட்ட 
பணிக்காக க என்பவர் ஒத்துக்கொண்ட உண்டியல்களைத் 
தாற்காலிக உண்டியல்கள் கணக்கு என்ற கணக்கில் 

வரவு 
வைத்துவிட்டது . இந்தக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட க 

நபர் ஏற்றுக்கொண்ட உண்டியல்கள் மீது 
நடத்துவோருக்கு மீள் உரிமை கிடையாது . ஏனெனில் , இது 
தனிப்பட்ட பணிக்கென பாங்கு நடத்துவோர் வசம் விடப் 
பட்டது என்று முடிவு 

செய்யப்பட்டது . அதே போன்று 
டாக்குமென்டரி உண்டியல்களில் வரும் உண்டியல்கள் கொடுக்க 
மறுக்கப்படின் , அதற்காகக் கொடுக்கப்பட்ட ஈட்டுத் தொகையை 
பாங்கு எடுத்துக்கொண்டு வேறு எந்த கடனுக்கும் வரவு செய்து 
கொள்ளக் கூடாது . தனது வாடிக்கைக்காரருக்கு வேண்டி பாங்கு 
நடத்துவோர் மேற்படி உண்டியலைக் கழிவு நீக்கிக் கொடுத்தாலும் 
அந்த ஈட்டுத் தொகையைப் பயன்படுத்த உரிமையில்லை . லாதம் 
எதி , சார்ட்டர்டு பாங்கு ஆஃப் - இந்தியா ( 1874 ] 17. ஈக் 205 
Latham Vs. Charterd Bank of India ( 1874 ) 17 Eq 205 ) ஒரு 
வாடிக்கைக்காரர் தனது ஆயுள் இன்சூரன்ஸ் பாலிஸியின் 
ஈட்டின் பேரில் £ 4,000 க்கு அதிகப்படாது ஓவர் டிராஃப்ட்கடன் 
பெற முயன்றால் , அதற்கான வட்டி , தள்ளுபடி , இதர சில்லரைச் 
செலவு அனைத்தும் இதற்குள் இருக்கவேண்டும் என்று பாங்கு 
நடத்துவோருக்கு விபரத்தை அறிவிப்பின் அது அந்த பாங்கு 
கடத்துவோர் தறி பிட்ட தொகையில் தான் மீள் உரிமை 
பெறலாம் என்று உயர் நீதிபதி திரு . நார்த் ( J. North ) என்பவர் 
தீர்ப்பளித்தார் . [ பௌவஸ் , ஏர்ல் ஆஃப் ஸ்ட்ராத்மூர் எதி . 
வேன் 1986-33 . அதி . டி . 516. 3 டைஜன்ட் 299 , 589 ( B wes , Earl 
of Strothmore Vs. Vane 1886-33 Ch . D. 586 , 3. Digest 289 , 539 ) 

தம்மிடம் வசூலுக்கு வந்துள்ள பாண்டுகளையும் கூப்பன் 
களையும் கட்டுப்படுத்தி மீள் உரிமையின் கீழ் கொண்டுவர 
பாங்கு நடத்துவோருக்கு உரிமை : பாங்கு 
பாண்டுகளையும் , கூப்பன்களையும் வசூலுக்கு விடப்பட்டால் 
பாங்கு நடத்துவோர் அவற்றின் மீது மீள் உரிமை பெற்றுள்ளார் . 
ஆனால் , பாண்டுகளைப் பாதுகாக்க மட்டும் கொடுக்கப்பட்டு 
அதிலுள்ள கூப்பனை நீக்கி பாங்கு நடத்துவோரிடம் கொடுத்து 
வசூலிக்கக் கூறின். அந்தக் கூப்பனை மீள் உரிமையின் கீழ் 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


165 


ஆட்கொள்ள பாங்கு நடத்துவோருக்கு உரிமையுண்டு . ஆயினும் , 
சார்லீ பிரபு இந்த தீர்ப்பு தவறென்று கருதுகிறார் . பாண்டுகளைப் 
பாதுகாக்கக் கொடுத்திருப்பின் , மறைமுகமாகத் தனிப்பட்ட 
முறையில் பாங்கு நடத்துவோருக்கு எவ்வகை உரிமையும் இல்லை . 
ஜோன் ஸ் எதிராக பெப்பர்கார்ன் . 1858. 26 லா.ஜ.அ. 158 
[ Jones Vs. Peppercorne ( 1858 ) 28 L.J. Ch . 158 ) என்ற வழக்கில் 
பொது மீள் உரிமை உள்ளதென்று முடிவு செய்யப்பட்டது . 
ஏனெனில் , ஈட்டில் வைக்கப்பட்ட ஆவணங்களை விற்பதற்கான 
அதிகாரம் தரகர்களுக்குக் கொடுக்கப்பட்டு இருந்தது . ஆயினும் , 
பாண்டுகளின் மீது மீள் உரிமை ஏற்படுவது இவர்கள் கொடுக்கும் 
ரசீதில் கண்ட நிபந்தனைகளைப் 

பொறுத்து அமையும் . 
கொடுக்கப்பட்ட ரசீதில் மேற்படி ஆவணங்கள் காப்பாற்றப் 
படுவதற்காக விடப்பட்டன. என் றிருப்பின் , அதன் மீது பொது 
மீள் உரிமை , உண்டியல்கள் , செக்குகள் , பண வரவுகள் அல்லது 
இதர விற்பனைச் சரக்குகள் பாங்கு நடத்துபவர் வசம் பாங்கு 
நடத்துபவர் என்ற முறையில் பெற்றாராகில் அவருக்கு மீள் 
உரிமை உண்டு . ( மைசா எதி கர்ரி (1876 ) லா.ரி. 1 ஏ.பி.பி. 
கேஸ் 554 ( Misa Vs. Currie 1876 ) L.R. 1 APP . ( Cas . 554 ) ] . 


தனிப்பட்ட முறையில் வைப்பாக விடப்பட்ட பணத்தின் 
மீது மீள் 

உரிமை இல்லை : ஓர் வாடிக்கைக்காரர் தனது 
கணக்கில் 

குறிப்பிட்ட தொகையைச் செலுத்தியோ 
அல்லது மேற்படி கணக்கில் வரவிலுள்ள 

ஓரு குறிப்பிட்ட 
தொகையை இன்ன பணிக்கென்று எழுத்து மூலமாகவோ 
அல்லது 

மறைமுகமாகவோ பாங்கு நடத்து . வோருக்குத் 
தெரிவித்தால்பாங்கு நடத்துபவருக்கு அத்தொகை மீது மீள் 
உரிமை கிடையாது . கணக்கின் இருப்பிலுள்ள தொகையை 
மறைமுகமாக பாங்கு நடத்துபவர் மீள் உரிமை 
மாற்றிக்கொள்ளக்கூடாது . குறிப்பிட்ட கடன்களுக்கு ஈடாக 
அமைந்தாலும் கூட பாங்கு நடத்துபவர் வாடிக்கைக்காரருடன் 
தனிப்பட்ட முறையில் இதை வைத்திருப்பதாக ஒப்பந்தம் செய்து 
கொண்ட காரணத்தால் 

அவரது பொது மீள் உரிமைக்கு 
எதிராக அமைந்துள்ளது 


* ஈடுகாட்டிய கடன் கொடுபட்ட பின்னர் பாங்கு நடத்துபவர் 
வசம் விடப்பட்ட ஆவணங்களின்மீது மீள்உரிமை : ஈடுகாட்டிய 
கடன் ஒன்றின் தொகையை பாங்கு நடத்துவோர் வசம் சேர்த்த 
பின்னர் , அக்கடன் கழிந்தது எனலாம் . வாடிக்கைக்காரர் தன் 
வசமுள்ள ஆவணங்களை மேற்படி பாங்கு நடத்துவோரிடம் ஈடாக 
வைத்திருக்கிறார் . மேற்படி பாங்கு நடத்துவோருக்கு வேறு 


உரிமையாளர் 
- 

பெம் 


186 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஏதாவது கடன் இருப்பின் , இந்த ஆவணங்களை மீள் உரிமையாக 
எடுத்துக்கொள்ள உரிமை உண்டா என்பதைப்பற்றி இன்னும் 
ஐயப்பாடாகவே உள்ளது . இவ்வையப்பாட்டை முன் கூறிய 
ஜோன்ஸ் எதி . 

எதி . பெப்பர்கார்ன் என்ற வழக்கிலும் ( Jones V. 
Pepper corne ) வில்கின்ஸன் எதிராக லண்டன் அண்டு கௌண்டி 
பாங்கு (1884 ) 1 டி.எல்.ஆர் . 63 [ Wilkinson V. London and 
County Bank ( 1884 ) 1 T.L.R. 63 ] என்ற வழக்கில் , குறிப்பிட்ட 
முன் பணத்திற்காக விடப்பட்ட ஈட்டுப் பத்திரங்களைக் கடன் 
பத்திரங்களாகத் திருப்பிப் பெற்றுக் கொள்ள வாடிக்கைக் 
காரருக்கு உரிமை உண்டு . பாங்கு நடத்துவோரிடம் அவருக்கு 
இதர கடன்கள் இருப்பினும் , இந்த ஈட்டுப் பத்திரங்களை அவர் 
பெற்றுக்கொள்ள அதிகாரம் உண்டு . முடிவாக லண்டன் அண்டு 
குளோப்ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ( 1902 ) 2 அதி . 416 in Re 
London and Globe Finance Corporation ( 1902 ) 2 ch . 416 என்ற 
வழக்கில் கடனுக்கு ஈடாக வைக்கப்பட்ட ஆவணங்களை கடன் 
தீர்ந்த பிறகும் கூடத் திரும்பப் பெறாவிடில் , பாங்கு 
நடத்துவோருக்கு இதர கடன் பாக்கிகளுக்காக அவற்றின் மீது 
மீள் உரிமை உண்டு . இதன் பொருள் என்னவெனில் , மேற்படி 
ஆவணங்களை பாங்கு நடத்துவோர் மறுமுறை அவற்றை ஈடாக 
வைக்க முற்படுகிறார் என்று பொருள் . 


கவனக் குறைவாக பாங்கு நடத்துவோர் வசம் விடப்பட்ட 
மதிப்பிற்குரிய பொருள்கள் மீது பாங்கு நடத்துவோருக்கு மீள் 
உரிமை கிடையாது : டாக்குமெண்டுகளோ விலையுயர்ந்த 
பொருள்களோ கவனப் பிசகாக பாங்கு நடத்துவோர் வசம் 
விடப்படின் , அவற்றைத் தம் வசமாக்கி மீள் உரிமை கோர 
அதிகாரம் இல்லை . எந்த சொத்தோ அல்லது ஆவணங்களோ 
முன் பண வசதியின் காரணம் கொடுக்கப்பட்டு மேற்படி முன் 
பண வசதி அளிக்கப்படாவிடின் , அந்த ஆவணங்களை நிறுத்தி 
வைத்து மீள் உரிமை கோர பாங்கு நடத்துவோருக்கு அதிகாரம் 
இல்லை . ( லூகாஸ் எதி , டொர்ரெய்ன் 18 ஆர்.ஆர் . 480 ( Lucas 
Vs : Dorrein , 18 R.R. 480 ] ஈடாக வைக்கப்படும் ஆவணங்கள் 
தமது வாடிக்கைக்காரரின் சொத்து அல்ல என்று பாங்கு 
நடத்துவோருக்குத் தெரிந்திருப்பின் , அவர் மீள் உரிமையைப் 
பெறமாட்டார் . மேற்படி சொத்தின் நியாயமான உரிமை 
யாளரிடம் பாங்கு நடத்துவோர் தமக்கு 

தமக்கு அவற்றின் மீது மீள் 
உரிமை உண்டு என்று வலியுறுத்திக் 
எப்பொழுது எனில் , 
இவை. 


ஈடாக 


உ..ண்டென்று கூறமுடியாது . 
உண்டியல்காரருக்காக வேண்டி 
. - - 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

167 
வேண்டும் . வழக்கமாக மூன்றாமவரிடமிருந்து வந்த மாற்று 
உண்டியல்களை பாங்கு நடத்துவோர் வைத்துக்கொண்டு மீள் 
உரிமையைக் கொண்டாட முடியும் . 

சம்பந்தமாகப் 
பிறருடைய உரிமை பாங்கு நடத்து பவரைப் பாதிக்காது . 

வரவும் பொறுப்பும் அதே உரிமைகளில் இருக்கவேண்டும் : 
ஒரு கூட்டு நிறுவனத்தின் கடன் பொறுப்பை முன்னிட்ட 
கூட்டு தரகரின் நடப்பு வைப்புக் கணக்கோ அல்லது தவணை 
வைப்புக் கணக்கிலோ உள்ள தொகையை ஈடுபடுத்த பாங்கு 
நடத்துவோருக்கு உரிமையில்லை . 

கணக்கில் வரவிருப்பது. ஒரு 
நபருடையதும் பொறுப்பு காட்டுவது வேறொடு நிறுவனத் 
துடையதும் ஆன தால் ஒன்றை ஒன்று ஈடுகட்டுவது முறையன்று . 
[ உல்ஸ்டன் ஹோம் எதி . ஷெஃபீல்ட் பாங்கு (1886 ) 54. எல்.டி. 
476. ( Wolstenholm Vs. Sheffield Bank ( 1886 ) 54. L.T. 746 ) ] . 
அதே போன்று தனி கூட்டுதாரரின் கடனுக்காகக் கூட்டு 
நிறுவணத்தின் கணக்கில் உள்ள வரவு தொகையைச் சரிக்கட்டக் 
கூடாது . 

வரம்புச் சட்டமும் , பாங்கு நடத்துவோரின் மீள் 
உரிமையும் : வரம்புச் சட்டத்தினால் பாங்குகு நடத்து 
வோரின் மீள் உரிமை பாதிக்கப்படுவதில்லை . கால வரம்புச் 
சட்டத்தின் குணமென்னவெனில் , சட்டப்படி சீராக்குவதற்கான 
வழியைப் பகருமேயன்றிக் கடனைத் தீர்த்துக்கட்ட முடியாது . 
ஆதலால் , பாங்கு நடத்துவோர் சொத்தின் மீது கொண்ட 
உரிமையைப் பரிக்கயியலாது . 

பாக்கியில்லாத தொகைகளின் மீது மீள் உரிமை இல்லை : 
கெடுவு தேதிக்கு முன்னர் எந்தத் தொகையையும் பாக்கியாக 
இல்லாத காரணத்தால் மீள் உரிமை முறை ஏற்படவில்லை . 
அந்தத் தேதி வரையில் ஏற்படாததால் , 
நடத்துவோர் 

கெடுவு தேதி வராத கழிவு நீக்கப்பட்ட 
தொகையை நிறுத்தி அவற்றின் மீது மீள் உரிமை 

விதிவிலக்காக வாடிக்கைக்காரர் 
திவால் நிலையை அடைந்தாராகில் 

அடைந்தாராகில் இம்மாதிரியான முறையை 
அனுசரிக்க இடமுண்டு, 


கால 


கால 


கடன் 


பாங்கு 


ள்ள 


டிரஸ்ட் கணக்கின் மீது மீள் உரிமை இல்லை : பாங்கு 
நடத்துவோரிடம் 

வாடிக்கைக்காரர் தனிப்பட்ட கணக்கு 
வைத்திருந்து மேற்படி கணக்கு ட்ரஸ்ட் வடிவில் 

அமைந் 


168 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


திருப்பின் , அந்தக் கணக்கை மீள் உரிமையின் கீழ் பாங்கு 
நடத்துபவர் தமதுடமையாக்கிக் கொள்ள இயலாது . [ ஏக்ஸ் 
பார்ட்டி கிங்ஸ்டன் வழக்கு லா . ரி . 6 அதி . 632 ( Ex Parte 
Kingston L.R. 6 ch . 632 ) ஓ.ஆர்.எம். எதி . நாகப்ப செட்டியார் 
42 பம் லா.ரி. 440 ( பி.க. ) ] வாடிக்கைக்காரரின் நிலையை அறிந்தும் 
அல்லது இதரர்களின் 

நிலையைத் தெரிந்து கொண்டதாலும் 
அவர்கள் தங்கள் வாடிக்கைக்காரரின் பணத்தில் வர்த்தகம் 
புரிகிறார் என்பதால் மீள் உரிமை நீங்காது . ( எடுத்துக்காட்டாக 
பங்குத் தரகர் ) ( தாம்ஸ்ன் எதி க்ளைட்ஸ்டேல் பாங்கு லிமிடெட் 
( 1893 ) எ.ஸி. 282 ; 8 டைஜெஸ்ட் 188 , 380 ( Thomson Vs. 
Cleydesdale Bank Ltd. , 1893 A.C. 232 3 Digest -198 , 380 )] 
வைக்கப்பட்ட நிதிக் கணக்கில் உள்ள நடப்பின் போது ட்ரஸ்ட் 
முறையில் இருப்பதாக அறிவிப்பு வராவிடினும் , அல்லது 
பாங்கிற்கு அந்த மாதிரி உறவு முறை தெரியாவிடினும் பாங்கு 
அதன் மீது மீள் உரிமை பெற்றுள்ளது . அந்த மீள் உரிமையை 
உடனே அமலாக்க பாங்கு நடத்துபவருக்கு அதிகாரம் உண்டு, 
[ யூனியன் பாங்க் ஆஃப் ஆஸ்ட்ரேலியா லிமிடெட் 

எதி , 
மர்ரே ஐன்ஸ்லே . 1898 எ.ஸி. 693 (Murion Ltd , Vs. Aynsley 
1898. A.C. 693 ) ] . 


( iii ) பாங்கு நடத்துவோரின் கடமை - வாடிக்கைக்காரரின் 
கணக்கு நிலையை வெளிவிடாதிருத்தல் 

வாடிக்கைக்காரரின் கணக்கு நிலையை வெளிப்படுத்தினால் 
அவரது செல்வநிலை வர்த்தகத்தில் தாழ்ந்துபோய் அதன் 
நிமித்தம் அவருக்குக் கடன் வாங்க இயலாது போய்விடும் . 
பாங்கு நடத்துவோர் இந்த வழக்கத்தை மேற்கொள்ளா 
திருந்தனர் . பின்னர் 1924 ஆம் ஆண்டிற்குப் பிறகு தான் ( சட்ட 
முறையாக . இந்தக் கடமையைத் திட்டமாக வகுத்தனர் . 
[ (டௌஸியர் வழக்கு ( 1924 ) 1 கி.பெ. 461 ) Tousier Case 1924 , 1 . 
K.B. 461 ] . அதன் படி ஒப்பந்தத்தில் தொக்கி நிற்கும் முறையில் 
(மறைவாக ) பாங்கு நடத்துவோருக்கும் வாடிக்கைக்காரருக்கும் 
உள்ள உறவு இருக்கும் வரை எனக் கூறியுள்ளார் .. 

பாங்கு 
நடத்துபவர் எக்காரணத்தைக் கொண்டும் , நியாயமானதும் 
சரியானதுமான காரணங்கள் 

காரணங்கள் இல்லையேல் தமது வாடிக்கைக் 
காரருடைய கணக்கு நிலையைப் பிறருக்கு அறிவித்தல் கூடாது 
மேற்படி வாடிக்கைக்காரரின் கணக்கு மூடப்பட்டாலும் கூட இந்த 
ரகசியத்தை அம்பலப்படுத்தக்கூடாது . 

வெளிப்படுத்த நியாயமானதும் சரியானதும் என கருதப்பட 
வேண்டிய சந்தர்ப்பங்கள் - நியாயமானதும் சரியானதும் என்று 


வேண்டிய 


எது ? 


டிராஃப்ட் 


* நிதப்பற்றிப் 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

169 
கருதப்படவேண்டிய சமயம் 

அல்லது 

சந்தர்ப்பம் 
உத்திரவாதம் கொடுக்க முன் வருபவர் கேட்கும் கேள்விகளுக்குச் 
சட்டப்படி கடமைப்பட்டு பதில் கூறவேண்டியது நியாயமான 
சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும் . ஓவர் டிராஃப்ட் கடன் அனுமதிக்கப் 
பட்டவுடன் அதற்கான உத்திரவாதம் ஏற்க 

யாரேனும் 
முன் வரின் உத்திரவாதம் கொடுக்க முன் வருபவர் கோரும் 
கேள்விகளுக்குப் பதில் கூற வேண்டியது இன்றியமையாதது . 
உத்திரவாதம் கொடுப்பவருக்கு 

ஓவர் 

கடன் 
பெற்றவரின் பொறுப்பு எல்லை எவ்வளவு என்றும் வாடி க்கைக் 
காரருடைய கணக்கு இவ்வளவு என்றும் சொல்லவேண்டியது 
பாங்கினுடைய பொறுப்பு . 

வாடிக்கைக்காரருடன் வர்த்தக 
உறவு பெறவிழையும் நபருக்கு அவருடைய செவ்வ நிலை , குணம் 
இவற்றைப் பற்றி பாங்கு நடத்துவோர் கூறவேண்டியது கடமை . 
[ ராட்ஷா எதி . ஸ்மித் 1878-58 . எல்.டி 423 ( Robshaw Vs. Smith 
1878-38 . L.T. 423 ) ] . 

பாங்கு நடத்துவோரின் கடமைகளில் ஒன்றாகிய கணக்கின் 
விபரத்தை அம்பலப்படுத்தாதிருத்தல் - இதற்கான தடங்கல்கள் 

வர்த்தகப் பாதுகாப்புக் குழுவினர் கோரும் கேள்விகளுக்கு 
வாடிக்கைக்காரரின் கணக்கு 

பதிலளிக்க 
வேண்டுவது சரியா அல்லது தவறா என்று ஐயப்பாடான நிலையை 
சிலர் ஆமோதித்தும் . 

பலர் 

எதிர்த்தும் கூறுகின்றனர் . 
வர்த்தகப் பாதுகாப்புக் குழுவினர் கேட்கும் நிதி நிலையைப்பற்றி 
பாங்கு நடத்துவோர் கூறுவதில் தவறொன்றுமில்லை என்று 
கருதுவது சிலர் பொது விதிகளின் கீழ் யார் எவ்வகையான 
தகவல்களைக் கோரினும் 

கொடுக்கக் கூடாதென்று பலர் 
எதிர்க்கின்றனர் . முன்பு ஏற்றுக்கொண்ட முடிவானது பாங்கு 
நடத்துவோர்மீது , தம்மை எவ்வகையிலும் திரித்துக் 
கூறிய தாலும் , இழிவுப்படுத்திக் கூறியதாகவும் கொண்டு 
வரப்பட்ட வழக்குகளில் ஈடுபடும் அளவில் 
நிலையை விளக்கக் கூடாது என்பது அவர்கள் தக்க காரணங் 
களுடன் உள்ள நிலையை மட்டும் விளக்கவேண்டுமே ஒழிய வேறு 
தேவையற்ற விளக்கங்களைக் கூறக்கூடாது . டௌஸியர் எதி . 
நேஷனல் 

ப்ரோவின் ஷியல் அண்டு யூனியன் பாங்க் ஆஃப் 
இங்கிலாந்து ( 1924 ) 1 கே.பி. 461. இது காலம் வரை கணக்கை 
அம்பலப்படுத்தாது இரகசியமாக வைக்கவேண்டியதைப்பற்றிய 
சட்ட வழக்கு முடிவு இது ஒன்றேதான் . இம்முடிவின் விபரம் 
வருயாறு : 


உண்மையான 


வாடிக்கைக்காரரின் கணக்கை எப்போது வெளிப் 
படுத்தலாம் ? : பாங்கு நடத்துவோருக்கும் வாடிக்கைக் 


170 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


காரருக்கும் 

இடையே உள்ள மறைமுகமான ஒப்பந்தம் 
யாதெனில் மூன்றாமவருக்கு பாங்கு நடத்துபவர் வாடிக்கைக் 
காரரின் கணக்கை வெளிவிடக் கூடாது . ஆயினும் , வாடிக்கைக் 
காரர் 

எழுத்து மூலமாகவோ , அல்லது மறைமுகமாவோ 
தெரிவித்திருப்பின் பாங்கு நடத்துபவர் கூறலாம் . எடுத்துக் 
காட்டாக , ஒரு வாடிக்கைக்காரர் தனது பாங்கு நடத்துவோரை 
நடுவராக அமைத்து எழுதினால் , இவர் சம்பந்தமாக வரும் 
வர்த்தகக் 

கேள்விக்கெல்லாம் பாங்கு நடத்துபவர் தமது 
வாடிக்கைக்காரரைப்பற்றிக் குறிப்பிடலாம் . மேலும் , தமக்கு 
உத்திரவாதக்காராக நிற்க முன் வருபவரை பாங்கு 
நடத்துவோருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பின் , 

பாங்கு 
நடத்துபவர் அவ்வப்போது தமது வாடிக்கைக்காரரின் கணக்கு 
நிலையை உத்திரவாதத்தை முன்னிட்டுக் 

கூற 

வேண்டிய 
நிர்ப்பந்தம் உண்டு . நீதிமன்றத்தின் உத்திரவை அனுசரித்து 
பாங்கு நடத்துவோர் தங்களுடைய வாடிக்கைக்காரரின் கணக்கை 
வெளியிட வேண்டிய கடமையுண்டு . நாட்டின் பொது நலனைக் 
கோரி , வாடிக்கைக்காரர் நாட்டிற்கெதிராக தீங்கு விளைவிப்ப 
வராகக் இருப்பின் , அவ்வமயம் அவரது கணக்கைப் பொதுக் 
கடமையாகத் தெரிவிப்பதால் அதை அவருடைய நற்பெயரைக் 
கெடுக்கும் எண்ணத்துடன் அல்லது அவரை இழிவுப்படுத்தும் 
நோக்கத்துடன் விடப்பட்டது என்ற குற்றத்திற்கு 

ஆளாக 
மாட்டார் . யுத்த காலத்தில் விரோதியுடன் ( வர்த்தகம் புரியும் 
நபர்களைத் தெரிந்திருப்பின் , அந்தத் தகவலை உடனே 
தெரிவித்து இராஜ்ஜிய விரோதமான குற்றம் என்று விளக்கலாம் . 
கடைசியாக பாங்கு நடத்துவோர் தமது சொந்த நலனைக்கோரி 
சட்ட ரீதியாக ( பாக்கிக்காக வேண்டி வாடிக்கைக்காரரின் மீது 
சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உரிமை ) வாடிக்கைக்காரரின் 
கணக்கு நிலையைக்கூறி தன்னை பொறுப்பில் ஈடுபடுத்தமாட்டார் . 
உத்திரவாதம் அளிப்பவரை பணம் கட்டச்சொவ்லும் போது 
தமது வாடிக்கைக்காரரின் கணக்கை கூறுவது நியாயமானது . 


பொது நற்பண்பு : விதிவிலக்கான சமயத்திலும் நியாயமான 
கோரிக்கையின் போதும்தான் பாங் கு நடத்துபவர் தமது 
வாடிக்கைக்காரரின் கணக்கை வெளிப்படுத்துவார் . இதன் மூலம் 
பாங்கு நடத்துபவர் தனது வாடிக்கைக்காரரிடம் நற்பண்புடன் 
செயல் முறையை " பொது நற்பண்பு ” என்று விளக்குகின்றனர் . 
( அனுபந்தம் ஆ . வில் நபூனா 16 ஐக் காண்க . ) ஒரு பாங்கு தனக்குத் 
தேவைப்படும் தகவலை ( எடுத்துக்காட்டாக , உத்திரவாதம் ஏற்கும் 
நபரின் வரவு நிலை, கழிவு நீக்கிய உண்டியலில் சம்மதித்து 


ஒருமிக்க 


ந்த 


தகவல்களுக்கு பாங்கு நடத்துபவர் மிகைப்படுத்திக் - கூறாமலும் 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

171 
ஏற்றுக்கொண்ட வரின் கணக்கு நிலை , இன்னொரு பாங்கியின் 
வாடிக்கைக்காரரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்டியல் ) வேறு 

பாங்கிற்கு எழுதிக் கேட்கலாம் . அம்மாதிரி வரும் 


மிகவும் இரகசியமான முறையில் பொது நிலைமையை 

தக்க 
பதங்களைப் போட்டு எழுதுவாரே ஒழிய தமக்குத் தோன்றியதை 
எல்லாம் எழுதமாட்டார் . இம்மாதிரியான விசாரணைக்கான 
சந்தர்ப்பங்களையனுசரித்தும் , வாடிக்கைக்காரரின் முழு அனுமதி 
பெற்றும் பாங்கு நடத்துபவர் 

பழக்கமாகக் 

கொண்டுள்ள 
சான்றுகளுமே இதற்கு ஆதாரமாக அமையும் எனலாம் . 


. 


மூலம் 


சண்டர்லண்ட் எதி . பார்க்ளேஸ் பாங்கு ( தி . டைம்ஸ் 246 
25 - ம் நவம்பர் 1938 Sunderland Vs. Barcla s Bank . The Times 
24 & 25th November 1938 ) தான் குதிரைப்பந்தயம் நடத்துபவர் 
களுக்கு செக்குகள் கொடுப்பதாகத் தம்மைப்பற்றி 

தம் 
கணவருக்கு பாங்கு கூறியதாக திருமதி சண்டர்லண்டு புகார் 
கூறினாள் . இதையடுத்து அந்தப் பெண்மணி உடுப்புகள் 
உற்பத்தியாளருடைய பெயருக்குக் கொடுத்த செக்கு ஏற்றுக் 
கொள்ளப்படவில்லை . பாங்கு நிர்வாகி முன்னர் வந்த குதிரைப் 
பந்தயங்களின் பெயரில் வந்த செக்குகளை மனத்தில் இருத்தி 
இதைக் கொடுக்க மறுத்துவிட்டனர் . கணவனின் தூண்டுதலின் 
பேரில் மனைவி பாங்கு நிர்வாகிக்குத் தொலைபேசியின் மூலம் ஏன் 
அந்த செக்கு கொடுக்கமறுக்கப்பட்டது என்று வினவினாள் 
இப்பேச்சிற்கிடையே கணவன் தொலைபேசியின் 
பாங்கியின் நடத்தை சரியன்று என்று கண்டித்தபோது பின்னர் 
பாங்கு நிர்வாகி குதிரைப்பந்தயம் நடத்துபவருக்கு அவரது 
மனைவி கொடுத்த செக்குகளைப்பற்றிய விபரத்தைத் தெரிவித்தார் . 
பாங்கு நிர்வாகியின் சாட்சியப்படி திருமதி சண்டர்லாண்ட் ஏன் 
செக்கு நிராகரிக்கப்பட்டது என்ற காரணத்தை விளக்கும்படி 
தன்னைத் தொலைபேசியில் கூப்பிட்டார் என்றும் , அதற்கு 
முன்பு குதிரைப்பந்தயம் நடத்துபவருக்குக் கொடுக்கப்பட்ட 
செக்கிற்குப் பணம் கொடுத்த பின்னர் வந்த செக்கிற்குப் போ திய 
பணம் இல்லையாதலால் , செக்கு கொடுக்கப்படவில்லை என்று 
கூறினார் . நீதிமன்றம் பாங்கு நிருவாகியின் வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டது . தமது வாடிக்கைக்காரரின் 

அனுமதி 
பெற்றே அவர் சாட்சியம் கொடுத்தார் எனலாம் . பாங்கர்ஸ் 
( Bankers L. J. ) என்ற உயர் நீதிபதி இந்த வழக்கில் முடிவு 
கூறும்போது பாங்கு தனது நிலையைக் காத்துக்கொள்ள வேண்டி, 
நற்பண்பு நிலையினின் 

று நீங்காதிருக்கத் தமது வாடிக்கைக்காரரின் 
செல்வ நிலையைக் காட்டி அவர் கொடுத்த செக்கை ஏற்க 


பாங்கு 


தகவல் அளிக்க உரிமை 
-172 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
மறுத்தது சரி என்றும் , கணவன் மனைவி இருவரிடையே உள்ள 
தனிப்பட்ட உறவை விளக்கிக் குறிப்பாக , மனைவியின் கணக்கு 
நிலையை கணவனிட தெரிவிப்பதை இதரர்களுக்குத் 
தெரிவிப்பது போன்று கருதக்கூடாது என்று முடிவு கூறினார் . 
வெறும் உண்மை நிகழ்ச்சிகளே : தமது 

வாடிக்கைக் 
காரரின் பொருளாதார நிலையைக் கூற விரும்பும் பாங்கு நடத்து 
வோர் வெறும் உண்மையான நிலையைக் குறைத்தும் மிகைப் 
படுத்தியும் கூறாது கணக்கில் உள்ள நிலையை உள்ளவாறே கூற 
முயல வேண்டும் . ( அநுபந்தம் ஆ . நமூனா . நீர் 16 அ . காண்க . ) 
அவர் தம் காதில் விழும் ஆதாரமற்ற செய்திகளைக் கூறக்கூடாது . 
இரண்டாவதாக இவ்வாறான செய்திகளை அவர் இன்னெரு 

நடத்துவோருக்கோ அல்லது வாடிக்கைக்காரரின் 
அனுமதி பெற்ற தனி நபருக்கோ தெரிவிக்கலாம் . இந்தத் தகவல் 
5.வெளியீடு பொதுவானதாகவும் பாங்கு நடத்துபவரைப் பொய்த் 
தகவல் கொடுத்ததாகவோ அல்லது . வாடிக்கைக்காரரை இழிவு 
படுத்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவோ குற்றம் கூறாத 
வண்ணம் தன்னைக் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் கூற 
வேண்டும் . பாங்குநடத்துபவரும் அவர்கீழ் பணியாற்றும் இதரர் 
களும் சமூகத்தின் அங்கத்தினராகவே இருக்கிறபடியால் அவர் 
களுக்கு சமூகத்தின் மீதுள்ள பொறுப்பு குறையவில்லை . நேர்மை 
யற்ற தகவல் வெளியீட்டினால் பாங்கு நடத்துபவர் - வாடிக்கை 
காரருக்குப் பொறுப்பாளி ஆவதோடல்லாது பிறருக்குக் 
கொடுத்த ஆதாரமற்ற தகவல்களின் பின் விளைவாக வரும் நட்டங் 
களுக்குக் காரணமாகிறார் . இவர் நட்ட ஈடு கொடுக்க வேண்டிய 
நிலையை எய்துகிறார் . நீதிமுறையில் பாங்கு நடத்துபவர் அறிந் 
திருந்தும் கூட வேண்டுமென்றே தவறான தகவல்களைக் கொடுத் 
தார் என்று நிரூபிக்கப்பட்டால் இவர் நட்ட ஈடு கொடுக்க 
வேண்டியவர் ஆகிறார் . எடுத்துக் காட்டாக பாங்கு நடத்துபவர் 
ஒருவர் தனக்கு வேண்டிய வாடிக்கைக்காரரின் உதவிக்கென 
அவர் வறிய நிலையில் இருந்தும் கூட பாங்கு நடத்துபவர் அவரை 
உயர்ந்த நிலையில் இருப்பவராக தகவல் அளிக்கிறார் என்று 
வைத்துக் கொள்வோம் . இச்செய்தியின் அடிப்படையில் இவரு 
டன் வர்த்தகம் புரியும் நபர் கடனுதவி அளித்துப் பெருத்த நட்ட 
மடைகிறார் . இந்த நட்டத்தை ஈடு செய்ய வேண்டியது பாங்கி 
யினுடைய பொறுப்பு . ஒரு வாடிக்கை அல்லாதவர் பாங்கு 
நடத்துவோரை இம்மாதிரியான விசாரணை 

இம்மாதிரியான விசாரணை கேட்பின் பாங்கு 
உண்டு. - ஏனென்றால் , வாடிக்கை அல்லா தவர் பாங்கு நடத்து 
பவரைக் கட்டுப்படுத்த எவ்வித ஒப்பந்தமும் இல்லை . ஆனால் , 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


173 


வாடிக்கைக்காரரிடம் பாங்கு நடத்துவோர் தவறான முறையில் 
நடந்து கொண்டால் தம்மை இழிவுபடுத்தியதாகக் குற்றம் சாட்டி 
வழக்குத் தொடர உரிமையுண்டு. ( லா ஆஃப் பாங்கிங் எழுதியவர் 
ஆர் . எஸ் . டி . சோர்லே ( 1938 பக் . 202 ) ( Law of Banking by 
R. S. T. Chorley 1938 , P. 202 ) 


ஒரு பாங்கியில் 


இங்கிலாந்தில் பாங்கு நடத்துபவரைக் குற்றம் சாட்டி 
அவதூரான முறையில் நடந்து கொண்டார் என்று நிரூபிக்க 
வேண்டுமாயின் , பாங்கு நடத்துபவர் எழுத்து மூலம் செய்த 
விளக்கங்களைக் கையொப்பமிட்டுக் கொடுத்திருக்க வேண்டும் . 

பணியாற்றும் நிருவாகி அம்மாதிரி எழுதி 
கையொப்பம் இட்டுக்கொடுத்தால் , அது பாங்கு நடத்துவோரைப் 
பாதிக்காது . 

டெண்டர்டன் பிரபுவின் சட்டத்தின் 
வாயிலாக வந்த முடிவு ஆகும் . [ Lord Tenterdan s Aet ( 9 Geo . 
IV , C. 14 ) ] தனியார் தீங்கின் அடிப்படையிலோ அல்லது வேண்டு 
மென்றே தவறான முறையில் விளக்கம் கொடுத்தலோ இச்சட்டத் 
தின் கீழ் நடவடிக்கை எடுக்க இயலாது கடமையினின்று வழுவிய 
நிலையில்தான் இச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். 
மேலும் அறியாத்தனமாக பாங்கு நடத்துபவரால் செய்யப்பட்ட 
தகவல் வெளியீடுகள் டென்டர்டன் சட்டத்தின் கீழ் கட்டுப்படுத்த 
மாட்டா . (பான்பெரி எதி . தி பாங்க் ஆஃப் மாண்ட்ரீல் 1918 ) 
எ.சி. 626 ) ( Banberry V The Bank of Montreal [ 1918 ] A.C. 62 : 9 
டென்டர்டன் சட்டத்தின் கீழ் தங்களை ஈடுபடுத்திக்கொள்ள 
பாங்கு நடத்துவோர் தமது வாடிக்கைக்காரர்களைப் பற்றி வரும் 
விசாரணைகளை கையொப்பமிடாது பூர்த்திசெய்து அனுப்புவார் 
கள் . கையொப்பமிடாது பூர்த்தி செய்வதால் சட்டப்படி இவர் 
களமீது வழக்கு தொடரும் உரிமை போய்விடுகிறது . ஹெட்லே 
பெர்ன் அண்ட் கம்பெனி லிமிடெட் எதி . ஹெல்லர் அண்ட் பார்ட் 
னர்ஸ் லிமிடெட் என்ற வழக்கில் ( Hedley Byrn : & Cr) , Ltd. y 
Heller & Partne : s Ltd. , ( C. C. 1964. ( 34 ) P. 96 ) அக்கரையில்லா 
தனும் , தெரியாத்தனமாக தவறான விளக்கம் கொடுத்ததால் 
இதரரைப் பாதித்து அவரை நட்டத்தில் ஆழ்த்தியது . நிதி நட்ட 
ஈடாகக் கோ 

ரிமையுண்டு . இதன் கீழ் நம்பிக்கைக்கான 
ஒப்பந்தம் இல்லையென்று காண்க . சட்டப்படி தகவல் கொடுப்ப 
வ நேர்மையாகவும் மிகைப்படுத்தாமலும் கூற வேண்டிய மறை 
முக ஒப்பந்தத்திற்கு அடிபணிய வேண்டி இருப்பதால் , கவனப் 
பிாகாக அவர் யாதும் கூற முடியாது . தகவல் கோரும் நபரும் 
அவரை நபி இருப்பது அவ்வொப்பந்தத்தின் அடிப்படைக் 
கொள்கை எனலாம் . பாங்கு நடத்துபவர் மீது அவர் தம் முழு 
நம்பிக்கையையும் அனுமானத்தையும் வைத்திருக் கிறார் . ஆயினும் 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


தமக்கு அம்மாதிரியான பொறுப்பு ஏதுமில்லையென்று பாங்கு 
நடத்துபவர் விளக்கமாக மறுத்துவிடுவதால் , இம்மாதிரியான 
பொறுப்பு அவர்மீது ஏற்றப்படுவதில்லை, ஒரு வாடிக்கைக் 
காரரின் கணக்கு நிலையில் இன்ன வரவு உள்ளதென்று தன் 
அபிப்பிராயத்தைச் சுருக்கமாக ஒன்றிரண்டு வார்த்தைகளால் 
கூறி பாங்கு நடத்துவோர் முடித்துவிடுவார் . இதைவிட அதிகப் 
படியான தும் மிகவும் பொறுப்பு வாய்ந்ததுமான பணியை பாங்கு 
நடத்துபவர் ஏற்கமாட்டார் . அவர் நேர்மையான பதிலைத்தான் 
கூற முற்படுவார் . 

எவ்வளவு தேவையான தகவல்கள் வேண்டுமோ அவற்றை 
மீறி பாங்கு நடத்துபவர் கொடுக்க முன் வரமாட்டார் . எழுதப் 
பட்ட செக்குகள் கொடுபடாமல் 

போனால் அவற்றிற்கான 
காரணங்களைச் சுருக்கமாகக் கீழ்க்கண்ட காரணங்களை பாங்கு 
நடத்துபவர் கூறுவதுண்டு . அவையாவன : போ . நி . இ . (போதிய 
நிதி இன்மை) ( Not Sufficient Funds ) செக்கு எழுதியவரை 
கேட்க ( Refer to Drawer ) R. D. ( செ . எ . கே . ) இதற்கான 
குறியீடுகள் - அதே முடிவைக் கொடுக்கும் : 

செக்கனைத்தும் 
வசூலாக்கப்படவில்லை , EN.C ( Eificets Not Cleared )செக்கனை 
தும் வரவில்லை. N. E. ( No Effects ) 

-IV பயனளியாக் கணக்குகள் சில்லரைச் செலவுகள் : 
வாடிக்கைக்காரருக்கும் பாங்கு நடத்துவோருக்கும் உள்ள 
உறவின் இன்னொரு தனிப்பட்ட குண நலனாவது பாங்கு நடத்து 
பவர் மேற்படி நபரின் கணக்கையேற்று எழுதி வருவதற்காக 
சில்லரைச் செலவுகளைக் கோரலாம் . இங்கிலாந்திலும் இன்றும் 
அநேக அயல் நாடுகளிலும் 

கணக்கில் 

பயன் அடையும் 
அளவிற்கும் குறைவாக பணம் இருப்பின் , அந்தக் கணக்கு 
உடைய் வாடிக்கைக்காரர் ஆண்டுவரை நடைபெறும் வரவு 
செலவுகளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அதாவது 3 அல்லது 1 
சதவிகிதம் பாங்கு நடத்துவோருக்குக் கொடுத்துவிட வேண்டும் : 
இந்தியாவில் பாங்குநடத்துவோர்கள் அரையாண்டுக்கு அளவுக்கு 
மீறி ஓவர் டிராஃப்ட் கணக்குகளின் மீது ரூபாய் 1 முதல் 3 வரை 
வசூல் செய்வார்கள் . இதனால் அதிகப்படியான ஆதாயம் கிடைக் 
கும் என்று கூறுவதற்கில்லை . இதற்கான காரணமென்ன வெனில் 
இங்கிலாந்தில் பாங்குகளில் அதிகப்படி செக்குத்தாள்கள் நடை 
முறையில் உள்ளன . இங்கிலாந்தில் உள்ள பாங்கு நடத்துவோர் 
அதிக அளவில் அனுபவம் பெற்றுள்ள தால் வாடிக்கைக்காரர்களை 
செக்குத்தாள்களைப் பயன்படுத்த உதவுகின்றன . : ஆயினும் , 
இந்தியாவிலோ செக்குகளை . அவ்வளவாகப் பயன்படுத்துவதில்லை 
மேலும் இவ்வளவு குறைவான கட்டணம் வசூலிப்பதற்கு 


ஒ 


மூலமாகவோ 


கொண்ட கணக்கு 
முறையோ கணக்கிட்டு வட்டி 
பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 

175 
இன்னொரு காரணமும் உண்டெனலாம் . இந்தியாவிலுள்ள 
பாங்கு நடத்துவோர் 

தமது வாடிக்கைக்காரர்கள் பெருத்த 
அள வில் நடப்பு வைப்புக் கணக்குகள் வைத்துக் கொள்ளத் 
தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கட்டணம் வசூலிப்படுவ 
தில்லை அல்லது அவ்வாறு வசூலித்தாலும் மிகவும் குறைந்த 
அளவில் தான் வசூலிக்கக்கூடும் . 
V. தொடர் வட்டி வசூல் செய்யப்படவேண்டியது : 

அரையாண்டுக்சூ ஒரு முறை வட்டி கொடுக்கவேண்டியது 
என்ற விதி இவ்வுறவில் தொக்கி நிற்கிறது எனலாம் . எழுத்து 

அல்லது வழக்க அடிப்படையிலோ செய்து 
கொள்ளும் ஒப்பந்தத்தின் படி தனி நபர்கள் பெற வேண்டிய 
கடன் தொகைக்குச் சாதாரண வட்டியையே கோரவேண்டியது 
முறை . ஆயினும் , பாங்கு நடத்துபவர் அரையாண்டு முடிவில் 
உள்ள நிகரத்தின் மீது வட்டி கொடுத்தும் தொடர்ந்து வட்டி 
கூடிய தொகைக்கு அடுத்த அரையாண்டின் நிலுவையில் வட்டி 
கணக்கிட்டு , கூட்டி எழுதுகிறார்கள் . இதைத் தொடர் வட்டி 
முறை எனலாம் . ஆயினும் , சாதாரண வட்டிதான் கணக்கிடப்பட 
வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருப்பின் , அதற்கேற்ப பாங்கு 
நடத்துவோர் வட்டியைக் கணக்கிடுவார்கள் . ஓவர் டிராஃப்ட் 

இருப்பை மாத முடிவிலோ 
அல்லது 

காலாண்டுக்கு ஒரு 
வசூலிப்பது சில பாங்குகளின் வழக்கம் . ஆயினும் , மேற்கூறிய 
வண்ணம் வாடிக்கைக்காரர் பாங்கு நடத்துவோருடன் ஒப்பந்தம் 
செய்து கொண்டாலன்றி பாங்கு நடத்துவோர் தம் விருப்பத்திற் 
கெற்ப மாதத் தவணையிலோ , காலாண்டுத் தவணையிலோ வட்டி 
பசூலிக்கக் கூடாது . இது சம்பந்தமாக நீதிமன்றங்கள் தக்கபடி 
பார்வை செலுத்தி கட்டுப்படுத்தியிருப்பது நோக்கத் தக்கதே . 

உ.பி. யூனியன் பாங்கு லிமிடெட் எதி தினாநாத் ராஜாராம் 
4 சி . வால் 21 , பக் 433. ( U.P Union Bank Ltd. V. Dinanath 
kajaram C. C. Vol . 23. P. 483 ) . 
VI காலவரம்புச் சட்டமும் வைப்புகளும் : 

முடிவில் கருதப்பட வேண்டிய நியமம் என்னவெனில் , 
வாடிக்கைக்காரர் 

கொடுத்துள்ள வைப்புக்களைக் 
கொடுக்கும்படி கோரிய சமய முதல் காலவரையறைச் சட்டம் 
அமலர்கியது . இத்தனிப்பட்ட 

கொள்கை பாங்கு நடத்து 
வோருக்கும் அவர்களுடைய வாடிக்கைக்காரர்களுக்கும் இடையே 
உள்ள வைப்புகளை அனுசரித்தது . ஆயினும் , பொதுவாகக் 


கடன் 


தான் 


176 . 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வர்த்தக 


கடனினின்றும் வேறுபட்டது என்ற நீதிபதியின் தீர்ப்பை நாம் 
முன்னர் ஜோ . ஆ . இம்ஸன் எதி , சுவிஸ் பாங்கிங் கார்ப்பரேஷன் 
என்ற வழக்கில் கண்டோம் . இந்த வழக்கின் விபரம் வருமாறு : 
1914 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 - ஆம் தேதி 

கூட்டு 
வர்த்தகத்தில் ஒரு கூட்டுதாரர் மரித்ததால் அவ் வர்த்தகத்தை 
இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்தது . அந்தத் தேதியில் 
கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் நடப்பு வைப்புக் கணக்கின் 
வரவில் £ 2321 / -1 இருந்தது . அந்த பணத்தைக் கொடுக்கும்படி 
கோரவில்லை . 

எனவே , சட்டப்படி வழக்குத் தொடர்ந்து 
நடவடிக்கை யெடுத்துக்கொள்ள மேற்படி கூட்டு 
நிறுவனம் முடிவு செய்தது . மேற்படி வழக்கில் நீ திமன்றத்தின் 
அபிப்பிராயத்தை உயர் நீதிபதி பாங்க்ஸ் ( Bankes , L.J .. ) வெளிப் 
படுத்தியதின் விபரம் வருமாறு : • எங்கள் முடிவான கருத்து 
என்னவெனில் , பணத்தைக் கொடுக்கும்படி கோரவேண்டியது 
கூட்டு நிறுவனத்தின் உரிமை . அதன் பின்னர்தான் - இதை 
வழக்கில் எடுத்துக்கொள்ளலாம் . இந்த பொருள் பற்றிய 
சட்டமே அடியோடு மாற்றமடைந்தது எனலாம் . கோரியபோது 
கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து தருகிறேன் என்று 
வாசகமிட்ட கடனுக்கு இதுகாறும் கொடு எனக் கோரவேண்டிய 
அவசியம் இல்லை . காலவரை பணச் சட்டம் அது எழுதிய 
தேதியினின்று தொடங்கும் . எனவே , கடன் 

எழுதிய 
தேதியினின்று தொடங்குமே ஒழிய கோரப்பட்ட தேதியினின்று 
தொடங்குவதன்று வாணிபத் துறையில் 

மேம்பாடடைந்த 
வழக்கறிஞரும் நீதிபதியுமான ரோஷ் ( Mr Justice Roche) இந்த 
வழக்கை நீதிமன்றத்தில் விசாரணை செய்து முடிவில் எந்த 
விதமான 

கோரலுமின்றி உடனே பணத்தைத் திரும்பிப் 
பெறலாம் என முடிவு செய்தார் , ஆயினும் , நீதிபதி பாங்கஸின் 
( Justice Bankes ) தீர்ப்பு மிகவும் உ..யரிய தாகக் கருத இடமுண்டு . 
ஏனெனில் , பாங்கு நடத்துபவரிடம் உள்ள பெரும் பகுதிகளான 
வைப்புகள் கோரப்படாமல் கிடக்கின்றன . அவை வாங்கப்பட்ட 
அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட தேதியினின்று 
காலவரையறைச் சட்டம் அமலாகிறது என்ற பயனை அனுபவிக்க 
முடியாது . இது சம்பந்தமான சட்டம் 22 ஆவது பிரிவின் கீழ் 
காலவரையறைச் சட்டம் 1963 

( Limitation Act 1963 ) ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி, வாடிக்கைக்காரர் கொடுத்த 
வைப்பைத் திருப்பும்படி கோரிய சமயம் முதல் மூன்று ஆண்டுகள் 
காலம் நீடிக்கும் என்பதாம் . பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் 
( 1949 ) 26 - வது பிரிவின் கீழ் பத்து ஆண்டுகளாகக் கொடுக்கல் 
வாங்கல் :- இல்லாத - கணக்குகளின் பட்டியலைத் தயாரித்து 


பாங்கு நடத்துபவரும் வாடிக்கைக்காரரும் 


ஆண்டறிக்கையாக அனுப்பவேண்டியது என்று கூறியுள்ளது . 
அம்மாதிரியான கணக்குகளின் வரவில் எவ்வளவு தொகையுள்ள 
தென்றும் எந்த குறிப்பிட்ட தேதி முதல் அவை கொடுக்கல் 
வாங்களின்றிப் பயனற்ற - நிலையில் உள்ளன என்றும் 
வேண்டும் . குறிப்பிட்ட தவணை வைப்புகளுக்கு மட்டும் கெடு 
தேதியினின்று பத்தாண்டுகள் கணக்கிடப்படவேண்டும் . 


ஒரு வினோதமான வழக்கு : கால வரையறைச் சட்டத்தை 
யொட்டி 

டாங்கியின் வைப்பிலுள்ள பணத்தைத் திரும்பப் 
பெறுவதற்காகக் கொண்டு வரப்பட்ட ருசிகரமான ஒரு வழக்கு 
கொடுக்கப்பட்டுள்ளது . ஆங்கில நாட்டு நீதிமன்றங்களில் 
தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டது . 1866 ஆம் 
ஆண்டில் எஃப் ( F ) என்ற ஒரு நபர் ஒரு பெரும் தொகையைப் 
பிரதிவாதி பாங்கியில் வைப்பாகப் போட்டிருந்தார் . தேவை 
ஏற்பட்ட பொழுது 14 நாள்கள் முன்னறிவிப்புக் கொடுத்து 
வாங்கிக் கொள்வதாக 

நிபந்தனை , போடப்பட்டிருந்தது . 
, எஃப் ( F } இறந்தார் . அவர் இறந்த 61 ஆண்டுகள் கழித்து 
அவர் சந்ததியில் வந்த ஒருவர் இந்த வைப்புக்கான ரசீதை 
எப்ஃ பினுடைய 

பழைய தஸ்தாவே ஜூகளிலிருந்து 
கண்டெடுத்தார் . இந்த ரசீதின் ஆதாரத்தில் அவர் மேற்படி 
பாங்கியின் மீது வழக்குத் தொடுத்தார் . இந்த வழக்கில் கால 
வரையறை ஏற்படவில்லை . ஏனெனில் , குறிப்பிட்ட அதிகப் 
படியான காலம் 

காலம் கடந்துங்கூட எஃப் ( F ) பணத்தைக் -- கொடுக்க 
வேண்டும் என்று கோரிய தற்குப் 

சான்றுகள் 
ஏற்படவில்லை . ஆயினும் , அதிருட்ட வசமாக பாங்கு இத்தனை 
காலம் திருப்பிக் கொடுக்காது இருந்திருக்க முடியாது என்ற 
அனுமானத்துடன் நீதிமன்றம் முடிவு செய்து தொடரப்பட்ட 
வழக்கைத் தள்ளுபடி செய்தது . ருசுப்படுத்த 

வேண்டிய 
புத்தகங்கள் அவ்வளவு - நீண்ட காலம் வரை வைத்திருப்பது 
என்பது எல்லையை மீறியது 

எனலாம் . 

நடப்பிலுள்ள 
பாங்கியினுடைய குறிப்பேடுகளைக் கொண்டு இவ்வழக்கினை 
எளிதில் முடிவு செய்வது இல்லையென்ற காரணத்தால் வாதியின் 
வழக்கு ஏற்கத் தகுந்தது அன்று என்று நீதிமன்றத்தார் 
வழக்கைத் தள்ளிவிட்டனர் . டக்ளஸ் எதிராக லாயிட்ஸ் பாங்கு 
லிமிடெட் 34 சி.சி 263 ( Douglas V. Lloyds Bank Ltd. , 
34. C , C. 263 ). 


போதிய 


வைப்புக் கணக்குகள் : தவணை வைப்புகளுக்கு இந்த கால 
வரையறைச் சட்டத்தின் கீழ் மாற்றம் ஏதேனும் 
என்பதைப்பற்றி உள்ள அபிப்பிராயம் முன்னுக்குப்பின் முரணான 

12 


உண்டா 


i78 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும்- நடைமுறையும் 


தா கும்படி பல்வேறு கொள்கைகள் கூறத்தக்கவையாக உள்ளன , 
சிலர் கொள்கையாவது தவணை வைப்புகளுக்கும் நடப்பு வைப்பு 
களுக்கும் யாதொரு வேற்றுமையில்லையென வாதித்து நடப்பு 
வைப்பைப்போன்று வாடிக்கைக்காரர் பணத்தை திருப்பிக் 
கொடுக்கக்கோரிய பின்னர் தான் கால வரையறைச் சட்டம் 
அமலாகிறது என்பதாம் . இன்றும் சிலரின் கருத்துப்படி தவணை 
வைப்பின் கீழ் வாடிக்கைக்காரர் கால எல்லைக்குள் பணத்தைத் 
திரும்பிப்பெற விழைவதால் அது முதல் காலவரையறைச் சட்டம் 
அமலாகிறது . இக்கொள்கைகள் இரண்டினும் பின்னர் கூறி 
யுள்ளதே சற்று நேர்மையான கொள்கையெனக்கருத இடமுண்டு . 
பணம் திருப்பும் முன்னர் தவணை வைப்பின் ரெசீதைத் திருப்பித் 
தர வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பின் , அதன் படி கால வரை 
யறைச் சட்டப்படி அன்று முதல் அமலாகிறது . கருவூலத்தையும் 
ஆவணங்களையும் விலையுயர்ந்த பண்டங்களைப் 

பாதுகாப்பிற்கு 
வைக்கப்பட்டு திருப்பிக் கொடுக்கும்படி கோரிய காலம் முதல் 
இச்சட்டம் அமலாகிறது . 


ஓவர் டிராஃப்ட் கடன்கள் : ஓவர் டிராஃப்ட் கடன்களுக்குக் 
காலத்தின் வரையறை , பாங்கு நடத்துவோர் தனது வாடிக்கைக் 
காரருக்குக் கொடுத்து அவர் அதைப் பயனாக்கிக் கொண்ட 
காலத்திலிருந்து தொடக்கம் பெறும் . கடன் பட்டவரோ அல்லது 
அவருடைய பதிலாளோ கடன் வாங்கிய காலத்தை ட்ேட 
வேண்டும் என்று கையொப்பம் இட்டு எழுதிக் கொடுப்பின் . 
அந்தத் தேதியினின்று கால வரையறை நீளும் . இதன் அடிப் 
படைக் காரணம் என்ன வெனில் பாங்கு நடத்துபவர் கொடுத்தது 
கடனாதலால் இதன் முறையே வேறு பாங்கு நடத்து பவரிடம் 
வைப்பாக இடப்பட்டதன்று மோட்டிகொர்னி எதிராக 
நாரன் ஜி 29 பம் . லா , ரி . 423 ( Motigorni Vs. Naranji 29 Bomb 
L.R, 423. ) 


கோரும்பொழுது தரவேண்டிய மாற்றுண்டியல் : ( டிமாண்ட் 
டிராஃப்ட் ) வாடிக்கைக்காரர் 

தனக்கு வந்த மாற்றுண்டியல் 
களுடன் டிமாண்ட் டிராஃப்ட்டுகளையும் சேர்த்து பாங்குக் கணக் 
கில் கட்டி , பாங்கு மேற்படி தொகைகளைக் குறிப்பிட்ட நபரிட 
மிருந்து வசூலித்து அவற்றைத் திருப்பும் முன்னர் தனது தொழிலை 
நிறுத்தினாலும் கூட... சட்டப்படி டிமாண்ட் டிராஃப்ட் தொகையைத் 
திருப்பிப் பெற வாடிக்கைக்காரருக்கு உரிமையுண்டு. ( ஃபர்ஸ்ட் 
நேஷனல் பாங்கு லிமிடெட் எதிராக இண்டஸ்டிரியல் ஆயில் 
கம்பெனியும் இதரர்களும் இ . ரி . 1962 ( 32 ) பக் . 995 ) . -- 


4. பாங்கு நிறுவனங்கள் 


தனியார் பாங்குகளின் வீழ்ச்சி : தக்கது ஆயின் ஒரு 
சில நன்றே என்ற கோட்பாட்டினை மனிதன் எத்துறையினும் 
மேற்கொள்ளுவது போல் பாங்கு நிறுவனத் தோற்றுவாயிலிலும் 
இது ஓரு தவிர்க்க இயலா உண்மையெனலாம் . பெருமளவில் 
தனித்தியங்கும் சிறு பாங்கு நிறுவனங்கள் இருப்பதைவிட 
வன்மையான ஒரு சில பாங்கு நிறுவனங்களின் மேற்பார்வையில் 
இந்நாட்டின் பாங்கு அலுவல்களை ஒப்புவித்து அவற்றின் 
கிளைகளைப் பல்வேறு பகுதிகளில் திறக்குமாறு செய்வதே சாலச் 
சிறந்தது எனலாம் . பெருவாரி வர்த்தக நிறுவனங்கள் உருவாகும் 
இந்நாளில் பாங்கு வர்த்தகத்தைத் தனி நபரோ , கூட்டு 
வர்த்தகர்களோ அல்லது கார்ப்பரேஷன்களோ கூட நடத்தலாம் . 
ஆயினும் செம்மையான முறையில் நேர்மையுடன் பாங்கு கூட்டு 
வர்த்தகம் செய்ய முன் வரும் தனி நபர் ஒரு சிலரே . 


அள வில் 


தனியார் பாங்குகளின் புகழ் மங்கியதின் காரணம் 
தற்போதுள்ள நிலைமையில் உலகின் 

பற்பல நாடுகளும் , 
இந்தியாவும் , கூட்டுப் 

மூலதனக் 

கொள்கையை 
வெகுவாகக் கடைபிடித்து வருவதைக் காணலாம் . LUIT SC 
வர்த்தக முறைக் கூட்டுப் பங்கு மூலதன முறையில் நடத்தப்பட்டு 
வருவதை 

நாம் பார்க்கிறோம் .. கூட்டுப் பங்கு பாங்குகள் 
பெருமளவில் வியக்கத்தக்க 

முன்னேறிவரும் 
இந்நாட்களில் தனியார் பாங்குகள் மட்டும் நடக்கக்கூடப் போதிய 
வலிமையற்றுத் தள்ளாடிக்கொண்டு பின் தங்குவதின் காரணம் 
என்ன ? இதன் காரணத்தை வெகுவாக ஆராயவேண்டிய 
அவசியமே இல்லையெனலாம் . முதன் முதலாக இந்நாட்டில் 
பெருவாரியான தொழில்கள் தோன்றி , அவைகள் பெருமளவில் 
கடன் வசதியைக் 

கோருகின் றன . 

கடன் 

வசதி செய்து 
கொடுக்கப் போதிய வசதியும் நிதியும் இத்தனியார் 
பாங்குகளில் இருப்பது மிகவும் அரிது . எனவே, அவைகளின் 


பன 


180 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


நிறைவு 


தேவையைக் கூட 

செய்ய முடியாது 

வர்த்தகப் 
பெருக்கமின்றி உழலு கின்றன . தனியார் பாங்குகளின் மூலதனம் 
மிகவும் குறைவாகவே இருக்கக்கூடும் இம் மூல தனம் அந்த 
பாங்கின் கூட்டு தாரர்கள் செலுத்திய தொகையாகும் . ( இந்தியக் 
கம்பெனிகள் சட்டம் 1956 பிரிவு 11 ) பத்துக் கூட்டுதாரர்களுக்கு 
மேல் இருக்கக்கூடாத காரணத்தால் மூல தனம் 

மிகவும் 
குறைவாக இருப்பதில் ஆச்சரியமொன்றுமில்லை . ஆனால் கூட்டுப் 
பங்கு பாங்குகளுக்குப் பெருமளவில் மூலதன வசதியுண்டு . 
அந்தப் பாங்குகள் எண்ணிலடங்காப் பங்குதாரர்களைப் 
பெற்றிருக்கலாம் . இவ்வளவு பங்குதாரர்கள் தான் இருக்க 
வேண்டும் என்று சட்டம் வரம்பிடவில்லை . பெருமளவில் திரட்ட 
வேண்டிய 

மூலதனத்தைச் சிறிய தொகையுருவில் வகுத்துப் 
பங்குகளை வெளிவிடுகின்றன . மூலதனப் பங்குகள் சிறிய அளவுத் 
தொகையாக உள்ளதாலும் , பங்குதாரர்கள் மேற்கொண்ட 
பங்குகளின் முகப்பு மதிப்புக்கு ( Face Value ) மேல் அவர்களுக்கு 
பொறுப்பு இல்லை யென்ற காரணத்தாலும் சாதாரண மக்கள் 
தங்கள் சேமிப்புத் தொகையை இம் மூலதனத்தில் 
விழைகின் றனர் . தனியார் பாங்குகளிலோ பெருந்தொகைகளை 
ஈடுபடுத்தக்கூடிய செல்வந்தர்கள் மட்டும் உறுப்பினராக 
இயலும் . 


போட 


நேர் முக 


இங்கிலாந்திலும் , இந்தியாவிலும் உள்ள கூட்டுதாரர்கள் 
மேற்கொள்ளும் பொறுப்பு : -- கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் 
( Firm ) கூட்டு தாரர்களுக்கு எல்லையற்ற பொறுப்பினைச் சுமக்க 
நேரிடுகிறது . எனவே 

தனியார் பாங்குகளில் 
ஈடுபாட்டை மேற் கொள்ள இதரர்கள் அளவு கடந்த 
பொறுப்புகளைக் கண்டு கடங்கிக் கூட்டுதாரர்களாகச் சேர முன் 
வருவதில்லை . இந்தியாவில் கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 
வமுன்னர் கூட்டு தாரரின் பொறுப்புகளையும் , கூட்டு 
வர்த்தகத்தின் கடன்கப்பற்றியும் இந்தியக் காண்ட்ராக்ட் 
சட்டம் 15/12 ( 1572 ல் 9 வது ) 43 ஆம் பிரிவில் கீழ்க்கண்டவாறு 
விளக்கப்பட்டிருக்கிறது . 


" இரண்டல்லது அதற்குமேல் அதிகப்பட்டநபர்கள் ஒருமித்து 
வாக்குக் கொடுப்பார்களேயாயின் , வாக்குப் பெற்றவர் , விளக்கம் 
பெற்ற ஒப்பந்தத்தின் படி எதிர்மாறாக இல்லா திருப்பின் 
ஒமித்து ஏற்ற வாக்கை முழு அளவில் நிறைவேற்ற வேண்டும் 
என்ற வாக்குக் கொடுத்த நடர் 4.ரில் 

நடர் ரில் ஒருவரையோ அல்லது 
அவ்வனை வரையோ சட்ட முறையின் கீழ் வற்புறுத்தலாம் . " 


அவர் , கூட்டு 
பாங்கு சிறுவனங்கள் 

181 
திவால் ஆய்முறையின் கீழ்க் ( Bankruptcy Practice ) கூட்டு 
வர்த்தக நிறுவனத்தின் ஆஸ்தி , அல்லது சொத்துகளை , கூட்டுக் 
கடன் அல்லது தனிக் கடன்களைக் கொடுக்க எவ்வாறு வழங்க 
வேண்டுமென்ற முறை சற்று மாறுதலானது எனலாம் . இந்தியக் 
கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932- ஆம் ஆண்டின்படி பிரிவு 49 ல் 
கூறியவாறு , கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் சொத்துகளை மேற்படி 
நிறுவனத்தின் கடன்களைக் கொடுக்க ஈடுபடுத்த வேண்டும் . 
அப்பொதுக் கடன்களை அடைத்த பின்னர் ஏதாவது எஞ்சியிருப் 
பின் அந்தந்தக் கூட்டு தாரரின் கடன்களைக் கொடுக்கவோ அல்லது 
அவரிடம் கொடுக்கவோ செய்யலாம் . கூட்டுதாரரின் சொந்த 
ஆஸ் திகளைக்கொண்டு அவரது 

தனிப்பட்ட கடன்களைக் 
கொடுக்க வேண்டும் . எஞ்சிய சொத்துக்களைப் பின்னர்க் கூட்டு 
வர்த்தக நிறுவனத்தின் கடன்களைக் கொடுக்க உபயோகிக்க 
வேண்டும் . இந்த நியமனத்தை இந்திய இராசதானி நகரங்களின் 
திவால் சட்டம் 1901 ன் 49 ( 4 ) ம் பிரிவிலும் மாகாணத் திவால் 
சட்டம் 1907 ன் 61 ( 4) ம் பிரிவிலும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் . 
இங்கிலாந்தில் வரம்பிட்ட கூட்டு வர்த்தகச் சட்டம் 1907 - ன்படி 
( Limited Partnership Act 1907 ) ஒன் றல்லது ஒன்றிற்கு மேற் 
பட்ட கூட்டுதாரர்களின் பொறுப்புகளை அவர்கள் ஈடுபடுத்திய 
மூலதன அளவுக் கோட்டினுள் வரம்பிட வேண்டும் . ஆயினும் 
அம்மாதிரியான நிறுவனத்தில் குறைந்த பட்சம் ஓரு கூட்டுதார 
ராவது எல்லாப் பொறுப்பையும் அளவற்ற முறையில் ஏற்க 
இருக்கவேண்டும் . அவரது தனிப்பட்ட சொத்துக்களை மேற்படி 
றுவனத்தின் கடன் களுக்கு ஈடாகக் பயன் படுத்த வேண்டும் . 
வரம்பிடப்பட்ட கூட்டுதாரர் அந்த நிறுவனத்தில் எவ்வகையான 
வர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாது என்று அறுதியிட்டுக் கூறப் 
படுகிறார் அவ்வாறு அன்றாட வர்த்தகத்தில் ஈடுபட நேர்ந்தால் 
அவர் பொறுப்பேறி வரம்பு கடந்த கூட்டு தாரராக எண்ணப் 
படுவார் ... நிறுவனத்தின் பொறுப்புகளுக்கும் , கடன்களுக்கும் 
அவர் இலக்காகிறார் . அவர் விருப்பப்படின் எப்போதாவது 
கணக்குப் புத்தகங்களைப்1. பார்வையிடலாம் . இதரக் கூட்டு 
தாரருக்கோ 

கூட்டுதாரர்களுக்கோ ஆலோசனை 
கூறலாம் . செயலாற்றாக் கூட்டு தாரர் எனத் தெரியாதா கையால் 

வர்த்தகத்தினின்று விலகும்போது . 
அறிவிப்புக் கொடுக்க 

நிர்ப்பந்தமொன்றுமில்லை . 
கூட்டுதாரராக இருந்த காலத்தில் 

கடன்களுக்கு 
அவருக்குப் பொறுப்பு உண்டு . அவர் விலகிய பின்னர் ஏற்பட்ட 
கடன்களுக்கு பொறுப்பு இல்லை . இவர் கூட்டுதாரர் என்ற 
தகவல் தெரியாத காரணத்தால் இந்த அறிவிப்பு எவ்வகையினும் 
பவனுள்ள தன்று . 


அல்லது 


பொது 


வேண்டிய : 


உள்ள 


சராசரிச் சட்டபடி அமைய 
அமைகிறது 
. 
133 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
பெருமளவில் மூலதனத்திற்கான தேவை : இரண்டாவ 
தாக பாங்கு வர்த்தகம் இக்கட்டானது . ( delicate ) - அகன் 
வைப்பாளர்களின் நம்பிக்கைக்குப் பாத்திரமாக இருக்க 
வேண்டிய காரணத்தால் அதன் அமைப்பு அதற்கேற்ப நிலை 
பெற்றுள்ளது . வைப்பாளர்களின் நம்பிக்கையை இழப்பின் , 
பாங்கின் அமைப்புத் தடாலென்று சின்னா பின்னாமாகச் சரிந்து 
சீர்கெட்டுப் போகும் . பெருவாரியாக அளிக்கப்பட்ட மூலதனம் 
பெற்றுள்ள கூட்டுப்பங்கு பாங்குகள் , தங்கள் ஆண்டுக் கணக்கு 
களைச் செய்தித் தாள்களில் பிரசுரிப்பதால் பொது மக்களுக்கு 
மேற்படி பாங்குகளின் மீது அளவு கடந்த நம்பிக்கையேற்பட்டு 
அவர்கள் தங்களிடமுள்ள பெருந் தொகைகளை வைப்புகளில் 
போடுகிறார்கள் . ஆனால் தனியார் பாங்குகளோ உள்ளூரில் 
பெயரும் புகழும் சம்பாதிக்கக் கூடும் . அவை மூலதனத்திற்கும், 
வாடிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளவும் , போதிய நிதி சேர்த்துக் 
கொள்ளவும் நாடு முழுமைக்கும் விண்ணப்பித்துக் கொண்டாலும் 
யலாது எனலாம் . 

பெரிய பாங்குகளில் குறைந்த அளவில் நட்டம் : - மூன்றா 
வதாகப் 

பெரிய பாங்குகளில் சராசரியின் நியதி குறிப்பாக 
நட்டத்தை பொருத்தமட்டிலும் , அதன் கொடுக்கல் வாங்கல்களை 
அனுசரித்துள்ளது . ஆஸ்திகள் அல்லது சொத்துகள் அதிகமாக 
இருப்பின் நட்டத்தின் விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும் . 
இதன் காரணமாகப் பெரும் கூட்டுப் பாங்குகளில் வைப்பாளர் 
களுக்குக் காப்பாகவே அமைகிறது . 

பெருமளவில் கடன் வசதியளிக்கவன்மை : -நான்காவதாகக் 
கூட்டுப் பங்கு பாங்குகள் செயலுக்கான மூலதனத்தைப் 
பெருமளவில் பெற்றிருப்பதால் , பெருமளவில் வைப்புகளில் 
தங்கள் பணத்தைப் போட்டு வைத்துள்ள வாடிக்கைகாரர்களின் 
தேவையை நிறைவு செய்ய முடிகிறது . இதர காலங்களில் 
அவர்கள் கோரும் பெருங்கடன்களைக் அளிக்க முன் 
வருகிறது. அம்மாதிரியான வகையில் , தனியார் பாங்குகள் 
எத்தகைய வசதியும் செய்ய முடிவதில்லை . அம்மாதிரியான 
வைப்புதாரரால் தனியார் பாங்கின் அன்றாட வேலை சீர்குலைந்து 
போகும் . பெரும் தொகையை வைப்பில் விட்ட பல வாடிக்கை 
தாரர்கள் கூட்டுப்பங்கு பாங்குகளில் பணம் போட்டிருந்தாலும் , 

, எனவே ஒரு சிலரின் கையில் 
மூல தனம் அடர்த்தியாக 

வாணிபத்துறையில் 
இந்த மாதிரியான அமைப்புகள் தோன்றுதல் இயல்பு எனலாம் 


பல 


செய்வது 


பாங்கு தாக்கீது கொடுக்கிறது , 

ஆண்டின் 415 ஆம் புதிய பிரிவின் 
பாங்கு நிறுவனங்கள் 

188 
இணைத்தல் : இந்திய பாங்கு 

கம்பெனிகள் சட்டத்தின் 
பிரிவு 44 A ( 4 ) ன்படி ரிசர்வு பாங்கின் எழுத்து மூலமான 
அனுமதி பெற்ற பின்னர்த்தான் பாங்குகளைப் பிணைக்க இயலும் . 
ஆயினும் மேற்படி சட்தத்தின் உட்பிரிவு 7 ன்படி மத்திய அரசினர் 
நாட்டின் நலனைக்கோரி இரண்டல்லது அதிகப்படியான 
பாங்குகளை , ரிசர்வ் பாங்கின் ஆலோசனைக்கேற்பப் பிணைக்க 
முன் வரலாம் . இந்திய கம்பெனிகள் சட்டம் பிரிவு 396 - ன் கீழ் 
இம்முறையைக் கடைப்பிடிக்கலாம் , இதன் மூலம் 
சௌகரியங்கள் , 

, குறிப்பாக குறைந்த செலவில் செம்மையாக 
பாங்குகளை நடத்துவது , அதிகப்படியான அளவில் வர்த்தகம் 
புரிவது , சீராகவும் சிறப்பாகவும் 

அலுவல்களை 
போன்றவைகள் ஆகும் . பிணைத்தல் முறையால் சுகதுக்கங்கள் 
பரிணமித்து மிளிர்வதைக் காணலாம் . சிலர் கூறுவது போல , 
பாங்கு வர்த்தகத்தைப் பிணைப்பதால் ஏகபோக உரிமையாகி 
ஒரு சிலரின் பிடியில் சிக்கிவிடும் . இம்மாதிரி பிணைக்கப்பட்ட 
றுவனங்கள் நியாயமான முறையில் பாங்கு வர்த்தகத்தை 
நடத்திப் பொது மக்களுக்குத் தக்க முறையில் பணியாற்றுமா 
என்ற ஐயம் தோன்றுகிறது . தங்களுடைய தொழிலை செம்மை 
யாகவும் இலாபமாகவும் நடத்த சிரமப்படும் பிணைப்பு பெறாத 
சின்னஞ்சிறு பாங்குகளை பிணைந்து கொள்ளும்படி 

தங்களுடைய அமைப்பை 
வன்மையாக்கப் 

பிணைப்பு இன்றியமையாதது எனலாம் . 
வங்காள மாகாணத்தில் நான்கு சிறிய பாங்குகள் தங்கள் 
வர்த்தகத்தைச் செம்மையாக நடத்த முடியாத நிலையிலிருந்தவை 
ஒன்றாகப் பிணைந்து யுனைடெட் பாங்க் ஆஃப் இந்தியா ( The 
United Bank of India) வாகப் பரிணமித்தது . 

லட்சுமி பாங்கும் , 
பாலாய் மத்திய பாங்கும் திடீரென்று சீர்கேடடைந்ததும் , ரிசர்வு 
பாங்கு , இந்தியக் கூட்டுப்பங்கு பாங்கு கம்பெனிகள் ( இரண்டாம் 
கீழ்த் தனி அதிகாரம் கொடுக்கப்பெற்று அதற்கிணங்க மத்திய 
அரசினர் - அனுமதியைப்பெற்று கட்டாய பிணைப்புக்கு உள்ள 
முறைகளையும் , பாங்கு சீர்ப்படுத்தி அமைக்கும் முறையையும் 
திட்டம் வகுத்து கொடுக்க ஏற்பாடாகியது அம்மாதிரியான 
உத்திரவு பெற்றது முதல் ரிசர்வு பாங்கு அதிகமாக முயற்சி 
செய்து ஏகப்பட்ட வறிய பாங்கு நிறுவனங்களைப் பிணைத்தும் 
வருகிறது . பிணைத்தலினால் பாங்கு வர்த்தகம் மிகவும் பலத்த 
போட்டியில் நிரந்தரமாக நடக்கக்கூடும் . எப்பேர்ப்பட்ட 
இடமாயிருப்பினும் சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பினும் , 
பெரிய பாங்கு நிறுவனங்கள் தங்கள் கிளைகளை அம்மாதிரியான 
இடங்களில் திறந்து பிணைக்கப்பட்ட பாங்குகளுடன் போட்டியிட 


ரிசர்வு 


184 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


முன் வருகின்றன . இக்கொள்கையை ஆதரித்து இந்நாட்டின் 
பெரும் ஐந்து பாங்கு நிறுவனங்கள் நாட்டின் 

பல்வேறு 
பகுதிகளில் தங்கள் கிளைகளைத் திறந்து கொண்டு வருகின் றன . 
தனிப்பட்ட ஒரு பாங்கினுடைய காப்பு அதன் கையில் மட்டும் 
இல்லாமல் நாட்டின் பாங்கு நிறுவங்களனைத்தையும் பாதிக்கும் 
அளவில் ஏற்பட்டது . பிணைக்கப் பெற்ற பாங்குகளில் ஓன்று 
தனிப்பட்ட முறையில் வன்மையாக அமைந்திருப்பினும் அதன் 
மற்றொரு 

பகுதி மிகவும் நொடித்துபோய் மூடக்கூடிய 
நிலையையெய்தியது என்றால் இந்த பாங்கும் 

தானாகவே 
கடையடைத்துக் கொள்ளும் , . உள்ளூர் வர்த்தகத்தை வெகு 
செம்மையாக நடத்தினாலும் கூட தலைமையலுவகலகம் - மூடின 
காரணத்தால் கிளைகளும் வன்மையான நிலையை அடைந்திருந் 
தாலும் கூடத் தங்கள் கதவுகளை மூடி வர்த்தகத்தை ஏறக்கட்டி 
விட வேண்டியது . 

ஒரு தனித்தியங்கும் பாங்கு இன்னொரு 
பாங்குகளின் கூட்டத்தில் சேருமுன்னர் 

சேருமுன்னர் இப்பிணைத்தலால் 
பாங்கு இலாபம் பெறுமா அல்லது பாங்கின் முன்னேற்றம் 
சீர்கேடு அடையுமா என்று ஆலோசிக்க வேண்டும் . 1924 ஆம் 
ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த பாங்குப் பிணைப்பின் காரணமாக 
நடத்திய விசாரணை யின் 

மு டிவாக அந்நாட்டின் பெரிய 
பாங்குகளும் வேல்ஸ் பகுதியிலுள்ள பெரிய பாங்குகளும் 
இங்கிலாந்து நாட்டு நிதி இலாகவின் ( British Treasury ) முன் 
அனுமதியின்றி பாங்கு பிணைப்புகளைச் செய்வதில்லை என்று 
உறுதி செய்து கொண்டார்கள் . 


இந்துக்களின் கூட்டுக் குடும்ப முறை : இந்நாளில் பெரிய 
நகரங்களில் கூட்டுப் பங்கு பாங்குகள் தோன்றியிருந்பினும் கூட 
பாங்கு வர்த்தகம் தனியாரின் பாங்குகள் மூலம் நடைபெற்று 
வருவதைக் காணலாம் . இம்மாதிரியான பாங்குகள் கூட்டு 
வர்த்தக முறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டவையல்ல . அவைகள் 
இந்துக் கூட்டுக் குடும்ப முறையின் கீழ் உருவானவை . 
இம்மாதிரியான பாங்குகள் , நாட்டின் பல பகுதிகளில் சிதறி 
வாழ்ந்துவரும் வைசிய ஜெயின , மார்வாடிக் குடும்பங்களால் 
நடத்தப்பட்டு வருகின்றன . சென்னை மாகாணத்தில் நாட்டுக் 
கோட்டை நகரத்தார் சமூகத்தினராலும் , பஞ்சாப் மாகாணத்தில் 
கத்திரி , அரோரா குடும்பத்தினராலும் , குசராத் , உத்திரப் 
பிரதேசங்களிலுள்ள மூல் தானியராலும் 

தனியார் 

பாங்கு 
நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன . நவீன அமைப்பில் 
உள்ள கூட்டுப் பங்கு பாங்குகளைப்போல் இந்தத் தனியார் 
நடத்தும் பாங்கு , வர்த்தகமும் நிறுவனங்களைப் போன்று 
தொடர்ந்து வருகின்றன . சட்டத்தின் கீழ் 

இந்த 


பாங்கு நிறுவனங்கள் 


நிறுவனங்களுக்குத் தனியாக இருக்கும் நிலை அமைந்துள்ள 
படியால் தனி நபர் குடும்பத்தில் சேர்ந்தாலும் அதைவிட்டு 
விலகிலுைம் பாங்கு வர்த்தகம் மாற்றம் பெறுவதில்லை 
எவ்வாறென்றால் பாங்கிங் கார்ப்பரேஷனில் பணியாற்றுபவர்கள் 
மாற்றமடைவதால் பாங்கிங் கார்ப்பரேஷன் மூடப்படுவதில்லை . 
இந்துக் 

குடும்ப அமைப்பை ஏற்று நடத்துபவர் 
கர்த்தாக்கள் (( Karta ) எனப்படுபவர்கள் , அவர்கள் 
குடும்பத்திற்கான வர்த்தகத்தைக் கவனித்துக் கொள்ளுவார்கள் . 
குடும்பத்திலுள்ள ஏனையோர் சந்ததிக்கான உறுப்பினராகத் 
திகழ்கின்றனர் . பொதுவாக 

சந்ததியினரே 
கணக்கிடப்படுவர் . 


ஆண் 


தங்கள் 


நன்மைகளும் தீமைகளும் : - கூட்டுக் குடும்ப முறையின் 
காரணமாகக் குடும்பத்தின் 

மூலதனம் 

சிதறிப்போய் 
விடுகிறதில்லை . இதனால் அந்தக் குடும்பத்தைப்பற்றிப் பொது 
மக்களுக்கு பெரும் நன்மதிப்பு ஏற்படுகிறது . 1956 ஆம் ஆண்டு 
இந்து வழியுரிமைச் சட்டம் அநேக அடிப்படை மாறுதல்கள் 
செய்த காரணத்தால் பழைய முறையின் கீழ் இந்துக் கூட்டுக் 
குடும்ப வர்த்தகம் செய்வது மிகவும் கடினம் . எனவே , இந்துக் 
கூட்டுக் குடும்ப வர்த்தகம் புரியும் தனி நபர் இம்மாதிரியான 
சட்ட ரீதியான இடையூற்றைத் தவிர்க்க எண்ணி தங்களுடைய 
வாடிக்கைக்காரர்களுடன் இன்முகமாகப் பழகி 
வர்த்தகத்தைப் பெருக்குகின்னறர் . இம்மாதிரியான செயல் 
முறைகளைக் கூட்டுப் பங்கு பாங்குகள் செய்ய இயலுமா என்பது 
சற்று ஐயம் தான் ! எவ்வாறிருப்பினும் , இங்கிலாந்திலும் ஏனைய 
இதர மேலை நாடுகளிலும் உள்ள தனியார் பாங்குகள் நவீன 
காலத்தையொட்டி நடப்பதுபோல இந்நாட்டிலுள்ள தனியார் 
பாங்குகள் நடந்துகொள்ளுவதில்லை . எடுத்துக் காட்டாக 
இந்தியாவில் ஒரு சில தனியார் பாங்குகள் இப்போதுதான் 
தங்கள் வாடிக்கைக்காரர்களுக்குச் செக்குப் புத்தகம் அச்சடித்து 
வழங்கியுள்ளது . வெகு காலமாக உண்டியல் வர்த்தகத்தை 
மட்டும் அனுசரித்து அவை நடந்து வருகின்றன . மேலை 
நாடுகளில் உள்ள இம்மாதிரியான தனியார் பாங்குகள் தங்கள் 
வாடிக்கைக்காரர்களுக்குச் செக்குப் புத்தகம் அளிப்பதோடல் 
லாமல் பெரிய பாங்குகள் செய்துவரும் உதவிகளையும் செய்ய 
முன் வருகிறது . ஆங்கிலத் தனியார் பாங்குகள் தங்கள் மீது 
நம்பிக்கை ஏற்படவேண்டி, தங்கள் ஐந்தொகையைப் பொதுக் 
கணக்கர்களைக் கொண்டு பரிசீலனை செய்யுமாறு ஏற்பாடு செய்து 
அதனை வெளியிடுகின்றன . 


- 186 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இந்தியத் தனியார் பாங்கில் 

உள்ள 

கூட்டாளிகளின் 
எண்ணிக்கை : -- இங்கிலாந்தில் உள்ளதேபோல் இந்தியாவிலும் 
பாங்கு வர்த்தகத்தில் 10 க்கு மேற்கொண் ... கூட்டுதாரர்கள் 
இருக்கக் கூடாது. ஆயினும் கம்பெனிகள் சட்டம் 1956 ல் பிரிவு 
11 ன் 2.ட்பிரிவு 3 ன்படி கூட்டுக் குடும்ப! முறை இருப்பின் 
இரண்டல்லது மூன்று குடும்பங்கள் ஒன்றுசேர்ந்து கூட்டுத் 
தாரர்களாகலாம் . 

மாதிரி 

வயதடையாதவர்களைக் 
கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் . மேற்படி பிரிவின் 4 - வது 
உட்பிரிவில் அம்மாதிரியான சிங்கம் , கம்பெனி அல்லது கூட்டு 
வர்த்தகத்தின் உறுப்பினர் அயைா வரும் பொறுப்பாளியாகித் 
தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டி வரும் . 5 - வது உட் 
பிரிவின் படி முன் கூறியதற்கு விரோதமாக நடந்தால் அவர்களைளத் 
தண்டித்து விடுவதென்றும் தண்டனையாக அபராதம் ரூ . 1000 
ஆயிரம் ) விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது . 

ஆங்கிலத் தனியார் பாங்கு சில விபரங்களைக் கொடுக்க 
வேண்டும் - இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் பாங்குத் தொழில் 
புரியும் எந்த நபரும் ஆண்டுதோறும் 
தேதிக்குள்ளாகத் தங்கள் பெயர் , விலாசம் , செய்யும் தொழில், 
வட்டாரம் இவைகளைக் குறித்து அறிக்கை தயார் செய்து அதை 
முத்திரை வரிக் கமிஷனர்களுக்கு அனுப்பவேண்டும் . ( பிரிவு 21 , 
பீல்ஸ் சட்டம் 1844 Sec 21. Peel s Act 1844 ). 


ஜன வரிமீ 


16 ஆம் 


கடன் 


இந்தியாவிலோ பாங்குக் கம்பெனிகள் சட்டம் தனியார் 
பாங்குகளைக் கட்டுப்படுத்துவதில்லை . அந்த பாங்குகள் 
ராச்சியத்திலுள்ள கடன் கொடு போர் சட்டத்தை அனுசரித்து 
நடக்கின் றன அதுகூட பாங்குத் தொழிலைக் கட்டுப்படுத்து 
வதன்று . எனவே மத்தயசர்க்கார் தனியாகக் 
கொடுப்போர் சட்டம் கொண்டுவருதல் வேண்டும் , எல்லா 
இராச்சியங்களிலும் அதே முறையை அனுசரிக்கும்போது 
தனித்தனிச் சட்டங்களுக்கு தேவையே கிடையாது எனலாம் . 
இங்கிலாந்தில் உள்ளது போலக் கடன் கொடுப்போர் ரூ . 500/ 
வீதம் வருமான வரி கட்டுபவரானால் அவர் ரிசர்வ் பாங்கிற்குத் 

வர்த்தகத்தைப்பற்றிய அறிக்கையைச் 
வேண்டாமா என்று சர்க்கார் தீர்மானிக்கவேண்டியது . 
வெளியீடு : -- மேற்படி 

தகவல்களை 

முத்திரை 
கமிஷனர்கள் வெளியீடு செய்து அந்த பாங்குகள் உள்ள 
வட்டாரத்தில் பரப்பிவிடுகிறார் . இதனால் அந்த பாங்கைப்பற்றிய 
எல்லாத் தகவல்களும் . நன்கு விளங்கும் . செய்தித்தாள்கள் , 
இத்தகவல்களை வெளியிடும் . இதன் மூலம் , அந்த பாங்குடன் 


வரிக் 


பாங்கு நிறுவனங்கள் 


கொடுக்கல் , - வாங்கல் வர்த்தகம் - புரியும் நபர்களுக்கு அந்த 
பாங்கினுடைய உண்மையான நிலை தெரிய வந்து அதற்கேற்ப 
நடந்துகொள்ளலாம் . ஆயின் இந்நாட்டிலோ தனியார் பாங்குகள் 
எவ்விதமான தகவல்களும் கொடுக்கவேண்டிய அவசியமில்லை . 
எனினும் தங்கள் நிதி நிலையை விளக்கி அறிக்கை தயார் செய்து 
அந்த வட்டாரத்திலுள்ள செய்தித் தாள்களில் வெளியிட்டால் 
மிகவும் சாலச் சிறந்ததெனலாம் . 


நன்கு 


கூட்டு வர்த்தக - எழுத்து ஒப்பந்தம் --- அதனால் ஏற்படும் 
நன்மைகள் : --- ஒரு நபருக்குமேல் பலர் கூடி வர்த்தகம் புரியத் 
தொடங்கினால் அவர்களுக்குள்ளாக ஓரு ஓப்பந்தம் எழுத்து 
மூலமாகத் தயாரித்துக்கொள்ள 

வேண்டும் . 

ஆரம்பத்தில் 
மிகவும் நெருங்கிய நட்பின் காரணமாகக் கூட்டுதாரர்கள் ஒன்று 
சேர்ந்து எந்தவித ஒப்பந்தமும் இன்றி வர்த்தகம் புரிகிறார் கள் . 
பொதுவாக ஒப்பந்தமில்லாது போனால் நன்மையின்றித் தீமையே 
அதிகரிக்கும் எனலாம் . எழுத்து மூலம் ஒப்பந்தம் ஏற்படுவதால் 
உள்ள நன்மைகள் 

வருமாறு : -- முதலாவதாக உண்மையாகவே 
கூட்டு தாரருக்கு கூட்டு வர்த்தகத்தின் --- விவரங்கள் 
தெரியாமல் இருந்தால் அந்த ஐயத்தைப் 

போக்க - 
ள்ளதாகிறது . இம்மாதிரி எழுதப் பெற்ற ஒப்பந்தத்தை 
வாசித்து . 

அதைத் தவறின்றிப் புரிந்து கொண்டு 
அதற்கிணங்க நடக்கலாம் . இரண்டாவதாக , ஒரு மாற்றத்தை 
ஏற்படுத்த எண்ணி அதன் விளைவாக யாரேனும் ஒரு கூட்டுதாரர் 
இலாபம் சம்பதிக்கலாம் என்ற 

ஐயம் தோன்றலாம் . 
உண்மையாகவே மாற்றம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் 
இலாபம் இயல்பாக ஏற்படக்கூடும் . ஆனால் முன்னரே முடிவு 
செய்து மாற்றம் ஏற்படும் முன்னரே அய்மாதிரி எழுதி வைத்தால் 
இதரப் பங்குதாரர்கள் வெகுவாக ஆலோசித்தே இம் முடிவுக்கு 
வரக்கூடும் . மூன்றாவதாக கூட்டுதாரர்களுக்குள் பிற்காலத்தில் 
ஏதாவது மனத்தாங்கலின் காரணமாகச் சச்சரவு ஏற்பட்டால் 
அது அளவுக்கு மீறி நீண்டு விடாமல் உடனே முடிவு காணும் 
வகையில் தீர்க்கும் . ஏனென்றால் எழுத்து ழுலம் ஏற்படாது 
இருப்பின் ஒவ்வொரு கூட்டுதாரரும் தத்தமக்கு தோன்றிய 
வாறு விளக்கம் கூற முன்வரலாம் . கூட்டு வர்த்தக ஒப்பந்தப் 
பத்திரத்தை வாணிக நிறுவனப் பதிவாளரிடம் ( Registrar of 
firms )) பதிவு செய்துகொள்ளலாம் . பதிவு செய்யப்படா 
நிறுவனங்கள் தங்கள் பேரில் நீதிமன்றத்தில் வழக்குகளைப் பதிவு 
சேய்யவோ வழக்காடவோ முடியாது . இந்திய வருமானவரிச் 
சட்டத்தின் கீழ் இவர்களுக்குச் சில சலுகைகள் - பெற 
நியாயமுண்டு. 


பெம் 
கட்டுப்படுத்தும் . 

வைத்தியா இயல்பாக ஒரு மாற்றுண்டியலில் , 
188 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கூட்டு வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய உட்பிரிவுகள் : 
கூட்டு தாரர்கள் இடும் முதல் , எந்த விகிதத்தில் இலாபப் 
பிரிவினை என்றும் , முதலுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு என்றும் 
யார் யார் கூட்டு தாரராக இருக்கவேண்டியது என்றும் ஐயந்தீர 
எழுதவேண்டும் . இலாப நட்டம் , கூட்டு தாரரின் மீது கட்டுப் 
பாடுகள் ஏதேனும் உண்டென்றும் , இன்னாருக்கு அதிகாரம் 
கொடுக்கப்பட வேண்டுமென்றும் , ஓய்வு பெறும் கூட்டுதாரர் , 
மரணமடைந்த கூட்டுதாரர் இவர்களுக்குக் கணக்குத் தீர்க்கும் 
முறையையும் , புதியதாகக் கூட்டு தாரரை எந்த நியமத்துடன் 
சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்றும் விவரமாகக் கூறப்படும் . 
கூட்டு 

வர்த்தகச் சட்டத்தின் முக்கியமான சில 
கொள்கைகள் : பாங்கு நிறுவனத்தின் கூட்டுதாரர்களையும் 
அவர்களுடைய வாடிக்கைதாரர்களையும் சம்பந்தப்படுத்தியுள்ள 
சில கொள்கைகளை இந்தியக் கூட்டு வியாபார ( வர்த்தகச் ) சட்டம் 
1932 லிருந்து கீழே விளக்கியிருக்கிறோம் . 
1. கூட்டுதாரர் 

மேற்படி 

நிறுவனத்தின் முகவராக 
அமைகிறார் : - கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் வியாபாரத்தை 
எடுத்து நடத்துவதால் கூட்டுதாரர் அதன் பதிலாளாகிறார் . 
( இந்தியக் கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 பிரிவு 18 ) ( IX வது 1952 , 
ஆயினும் அந்த நிறுவனத்தைக் கட்டுப்படுத்திப் பொறுப்பினை 
ஏற்கச் 

செய்ய வேண்டுமானால் , அந்தக் கூட்டு தாரர் 
நிறுவனத்தின் பேரிலேயே செயலாற்றி , முறியெழுதி அல்லது 
எந்த முறையில் ஊகமாகவோ (Implied ) வெட்ட வெளிச்ச 
மாகவோ இந்த நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தும் என்ற முறையில் 
செயலாற்ற வேண்டும் . ( பிரிவு 22 இந்தியக் கூட்டு வர்த்தகச் 
சட்டம் 1932 ) இந்த 22 ஆம் பிரிவானது செலாவணி முறிச்சட்டம் 
1881 ( Neg tiable Intruments Act 1881 ) ன் 27 ஆம் பிரிவுக்கு 
உட்பட்டது . மேலும் இயல்பான முறையில் அந்த நிறுவனம் 
நடத்தி வரும் தொழிலையே நடத்தி வரவேண்டும் . ( பிரிவு 19 
இந்தியக் கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 ) ஒரு கூட்டு தாரர் 
சாதாரணமாகக் கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் தொழிலை 
இயல்பாகச் செய்து வருகிறார் , அவர் தம் சொந்த எண்ணத்தில் 
ஏதாவது 

செய்தால் பார்த்த மாத்திரத்தில் அது அந்த 
நிறுவனத்தையும் 

எடுத்துக் காட்டாக 
வைத்தியாவும் ஜோ ஷியாவும் என்ற இரு கூட்டு தாரர்கள் 

வைத்யாஜோஷி ” என்ற றுவனத்தை நடத்தி 
வருகின்றனர் . 
நிறுவனத்தின் பெயரிலுள்ளதைப் பின் எழுதி அதை ஜோஷிக்குத் 


அந்த 


சேர்ந்து 


மூன்றாவது நபருக்கு தெரியாத 
பாங்கு நிறுவனங்கள் 

189 
தெரிவிக்காமல் - தேசாய் என்பவருக்குத் தள்ளுபடி 

செய்து 
கொடுத்துப் 

பணம் பெறுகிறார் . இந்த மாற்றுண்டியல் 
ஜோஷியின் கையொப்பமில்லாத காரணத்தால் மறுக்கப்பட்டு 
அதனால் ஏற்பட்ட பண நட்டத்தை இந்த நிறுவனம்தான் ஏற்க 
நேரிடும் இதன் முடிவாக இந்தப் பண நட்டத்தை ஜோஷி 
வைத்தியா இருவரும் பகிர்ந்துகொள்ள வேண்டியேற்படுகிறது 
இன்னொரு உதாரணம் , ஜோஷி , நிறுவனத்திற்காக வந்த 
பணத்தைத் தன் சொந்தச் செலவிற்கு எடுத்துக்கொள்கிறார் . 
இந்தத் தகவல் வைத்தியாவிற்குத் தெரியாது . பணம் கொடுத்தவர் 
இந்த நிறுவனத்தின் மீது தான் வழக்கிடுவார் . 

அப்போது 
மறுக்கயியலாமலே நிறுவனம் கொடுத்தாகவேண்டிய நிர்ப்பந்தம் 
தோன்றுகிறது . 
வி . பெருமாளுக்கு எதிராக ஏ . முகம்மது என்ற வழக்கில் 

ரி . 1958 கேரளா 250 ) கூட்டு வர்த்தகம் கலைக்கப் 
பட்டதற்குப் பொது அறிவிப்பு செய்யப்படாவிட்டால் கடன் 
பளுவைச் சுமப்பதற்கு முன்னால் அந்த கூட்டுதாரர்கள் ஊகமாகக் 
கட்டுப்பட்டவர்களாகின்றனர் . எனவே அவர்களுடைய 
செய்கைகள் அந்தக் கூட்டு நிறுவனத்தைப் பாதிக்கும் என்று 
தீர்ப்பளிக்கப்பட்டது . 

மேற்கூறிய நியமனத்திற்கு விதிவிலக்கு : -- மேலே 
கூறியதற்கு விதிவிலக்கு உண்டு . கூட்டுதாரர்கள் தங்களுக் 
குள்ளளாக ஒப்பந்தம் செய்துகொண்டு அதற்கேற்பத் தங்கள் 
அதிகாரங்களையும் சலுகைகளையும் குறுக்கிக்கொள்ளக் கூடும் . 
தமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டாத ஒரு கூட்டுதாரர் அளவுக்கு 
மீறி ஏதாவது காரியம் செய்யப்புகின் அது அந்த நிறுவனத்தைப் 
பாதிக்காது . அவரைத் தனியே பொறுப்பிலாழ்த்தும் ( பிரிவு 20 
இந்தியக் கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 ( IX- வது 1932 ) முன்பு 
கூறிய எடுத்துக் காட்டில் ஜோ ஷி மட்டும் ஒப்பந்தப்படி பண 
விவகாரங்களைச் செய்யவும் , மாற்று உண்டியலில் ஒப்பிடவும் , 
கையெழுத்துப் போடவும் , உண்டியல்களைத் தள்ளுபடி செய்து 
பணம் பெறவும் அதிகாரம் பெற்றிருப்பின் வைத்தியா மேற் 
கூறியவாறு ஏதாவது மாற்றுண்டியலின் பின் கையெழுத்திட்டுப் 
பணம் வாங்கினால் அது நிறுவனத்தைப் பாதிக்காது . வைத்தியா 
தான் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாளி. ( கோலன் எதிராக 
ரைட் என்ற வழக்கில் ( Collen Vs. Wright ) ( 1857 ) 7. * அண்ட் பீ 
301 , 26 எல் . ஜே ஓ . பி . 14 ) ஒரு கூட்டு தாரருக்கு அதிகாரம் 
பட்சத்தில் அப்போதுகூட அந்த நிறுவனம் பொறுப்பைத் தட்டிக் 


10 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கழிக்க முடியாது . அந்த நிறுவனத்தைப் பொறுப்புள்ளதாக ஏற்க 
வேண்டுமென்றிருப்பின் , 

அந்த 
நிறுவனத்தின் இயல்பான வர்த்தகத்தை எடுத்துச் செய்ய 
வேண்டும் . அந் நிறுவனத்திற்குத் தொடர்பு இல்லாத 
வர்த்தகத்தைச் செய்யின் அதை இயல்பான தொழிலாகக் கருத 
இயலாது . அதேபோல் பாங்கத் தொழில் புரியும் நிறுவனம் 
சம்பந்தப்படாத ஒரு பொறுப்பை அந்தக் கூட்டுதாரரே ஏற்க 
வேண்டும் . பாங்கு நிறுவனத்திற்கு அது பொறுப்பன்று . முன்பு 
கூறியவாறு வைத்தியா பருத்தி விலையேற்றத்தை எண்ணி 500 
பேல்கள் பருத்தியை வாங்கினார் என்று கொள்வோம் . பின்னர் 
ஏதிர்பாராதவிதமாக விலைசரிந்தால் அந்த நட்டம் 

பாங்கு 
நிறுவனத்தைச் சேர்ந்ததன்று 

ஏனெனில் ஊகவாணிபம் 
( Speculation ) பாங்குத் தொழிலுக்கு புறம்பானது . 


2. வெளியேறும் உள்ளே 

வரும் கூட்டுதாரர்களின் 
பொறுப்புகள் : - ஒவ்வொரு கூட்டு தாரரும் அவர் கூட்டாளியாக 
இருக்கும் காலத்தில் ஏற்பட்ட கடன்களுக்கு அவரும் பொறுப்பு 
ஏற்றுக்கொள்ள வேண்டும் . 

இயல்பான முறையில் 
வர் த்தகத்தில் நிகழ்ந்த கடன் , நட்டம் இவைகளைக் குறிப்பதே 
ஆகும் . ஆயினும் ஓர் கூட்டு வர்த்தக நிறுவனத்தில் புதியதாகச் 
சேர்த்துக்கொள்ளப்பட்ட கூட்டுதாரர் அவர் காட்டு 
முன்புள்ள அந்நிறுவனத்தின் பொறுப்புகளுக்குப் பாத்திரமாகார் . 
( பிரிவு 31 இந்தியக் கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 ) அல்லது 

ன்ன தாகவே நடந்த ஒப்பந்தங்களுக்கான பொறுப்புகளை 
யேற்றுக்கொள்கிறார் . கூட்டுதாரர் ஓய்வு பெற்றாலோ 
அல்லது இறந்தாலோ அவருடைய சொந்தச் சொத்துகள் 
கூ.ட்டுதாரராக இருந்த காலத்தில் கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் 
பொறுப்புகளுக்கும் கடன் களுக்கும் ஈடாகப் பயன்படுத்தப்படும் , 
அல்லது கடன் கொடுத்தவரோ , வைப்பு தாரர்களோ எழுத்து 
மூலம் அவரது சொத்துகளுக்கு விடுதலை யளித்தாலன்றி அல்லது 
புதிய கூட்டு நிறுவனத்தில் அவர்கள் சேர்ந்து கொண்டாலன்றி 
அவருக்குப் பொறுப்பு நீங்காது ( பிரிவு 32 ) 


ஒரு எடுத்துக் காட்டு : - முகர்ஜீ அண் கோ என்ற ஒரு 
பாங்கு நிறுவனத்தில் திரு ஜே n . போஸ் என்ற ஒரு நபர் 
ரூ 500 ஐ ஓர் ஆண்டுத் தவணையில் வைப்புக் கணக்கில் 
போட்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் .. மேற்படி பாங்கு 
நிறுவனத்தின் கூட்டுதாரர் திரு . பி . முகர்ஜீ வைப்புக் கிடைத்த 
ஆறு - மாதங்களில் இறந்தார் திரு. ஜே . ஸீ 

திரு . ஜே . ஸீ போஸ் தவணை 
வைப்புக் கணக்கைப் புதுப்பிக்கிறார் , அல்லது அதை நட்ப்பு 


பொறுப்புப் பழைய ஒப்பந்தத்துடன் நீங்கியது . முகர்ஜியின் 
பாங்கு நிறுவனங்கள் - 

isi 
வைப்புக் கணக்கிற்கு மாற்றிக்கொள் கிறார் . பாங்கு நிறுவனம் 
நிலைமையைச் சமாளிக்க இயலாது முறிந்தால் அப்போது 
19. முகர்ஜியின் சொத்துகளிலிருந்து ஜே . ஸி போஸுக்கு 
யாதொரு தொகையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இல்லை . 
ஏனெனில் , திரு . போல் அவர்களுக்கு முகர்ஜியின் மரணம் 
தெரிந்திருந்தும் கூட அவர் வைப்புகளை புதுப்பித்தார் அல்லது 
மாற்றினார் . புதிய ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டபோதோ அல்லது 
மாற்றப்பட்டபோதோ தோன்றுதலால் பி முகர்ஜீ பட்ட கடன் 


சொத்துக்கும் புதிய ஒப்பந்தத்திற்கும் யாதொரு சம்பந்தமும் 
இல்லை . இம்மாதிரி நிலைமையில் பழைய ஒப்பந்தம் இருந்த 
இடத்தில் புதிய ஒப்பந்தம் நுழைகிறது . கூட்டு நிறுவனம் பட்ட 
கடன்களுக்கும் பொறுப் ! களுக்கும் கூட்டு தாரர்கள் எவ்வாறு 
பாதிக்கப்படுகிறார்கள் என்று முன் கூறிய கொள்கைக்கான 
எடுத்துக் காட்டுக் கொடுக்கப்பட்டது . கூட்டு நிறுவனத்தின் 

வர்த்தகத்தின் போது கவனப்பிசகாகவும் ஏமாற்றும் 
நோக்கத்துடனும் உள்ள கூட்டுதாரர் செய்யவேண்டிய நட்டஈடும் 
கடமைகளும் 

என்று அடுத்துவரும் பகுதிகளில் 
கூறப்பட்டுள் ன . 


பொது 


T வ 


3. கூட்டுதாரரின் ஏமாற்ற முறைகளாலும் கவனிப்புக் 
குறைவாக நடப்பதாலும் ஏற்படும் பொறுப்புகள் : இந்தியக் 
கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 - ன் 26 - வது பிரிவின் சுருக்கம் 
வருமாறு -- சாதாரணமாக வர்த்தக முறையில் ஈடுபட்ட 

ஒரு 
கூட்டுதாரர் தவறான முறையில் வர்த்தகம் புரிந்தாலும் அல்லது 
விடு தலாலும் மூன்றாமவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் 
நட்டங்களுக்கும் அக்கூட்டு நிறுவனம் எல்லாக் கூட்டுதாரர்கள் 
உட்படப் பொறுப்பேற்க வேண்டியது ஆகும் . இம்மா திரிப் 
பொறுப்பில் ஆழ்த்த முக்கிய நிபந்தனைகளாவன : 

பொதுவாக 
வர்த்தகத்தின் போது ஈடுபட்ட காலத்தில் குற்றம் கூறப்படும் 
விடுதலோ தவறுதலோ நடந்திருக்க வேண்டும் மேலும் எல்லாக் 
கூட்டு தாரர்களின் உத்திரவு பெற்ற நிலையில் இக்குற்றம் 
நடந்திருக்கவேண்டும் . எடுத்துக் காட்டாக 

ஒரு 

பாங்கு 
நிறுவனத்தின் கூட்டு தாரர் சில ஆவணங்களில் 

முதலீடு 
செய்யுமாறு தம் வாடிக்கைக்காரர்களை ஊக்குவிக்கிறார் . அதற்குச் 
செவி மடுத்தவர் பின்பு பெரும் நட்டம் அடைகிறார் இந்த 
நட்டம் கூட்டு கிறுவன த்தைப் பாதிக்காது . 

ஏனெனில் 
அவைகளில் முதலீடு செய்யுமாறு தமது வாடிக்கைக்காரர்களைத் 
தூண்டுவது பாங்குத் தொழிலின் ஒரு பிரிவு அன்று 

( பான்பரி 
எதி , பாங்க் ஆஃப் மாண்ட்ரில் . 1918 ஏ . சி . 626 ) (Banberry -Vs 


கடிதத்தின் 


தொழிலின் 


நிறுவனம் , 
192 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
Bank of Montreal 1918 A C. 626 ) பிஷப் எது . கௌண்டஸ் 
ஆஃப் ஜெர்ஸி ( 1854 ) 2. ட்ரா 143 பக் 162. 23 லா . ஜ . அதி 483 ல் 
( Bishop Vs. Countess of Jersy 1854 2 Drew 143. Page 162. 23 
L. J. Ch . 483 ) இந்த நிலை 

விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளது .. 
தங்கள் வாடிக்கைக்காரரின் பணத்தை முதலீடு செய்யப் பொது 
எழுத்தராகவோ பதிவாள ராகவோ 

நடப்பது மிகவும் 
வேடிக்கையாக 

உள்ளது . 

ஆயினும் ஒரு வாடிக்கைக்காரன் 
தனது பாங்கிற்குக் கடி தமெழுதிக் கூட்டுப் பங்குகள் வாங்க 
அதிகாரம் கொடுத்து இன்ன இன்ன வகையாகக் கூட்டுப் 
பங்குகளை வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்று 
நிபந்தனைகளைக் குறித்து அனுப்பினால் பாங்கு நடத்துபவர் 
அவ்விதமே நடப்பார் . இம்மாதிரிச் சந்தர்ப்பங்களில் பாங்கு 
நடத்துபவர் தனிப்பட்ட செக்குகளை எதிர்பார்ப்பது இல்லை . 
அடிப்படையில் அவருடைய கணக்கில் 

பற்று 
எழுதுவார்கள் . 

பாங்கு நடத்துபவர்கள் முதலீட்டில் பணம் 
போடுமாறு தூண்டுவது அவர்களுடைய 
தகுதியன்று . ஆயினும் ஒரு வாடிக்கைக்காரர் தமது பாங்கு 
நடத்துவோருக்குக் கடிதம் எழுதிப் பணத்தைக் குறிப்பிட்ட ஒரு 
முதலீட்டில் போடச் சொல்லி அதைக் கவனிக்காமல் வேறு ஒரு 
முதலீட்டில் பணம் இட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நட்டத்தை 
பாங்குக் கூட்டு நிறுவனம் ஏற்க வேண்டியது . 
பாங்குக் 

கம்பெனிகள் அல்லது கார்ப்பரேஷன்கள் 
பாங்குக் கம்பெனித் தொழிலைக் கூட்டுப்பங்கு பாங்குகள் அல்லது 
கார்ப்பரேஷன்கள் நடப்பில் செய்து வருகின்றன . 
அரசினர் 

பட்டயத்தின் அடிப்படையிலும் தனிப்பட்ட 
சட்டங்களின் அடிப்படையிலும் பாங்குகள் தோற்றுவித்தல் : 
இந்திய நாடாளும்மன் றம் அவ்வப்போது ஏற்படுத்தும் தனிப்பட்ட 
சட்ட அடிப்படையில் கார்ப்பரேஷன்கள் தோன்றலாம் . அல்லது 
அவைகள் கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் கீழ்ப் பதிவு செய்பப் 
பெற்று பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 - ன் 
நடக்கலாம் . அரசுரிமை பெற்ற நாட்டில் தனிப்பட்ட பட்டயங்கள் 
வழங்கப்பெற்று அதில் இன்ன இன்ன இடங்களில் போட்டி 
யின்றித் தொழில் செய்யவும் , உரிமை , தனிப்பட்ட சலுகைகள் 
இவற்றின் எல்லையைக் குறிப்பிட்டும் அவை நடத்தலாம் என்று 
விளக்கப்படுகிறது . கிழக்கிந்தியக் கம்பெனி இவ்வாறான ஓரு 

உரிமையை விளக்கும் இலாஞ்சினை 
பொறித்த திருமுகத்தில் ( Letters Patent ) அரசினரால் ஆணை 
பிறப்பிக்கப்பட்டு தனிப்பட்ட சலுகையை அளிக்கும் வண்ணம் 


பிரிவின்படி 


பாங்கு 


கம்பெனிகள் 

நிறுவனம் 

செய்யப் பெற்ற பாங்கு 
பாங்கு நிறுவனங்கள் 

193 
எல்லோரும் அறியும் வண்ணம் இதைக் கொடுக்கிறோம் " என்ற 
வாசகங்களைக் காணலாம் . சட்ட 

மன்றங்களாலும் 

புதிய 
நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்படலாம் . அவை 
சட்டத்தின் கீழ்ப் பதிவு செய்யப்பட வேண்டிய நியமம் இல்லை . 
எடுத்துக்காட்டாக பாங்க் ஆஃப் இங்கிலாந்து -- இதை ஆங்கில 
நாட்டு நாடாளும்மன் றம் தோற்றுவித்தது . இது தேசியமயமாக்கப் 
பட்டவுடன் பாங்குதாரர் நடத்தி வரும் 
இம்பீரியல் பாங்க் ஆஃப் இந்தியா (இப்போது ஸ்டேட் பாங்க் 
அல்லது இராச்சிய பாங்கு ) இது இம்பீரியல் பாங்க் ஆஃப் 
இந்தியா சட்டம் 1910 - ன் கீழ் உருவா கயது . அதே போன்று 
ரிசர்வ் பாங்க் ஆஃப் இந்தியா சட்டம் 1934. R. ஆஃப் 1934 ) 

இந்தியக் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ்ப் பதிவு செய்யப் 
பெற்ற பாங்கு நிறுவனங்கள் : - முன் கூறியவாறு தனியார் 
பாங்கு நிறுவனங்கள் பிற்போக்கடைந்து வருகின்றன . கூட்டுப் 
பாங்குகள் முன்னேறி வருகின்றன . இவை பொது மக்களிடையே 
மிகுந்த செல்வாக்குப் பெற்றுள்ளன . தேதி வாரியாக 
நிறுவனங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


என்பது . 


அலகாபாத் பாங்த லிமிடெட் 
2. பஞ்சாப் கேஷனல் பாங்கு லிமிடெட் 
3. பாங்க் ஆஃப இந்தியா லிமிடெட் 
4. பாங்க் ஆஃப் பரோடா லிமிடெட் 
5. சென்டிரல் பாங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் 
6. யுனைடெட் கமர்ஷியல் பாங்க் லிமிடெட் 
7. யுனைடெட் பாங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் 


ரண்டாம் அதிகாரத்தில் பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 
பிரிவு களைப்பற்றிய விரிவான விளக்கங்கள் செய்துள்ளோம் . 
இங்குக் கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் தேவையான 

தேவையான பிரிவுகளை 
மட்டும் விவரிப்போம் . அவை பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 
பிரிவுகளுடன் பொருந்தக்கூடியவை . 


விளம்பரம் தேவைப்படுகிறது : கம்பெனிகள் சட்டத்தின் 
223 ஆவது பிரிவின் 1 , 2 உட்பிரிவுகளில் கூறப் பெற்ற விபரத்தை 
யொட்டி கட்பெனிகள் . சட்டம் 1936 ன் அனுபந்தம் 1 


194 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இது 


பாங் 


அட்டவணை எஃபில் உள்ளவாறு தயார் செய்து ஃபிப்ரவரி மா - த 
முதல் திங்களன்றும் ஆகஸ்ட் மாத முதல் திங்களன்றும் 
அலுவலகத்தின் லைமைக் கிளையில் பலரும் காணத் 
தகுந்தவிடத்தில் மாட்டி வைக்கப்படல் வேண்டும் . இதையடுத்து 
பாங்குச் கம்பெனிகள் தங்களுடைய வாடிக்கைக்காரர்கள் 
தெரிந்துகொள்வதற்குக் கணக்கு நிலையையும் விளம்பரப்படுத்த 
வேண்டும் . முதலாவதாக இம்மாதிரிச் செய்வதால் பாங்குக் 
கம்பெனி தமது வாடிக்கைக்காரரிடம் வைப்புகளைப் பெறுகிறது , 
அவர்களுடைய மனதில் நம்பிக்கையை உண்டு பண்ண 
தனது . கணக்குகளை அவ்வப்போது வெளிப்படுத்தித் தனது நிதி 
நிலையைத் தெரிவிக்கிறது . வேறுவகைக் கம்பெனிகள் அவ்வளவு 
சிரமப்பட வேண்டியதில்லை . இன்றும் பல்வேறு அயல் நாடுகளில் 
ஆண்டிற்கு இருமுறை கணக்கு நிலையை விளம்பரபடுத்திய 
நிறுவனங்கள் 

மாதமொருமுறை வெளியிடுகின்றன . 
இம்மாதிரி கணக்கு நிலையை விளம்பரப்படுத்துவதால் பயன் 
உண்டென்று கண்டுகொண்ட தனியார் பாங்குகள் சட்டப்படி 
கணக்குகளை விவரப்படுத்தவேண்டிய 

நிர்ப்பந்தம் 
இல்லாவிடினும் கூட கூட்டுப் பங்கு பாங்குகளைப் 
தாமும் கணக்குகளை வெளியீடு செய்கின்றன . இரண்டாவதாக 
நாட்டின் மூலையில் ஒரு பாங்கு முறிந்தது என்ற ஆதாரமற்ற 
இரககியச் செய்தியைக் கேட்டவுடன் பொது மக்களுக்கு எல்லா 
பாங்கு நிறுவனங்கள் மீதும் நம்பிக்கைக் குன்றி நல்ல - நிலையில் 
உள்ள பாங்குகளின் மீதும் வாடிக்கைக்காரர் படையெடுத்து 
உடனே பணம் தரவேண்டும் வற்புறுத்துவர் , 

இந்த 
நிலையைப் போக்கத்தக்க விளம்பரம் தேவை 

எனலாம் . 
மூன்றாவதாக பாங்கு நிறுவனங்களுக்கும் தொழில் வர்த்தக 
நிறுவனங்களுக்கும் உள்ள உறவை - நாம் கண்டிருக்கிறோம் . 
எனவே பாங்கு நிறுவனம் முறிந்தால் அதன் விளைவாகத் தொழில் 
வர்த்தக நிறுவனங்கள் சீர்குலையும் என்று கூறவும் வேண்டுமோ ? 


தங்கள் 


போன்று 


என 


பலரும் காணுமிடத்தில் கணக்கு நகல்கள் வைக்கப்படல் - 
வேண்டும் - பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 31வது பிரிவு , 
33 வது ரிவுகளில் கூறியவாறு பாங்குகள் நடக்க வேண்டும் . 
அவற்போட்டு கூட 223 வது பிரிவின் 2 வது உட்பிரிவிற்யேற்பக் 
கம்பெனிச் சட்டம் 1955 ல் கூறியவாறு அட்டவணை ஒன்று எழுதிக் 
கடை. சியல் ஆய்வு செய்யப்பட்ட ஐந்தொகை, கம்பெனி உறுப் 
பினர்கள் முன் வைக்கப்பட்ட நகல் ஆகியவை கம்பெனிப் 
பதிவாளர்க்கு அனுப்பப்படல் வேண்டும் . கம்பெனியின் பதிவு 
செய்யப் பெற்ற அலுவலகம் உள்ள ராச்சியக் கூட்டுப் பங்கு 
கம்பெனிப் பதிவாளருக்கு அனுப்பப்படல் வேண்டும் . இதன் 


நிலையை 


நன்கு 


இங்கு “ தலைமை அதிகாரி என்றே கருதப்படல் வேண்டும் . 

பாங்குகளில் தொடர்ந்து 
விடின் தனிப்பட்ட வகையில் இலாபத்திலிருந்து ஒதுக்கம் செய்து 

நவராத 
ஐயப் 

195 
பாங்கு : நிறுவனங்கள் 
மூன்று நகல்களை ரிசர்வ் பாங்கிற்கும் - அனுப்ப வேண்டும் . . இந்த 
நகல்களே தலைமைக் காரியாலயம் , கிளை அலுவலகம் இவற்றிலும் 
பலரும் காணத்தக்க இடத்தில் வைக்கப்பட்டோ அல்லது ஒட்டப் 
பட்டோ இருக்கவேண்டும் . இம் முறைகளால் இந்த பாங்குகள் 
தொடர்பு கொண்டுள்ளவர்களுக்குப் பாங்கியினுடைய செல்வ 

தெரிந்துகொள்ள இயலும் . அதே பிரிவில் 
கூறியுள்ளது போலக் கடன் கொடுத்த ஒவ்வொரு நபரும் 
50 பைசேக்கு அதிகப்படாத கட்டணத்தைச் செலுத்தி இந்த 
நகல்களைக் கட்டணம் செலுத்திய ஏழுநாட்களுக்குள் பெறலாம் : 

அட்டவணைகள் பிழை திருத்தங்களின்றி உள்ளதென்ப 
தற்கு உத்திரவாதம் : - பாங்குக் கம்பெனி கணக்கு வைத்திருத்தல் . 
ஐந்தொகை தயாரித்தல் , இலாப நட்டக் கணக்கு உருவாக்குதல் 
இவற்றை பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ல் கொடுக்கப்பெற்ற 
கட்டளைகளை அனுசரித்து நடப்பதோடல்லாமல் கம்பெனிகள் 
சட்டம் 1956 ன் 215 ஆவது பிரிவின் படியும் பாங்குக் கம்பெனிகள் 
29 வது பிரிவின் முறையை ஒட்டியும் கணக்குகளை வைத்துக் 
கொள்ளல் வேண்டும் . பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தில் கூறப் 
பட்டவை கட்டளைகளே ! கம்பெனிகள் சட்டம் , 1956 ல் கொடுக்கப் 
பட்ட சலுகைகள் யாவும் கம்பெனிகளுக்குப் பயனாகா . எடுத்துக் 
காட்டாக 

ஐந்தொகையில் நிருவாகி , நிருவாகப் பதிவாளர் 
என்று கையெழுத்துப் போடுவதை ஏற்பதில்லை . இயக்குநர்கள் 
ஐந்தொகையில் கையொப்பம் இடுவதை அநுமதிப்பதில்லை , 

வெளி நாடுகளில் உள்ள கிளை அலுவலகங்கள் : - அயல் நாடு 
களிலுள்ள இந்தியப் பாங்குக் கிளைகள் 

ஆஸ்திப் 
பொறுப்பு விபரங்களை மாதாந்தர அறிக்கையாக ரிசர்வுபாங்கிற்கு 
எழுதி அனுப்ப வேண்டும் . 
வராத ஐயப்பாடுள்ள கடன்கள் : - வராத 

கடன்களை 
நட்டமென்று எழுதி அவற்றை பற்றிய விபரத்தை ஐந்தொகை 
வரும் பழக்கம் . அவைகள் அவ்வாறு நட்டமென்று எழுதப்படா 
பாடுள்ள கடனைக் கணக்கிடுவர் . 1927 ல் பம்பாய் உயர் நீதி 
மன்றம் இம்முறையைச் சட்டபடி 

ல்லாது 

என கூக்றி 
முடிவு செய்தது . ( டி.டி. ஷாம் 

எதிராக 
காணாவாலா 29 பாம்பேலா . ரி . 722 D. D. Shamdasani Vs 


சி 


தங்கள் 


தஸானி 


என் 


கண்டுள்ள கட்டுப்பாடுகள் இங்கு செல்லும் 
196 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
Pochkhrawalla 29 Bomb L. R. 722 ) வராத கடன்கள் கணக்கி 
லுருந்து தீர்க்கும் காலம்வரை ஐந்தொகையில் இதற்கான 
ஒதுக்கு நிதியை ஒரு பக்கத்தில் காட்டப்படல் வேண்டும் . உயர் 
நீதி மன்றத்தின் இந்தத் தீர்ப்பையொட்டி கம்பெனிகள் சட்டம் 
1913 ன் 132 ( 2) பிரிவின் கீழ்க் கொடுக்கப் பெற்ற அட்டவணை 
எஃப்பின் கீழ் அரசினர் வெளியீட்டின் மூலம் தேவைக் கேற்ப 
மாற்றம் செய்யப்பட்டது . மூலதன மும் பொறுப்புகளும் என்ற 
பத்தியின் கீழ் வராத ஐயப்பாடுள்ள கடன்களுக்கான ஒதுக்கு 
நிதி என்ற உட்பிரிவும் கொடுக்கப்பட்டுள்ளது . ஆஸ்திகளும் 
சொத்துகளும் ற தலைப்பின் கீழ் வரும் பத்தியில் கடன் 
பட்ட வர்கள் என்ற உட்பிரிவு ஒன்றைப் புகுத்தியுள்ளது .- 
( ஆய்வாளர்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒதுக்கி 
வைத்த வராத ஐயட் பாடுள்ள கடன்கள் அல்ல ) மேலே கூறிய 
அனைத்தும் பயன்படுவதில்லை . ஏனெனில் சரியான ஐந்தொகை 
நமூனா ( 5 மூனா எஃப் மூன்றாவது அனுபந்தத்தில் Form F ) 
23வது பிரிவின் கீழ் பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ல் 
கொடுக்கப்பெற்று எவ்வகையில் ஐந்தொகைகள் தயாரிக்கப்பட 
வேண்டும் என்றும் அவற்றில் ஐயப்பாடுள்ள கடன்கள் 
தலைப்பில் இவற்றிற்கு ஒதுக்கு நிதி இல்லை எனக் காட்டப்படல் 
வேண்டும் . 
புதிய பாங்குகள் திறப்பதற்கான தகவல்கள் 

புதிய பாங்குகளைத் தொடங்குவதற்கான முயற்சியில் 
தோன்றும் பல பிரச்சினைகளை இப்போது கருதத் தொடங்கு 
வோம் . 

பெயர் : - பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 7 வது பிரிவின் 
கீழ் பாங்குத் தொழிலை நடத்துபவர் தமது பெயருடன் இணைத்த 
பாங்கு ” “ பாங்கு நடத்துபவர் பாங்குத் தொழில் என்ற 
தொடர்களைக் கொள்ள வேண்டும் . கம்பெனிகள் சட்டம் 1956 ல் 

புதியதாகத் 
திறக்கப்படும் கம்பெனி நடப்பில் உள்ள வேறு கம்பெனியின் 
பெயரைப் பெற்றிருத்தல் கூடாது . நடப்பில் உள்ள கம்பெனி 
முடப்பட்டுவிடின் இம்மா திரிப் 

மேற்கொள்ளலாம் 
அல்லது பதிவாளரின் அனுமதியுடன் 

அப்பெயரைக் 
கொள்ளலாம் . கீழ்க்கண்ட வார்த்தைகள் கொண்ட பெயருடன் 
கம்பெனிகளைத் திறக்கப் பதிவாளரின் முன் அனுமதி தேவை . 
டிகுடம் 

| க்ரௌன் ) சக்கரவர்த்தி ( எம்பரர் . சக்கரவர்த்தினி 
( எமபரஸ் ) பன்னாட்டு ஆட்சி ( எம்பையர் ) இம்பீரியல் அரசன் 


என்ற 


பெயரை 


பாங்கு நிறுவனங்கன் 


197 


( கிங் ) அரசி (க்வீன் ) ராயல் ஃபெடரல் , ஸ்டேட் , ரிசர்வ் பாங்கு 
பாங்க் ஆஃப் பெங்கால் , பாங்க் ஆஃப் மெட்ராஸ் , பாங்க் ஆஃப் 
பாம்பே , இங்கலாந்து நாட்டரசன் , நாட்டரசி ஆதரவு 
கொடுக்கும் பெயர்களை யோ அரச குடும்பத்தினர் 

ஆதரவு 
கொடுக்கும் பெயர்களை யோ இந்திய அரசினரோ அல்லது 
அவர்களுடைய தனிப்பட்ட கிளை அலுவலகமோ கொடுக்கும் 
ஆதரவு உள்ள பெயர்களை எழுதிப் பதிவு செய்யு முன்னர் 
அவர்களுடைய சம்மதம் பெற்றுப் பின்னர்த் தாம் பதிவு செய்து 
கொள்ள வேண்டும் . இப்போது நம்நாடு மக்களாட்சியைப் 
பெற்றதால் ( ரிபப்ளிக் ) Republic என்ற சொல்லைப் பெயருடன் 

ணைக்கக்கூடாது என்று பதிவாளர் மனுவைத் தள்ளிவிடலாம் . 
பட்டயம் பெற்ற " ( Chartered ) முனிசிபல் " ( வட்டார ஆட்சி ) 

பொருள் தரக்கூடிய சொற்களையும் பயன் படுத்தக் 
கூடாதென்றும் 

பட்டயம் பெற்ற நிறுவனத்தின் 
பெயரைக்கொள்ளக்கூடாதென்றும் கண்டிக்கலாம் 1936- ஆம் 
ஆண்டிற்கு முன்னர்ப் பதிவு செய்யப்பெற்ற பாங்குக் கம்பெனி 
களுடைய பெயரில் " ஃபெடரல் " " ஸ்டேட் " “ ரிசர்வ் பாங்கு " , 
பாங்கு ஆஃப் பெங்கால் , பாங்கு ஆஃப் மெட்ராஸ் , பாங்க் 
ஆஃப் பாம்பே , என்ற சொற்களைப் பெயருடன் கொள்ளுவதில் 
எந்தவித எதிர்ப்பும் கூறப்படவில்லை . 


என்ற 


அரசனின் 


ஏதேனும் ஒரு பாங்குக் கம்பெனி பாங்கு வர்த்தகத்தை 
நிறுத்திககொண்டு வேறு வர்த்தகம் புரிய எண்ணினால் முதலில் 
அது பாங்தத் தொழிலை விலக்கிக் கம்பெனியின் பட்டய மாகிய 
மெமோரண்டம் 

ஆஃப் அஸோ ஸியேஷனில் 

பாங்குக் 
கம்பெனகள் சட்டத்தின் 5 (1 ) ஆவில் இலக்கணம் கூறப்பட்டது 
போன்று பாங்குத் தொழிலை நிறுத்துவதாலும் பெயரை மாற்றிக் 
கொள்வதாலும் யாதொரு 

எதிர்ப்பும் 

என்ற 
சான்றிதழைப் பெற்றுக் கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 21 - வது 
பிரிவின் கீழ் மத்திய அரசினருக்கு மனுச்செய்து கொள்ளல் 
வேண்டும் . 


இல்லை 


நடப்பில் உள்ள கம்பெனிக்கு இடைஞ்சல் இல்லை : 
முதல் கட்டுப்பாட்டைப் பொறுத்தமட்டிலும் பெயர் மாத்திரம் 
ஒரே மாதிரி அமைவதால் தடங்கல் ஒன்றும் கூறுவதில்லை . பதிவு 
செய்யத் தடங்கல் கூறுவதின் காரணம் என்ன வெனில் இந்தப் 
பெயர் முன்னோடியாக உள்ள இன்னொரு பாங்குத் தொழிலுக்கு 
இடைஞ்சலாக - உள்ள காரணத்தினால் 

தான் 

மறுப்புத் 
தெரிவிக்கப்படும் . ஒரு பாங்கியினுடைய பெயர் இன்னொரு 
பாங்கியல்லாத. கம்பெனியினுடைய பெயருடன் ஒத்திருப்பின் 


198 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 


அதற்கு மறுப்புத் தெரிவிக்கக்கூடாது . பெயர் ஒற்றுமை 
காரணத்தால் அப்பாதிரி மறுத்துக்கூறல் தவறு . 


பெயரை 


கருத்தை விளக்கும் பெயர் : -- சட்டப்படி உள்ள கட்டுப் 
பாடுகளை மட்டும் கருதியது , ஒரு பக்கம் இருந்த பாங்கியினுடைய 
எளியதாகவும் 

ஞாபகத்தில் இருத்திக்கொள்ள 
வழியாகவும் இருக்கவேண்டும் . அந்தப் பாங்கு அதிகப்படியாக 
ஈடுபட்டுள்ள தொழிலை மட்டும் பெயருடன் சேர்த்திருப்பின் 
நலமெனலாம் . ஒரு பாங்குத் தொழில்களுக்கு நிதி வழியளிக்கு 
மானால் அதன் பெயரையடுத்து தொழில் என்ற சொல்லைச் 
சேர்ப்பது விரும்பத்தக்கது . 


மூலதனம் : - முன்னரே பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 
1949 - ன் 11 - ஆவது பிரிவின் கீழ் எவ்வளவு குறைந்த மூலதனம் 
இருக்கவேண்டும் என்றும் மூலதனத்திற்கும் ரிசர்வ் - நிதிக்கும் 
உள்ள விகிதத்தையும் அதிகாரம் பெற்ற மூலதனத்திற்கும் 
அளிக்கப்பட்ட மூலதனத்திற்கும் செலுத்தப்பட்ட மூலதனத் 
திற்கும் உள்ள விகிதம் எவ்வளவு இருக்கவேண்டும் என்று 
12 - ஆவது பிரிவில் கூறியவாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் . 
புதியதாகத் திறக்க விரும்பும் பாங்குக் கம்பெனி - விடப்பட்ட 
மூல தனம் 25 லட்சத்திற்கு மேற்கொள்ள விரும்பினால் மூலதன 
வெளியீட்டுக் கட்டுப்பாட்டுச் சட்டம் 1947 ன் கீழ் மனு செய்து 
அனுமதி பெற வேண்டும் . 


அதிகாரம் பெற்ற மூலதனத்திற்கும் அளிக்கப்பட்ட 
மூலதனத்திற்கும் உள்ள குறைந்த விகிதம் கொடுக்கப்பட்ட 
மூலதனத்திற்கும் அளிக்கப்பட்ட 

மூலதனத்திற்கும் உள்ள 
குறைந்த விகிதம் : - பாங்குகளைத் துவக்குங்காலத்தில் சில 
விரும்பத்தகாத முறைகளைக் 

கையாளுகின்றனர் . அதிகாரம் 
பெற்ற மூலதனத்தைப் பெரும் தொகையாகக் 

காண்பித்து 
முடிவில் பணிக்கப்பட்ட மூலதனம் மிகவும் சிறுத்துப் போய்விடும் : 
ஒவ்வொரு பாங்கும் தனது மூலதனம் வெகு அதிகம் எனப்பறை 
சாற்றாதிருக்க இந்தியக் கம்பெனிகள் ( திருத்த ) சட்டம் 1944 ன் படி 
1997 ஜனவரி மீ 15 ம் தேதிக்குப் பின்னர் தோன்றிய பாங்குக் 
கம்பெனிகள் , இச்சட்டம் உருவான இரண்டாண்டுகளுக்குள்ளாக 
அளிக்கப்பட்ட மூலதனம் அதிகாரம் பெற்ற மூலதனத்தில் 
பா தியாகவும் கொடுக்கப்பட்ட 

மூலதனம் அளிக்கப்பட்ட 
மூல தனத்தில் பாதியாகவும் இருக்க வேண்டும் என்று வரை 
யறுக்கின்றது . இந்த பிரிவின் பொருள் , பாங்குக்கம்பெனிகள் 
சட்டத்தின் 12 வது பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளது 


- 


பாங்கு நிறுவனங்கள் 

199 
பாங்கு மூலதனமும் மக்கள் தொகையும் : - அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளில் தேசிய பாங்குகள் சட்டத்தின் கீழ் ( National Banks Act ) 
ஏதேனும் ஒரு பாங்கு பதிவு செய்து கொள்ள வேண்டுமானால் 
அதற்கான மூல தனம் இன்னதென்று வரையரை 

செய்யப் 
பட்டுள்ளது . 

3000 பேர்கள் உள்ள ஊரில் $ 25,000 , 3,000 பேர் 
களுக்கு மேல் ஆயினும் 6000 பேர்களுக்குக் குறைவான ஊரில் 
$ 50000 , 6000 முதல் 50,000 , வரை மக்கள் வசித்து வரும் ஊரில் 
$ 100,000 . 50,000 பேர்களுக்கு மேற்படின் $ 2000,000 . ஒருமில்லியன் 
யென் மூலதன மின்றி பாங்கு தொடங்க ஜப்பானில் அனுமதி 
கிடைக்காது . ஆயினும் 10,000 நபர்களுக்கு குறைந்த மக்கள் 
தொகையுள்ள ஊர்களில் 500,000 யென் மூலதனம் கொண்ட 
பாங்குகளைத் திறக்கச் சம்மதம் கொடுக்கப்படுகிறது . பெரிய 
நகரங்களில் திறக்கப் படவேண்டிய பாங்கிற்கு 

மூலதனம் 
எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நிதி உறுப்பினர் முடிவு 
செய்வார் . எந்தக் காரணத்தை முன்னிட்டும் அது 2 மில்லியன் 
யென்னிற்கு குறையாமல் இருக்கும் . கானடா நாட்டில் குறைந்த 
மூலதனம் $ 5000,000 அதிற் ( பாதி கொடுக்கப்பட்ட மூலதனமாக 
வர்த்தகம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே வந்திருக்க வேண்டும் . 
இந்தியாவில் பாங்குகளின் கொடுக்கப்பட்ட மூலதனம் , பாங்கு 
எந்த எந்தப் பகுதிகளில் தொழில் செய்கிறதோ அதை 
அனுசரித்து ( ஓரே ஓரு ராச்சியத்தில் மட்டும் தொழில் செய்வது 
அல்லது பல ராச்சியங்களில் தொழில் செய்வது .) தொழில் 
நடத்தும் இடங்களைப் பொறுத்தும் ( பம்பாய் ( அ ) கல்கத்தா நகரங் 
களில் ) குறைந்த மூல தனம் ரூ . 50,000 // = 
மூல தனத்திற்கும் 

நிதிக்கும் வைப்புகளுக்கும் 
ஏதேனும் ஒற்றுமை இருப்பது வரவேற்கத் தக்கது : 
வைப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க மூல தன மும் ரிசர்வு நிதியும் 
அதற்கு தகுந்தாற்போல அதிகரிக்க வேண்டும் என்பதில்லை . 
ஆயினும் குறைந்த சதவிகிதம் இவ்வள வென்று மூலதனம் , 
வைப்பு , ரிசர்வு நிதி இவைகளிடையே இருக்க வேண்டும் . சட்டப் 
படி வற்புறுத்தப்பட வேண்டும் . ஆங்கில நாட்டு பாங்குகள் 
இந்தக் கொள்கையைக் கடைப்பிடித்து வருவதுடன் 

தங்கள் 
பாங்குகளின் மூலதனத்தை அவ்வப்போது அதிகரித்து 
வருகின்றன இதனால் வைப்பு தாரர்களுக்குப் போதிய ஈடு 
கிடைத்து வருகிறது எனலாம் . வைப்புகள் அதிகப்படின் 
அதற்கேற்ப மூலதனத்தையும் ரிசர்வு நிலையையும் அதிகப்படுத்த 
வேண்டும் என்று இங்கு வற்புறுத்தப்படவில்லை . 

இதரக் கொள்கைகள் : - முன்னர்க் கூறியுள்ளவாறு பெரும் 
நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாய் இருப்பின் பாங்கு மூல 


ரிசர்வு 


. 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


தனமும் அதிகப்படுத்தப்பட 

வேண்டும் . மேலும் வரும் 
வாடிக்கைக்காரரின் வருகைசள் . பாங்குசெய்து வரும் குறிட்பிட்ட 
தொழில் இவற்றைய னுசரித்தும் மூலதனம் இவ்வள வென் 
முடிவு செய்யப்படல் வேண்டும் . 


பங்குகளின் வகைகள் : - பொதுவாக பாங்கு கம்பெனிகள் 
சாதாரணப் பங்கு மட்டிலும் வைத்துக் கொண்டுள்ள தெனினும் 

தர சில பாங்குகள் இரண்டல்லது மூன்று வகையான பங்குகளை 
வெளியிட்டிருக்கின்றன . சாதாரணப் பங்கு ரூ . 50 / - அல்லது 
ரூ . 100 / - அளவிலும் நிருவாகப் பங்கு ( டெஃப்பெர்ட் Deferred 
Share ) ரூ .1 / - இவையனைத்துக்கும் சமவாக்குரிமை பெற்று 
பாங்கு நிருவாகத்தைக் கட்டுப்படுத்த வேண்டிய வழியைப் 
பெற்றுள்ளன . ஆயினும் 1954 ல் இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 
தேவைக்கேற்பத் திருத்தம் செய்யப்பட்டது . சலுகைப் பங்கு 
களையும் நிருவாகப் பங்குகளையும் ( Preferance and Deferred Shares ) 
வெளியிடுவதைத் 

தடை செய்தனர் . 

சாதாரணப் 
வெளியிடலாம் என்றும் பங்குதாரரின் பங்கு அளவைக் குறித்து 
வாக்குரிமை இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தது . இந்தப் 
பிரி - கள் அனைத்தும் பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ல் 12 வது 
பிரிவின் உட்பிரிவுகள் 2 , 3 , 4 இவற்றுள் காணப்படுகின்றன . 


பங்கு 


பிரிவுகள் 85 முதல் 89 வரை கம்பெனிகள் சட்டம் 1956 ல் 
பங்குகளைப் பற்றிக் கூறுகின்றன கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 
படி இரண்டு 

பங்குகள் , சாதாரணப் பங்குகள் 
சலுகைப் பங்குகள் மட்டும் வெளியிடலாம் . 


வகையான 


பங்குகளைக் கொடுக்கும் முறை : - ஐக்கிய அமெரிக்க நாடு 
களிலும் ஜெர்மனி நாட்டிலும் பங்குத் தொகை முழுவதையும் 
உடனே கொடுக்குமாறு பாங்கு நிருவாகம் கோரும் ஆயினும் 
ஆங்கில நாட்டு பாங்குகள் தங்களுடைய மூல தனத்தில் பாதித் 
தொகையை மட்டிலும் கோருவார்கள் , பங்கின் முகப்பு மதிப்பில் 
50 சதவிகிதம் மட்டும் தான் கோருவார்கள் . எல்லாவற்றிலும் 
இந்தியா இங்கிலாந்தைப் பின்பற்றுவது போல் இதிலும் பின் 
பற்றுகிறது . சில இந்திய பாங்குகள் அண்மையில் தங்களுடைய 
மூலதனத்தில் பாதித் தொகையை மட்டும் விளித்துப் பின் 
பகுதியை ரிசர்வுப் பொறுப்பாக வைத்துக் கொண்டு பாங்கை 
மூடவேண்டிய சமயத்தில் அதைப் பயன் படுத்திக் கொள்கிறது . 
தி சென்ட்ரல் பாங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் பெரிய ஆங்கில 
பாங்குகளைப் போன்று விளிக்கப்படாத மூலதனத்தை ரிசர்வுப் 
பொறுப்பாக கொண்டுள்ளது . இதனால் அதன் வைப்பாளருக்குப் 


. 


இததே . பங்குதாரர்கள் 
குறையாமல் ) 
பிரிவுகளில் 

பெறுவர் . 
பொது மக்களின் நம்பிக்கைக்குப் பாத்திரமாக விளங்குபவர்கள் , 
பாங்கு நிறுவனங்கள் 

2011 
போதிய ஈடு கிடைக்கிறது . அந்தத் திவால் நிலையில்லாமல் 
மூடும் நிலையேற்படும் போதுதான் இந்த விளிக்கப்படாத மூல 
தனம் பயன் படுத்தப்பெறும் . 
இயக்குநர் குழு 
நியமனம் : - பாங்குக் கம்பெனி தனது 

தொழிலைச் 
செம்மையாக ஒவ்வொரு கூட்டுப்பங்கு கம்பெனி நடத்தி 

குறிப்பிட்ட எண்ணுள்ள 
( 2 பேருக்கு 

நிறுவனத்தை 
நடத்துமாறு ஒப்புவிப்பார்கள் . கம்பெனிகள் சட்டம் 1956 ல் 
உள்ள 

, தேர்வு , 

நீக்கம் , விலகல் 
போன்ற விவரங்கள் இயக்குநர் பொறுத்த மட்டில் உள்ள துடன் 
பிரிவு 10 ல் கண்டுள்ளவாறு சிலநபர்களை நியமிக்கக் கூடாதென்ற 
தடுப்பும் செய்துள்ளது . 

சில வகையான வேலை முறைகளைச் 
செய்யக் கூடாதென்றும் தடை செய்துள்ளனர் . பிரிவு 12 A 
என்பது புதிய இயக்குநர்களைத் தேர்ந்தெடுப்பதைப் பற்றி கூறு 
கிறது . பிரிவு 16 பொது இயக்குநர்கள் இருக்கக் கூடா தன்று 
சொல்லியிருக்கிறது , பிரிவுகள் 36 AA யும் 36 AB யும் இயக்கு 
நர்களை நியமித்தலையும் நீக்கம் செய்தலைப் பற்றியும் குறிக்கிறது . 
பிரிவு 20 ( 1 ) பாங்குக் கம்பெனிகள் சட்டம் கடன் முன் பண வசசதி 
கொடுப்பது பற்றி எந்தெந்த நிறுவனங்களும் கம்பெனிளும் ஈடு 
பட்டுள்ளனவோ அவைகளுக்குக் கொடுக்கலாம் என்று கூறு 

இயக்குநர்களுள் முதல்வர் நிருவாக சம்பந்தமான விதி 
களுக்கேற்ப ( Articles of Association ) நியமனம் செய்யப்படுவார் . 
இதரர்கள் ஆண்டுக் கூட்டத்தின் வாக்கெடுப்பின் போது தேர்ந் 
தெடுக்கப்படுவர் - இதில் ஒரு பகுதியினர் முறைப்படி ஆண்டு 
தோறும் பணியினின்றும் பதவியினின்றும் 
அந்தந்தக் காலியிடங்களுக்குத் தேர்வின் மூலம் இதரர்கள் 
தேர்தெடுக்கப்படுவர் . பாங்குக் கம்பெனிகளின் இயக்குநர்கள் 


கின்றது . 


பாங்கின் வெற்றியும் முன்னேற்றமும் இவர்களுடைய நம்பிக்கை 
யின் அடிப்படையில் தான் அமைவது . இயக்குநர்களாக வருபவர் 
பொதுமக்களிடையே நன்னம்பிக்கையைப் பரப்பக் for.q. 
ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் . 

கம்பெனிகள் சட்டம் 1956 ல் இயக்குநர்களை நியமனம் செய்வது 
பற்றியுள்ள விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 


ரிசர்வு . 


பாங்குக் 


நியமனம் பெ 
" - இது சம்பந்தமாக இன்சூரன்ஸ் சட்டத்தைக் 
202 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
பிரிவு 253 ன்படி தனிநபர்கள் மட்டுமே இயக்குநர்களாக 
நியமிக்கப்படலாம் . பிரிவு 255 இயக்குநர்கள் பொதுக்கூட்டத்தில் 
தேர்ந்தெடுக்க வேண்டும் . அத்தகையோரில் ஒரு பகுதியினர் 
கிரமப்படி ஓய்வு பெறுதல் வேண்டும் . 263 ஆவது பிரிவின் படி 
தனிநபர் வாக்குரிமையின் கீழ் இயக்குநர்கள் 264 ஆம் பிரிவின் 
படி இயக்குநராகப் பணியாற்றச் சம்மதம் தெரிவிக்கும் கடி தத் 
தைக் கம்பெனியில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் , அந்தக் 
கடிதத்தைக் கம்பெனிகள் பதிவாளரிடம் தாக்கல் செய்ய 
வேண்டும் என்றும் கூறுகிறது . - 266 ஆம் பிரிவின் படி இயக்குநர் 
களைப் பற்றிய நியமனம் , விளம்பரம் இவைகளைக் கட்டுப்பாடு 
செய்யப்பட்டுள்ளது . பிரிவு 312 - ன் படி இயக்குநர் தமது இடத் 
தைப் பிறருக்கு மாற்ற அதிகாரம் இல்லை . ஒரு இயக்குநருக்குப் 
பதிலாக மாற்று இயக்குநர் இருப்பின் அவருக்கான அலுவல் , 
காலம் முதலியன 313 ஆம் பிரிவில் கூறப்பட்டுள்ளன . பிரிவு 269 ன் 
படி மத்திய அரசினரின் அனுமதி பெற்று இயக்குநரை முழுக் 
கால வேலையின் ராக நியமனம் செய்யலாம் . 
பாங்கியின் விருப்பத்திற்கு 

ணங்கி 
கம்பெனிகள் சட்டம் 1949 ன் பிரிவு 12A ன் படி இயக்குநர்களைத் 
தேர்ந்தெடுக்க வேண்டும் . 

ஒரு பாங்குக் கம்பெனி நிர்வாக இயக்குநரை நியமனம் 
செய்ய வேண்டுமாயின் ரிசர்வு பாங்கிற்குத் தகவல் தெரிவித்து 
அனுமதி பெற்று அதற்கிணங்கக் கம்பெனியின் விதிகளை மாற்றி 
முழுக்காலப் பணி அல்லது குறை காலப் பணியென அமைக்க 
பாங்கு கம்பெனிச் சட்டம் 1949 ன் 35B பிரிவு கூறு கிறது . 

இயக்குநர் குழுவில் வைப்புதாரர்களின் பிரதிநிதித்வம் : 
பாங்குக் கம்பெனியின் பங்குதாரர்களைக் காட்டிலும் வைப்பு தாரர் 
களுக்கு தங்களுடைய வைப்புகளின் மீதுள்ள அக்கரையின் 
காரணத்தால் , வைப்புதாரர்களின் பிரதிநிதிகளாக இயக்குநர் 
குழுவில் ஒன்றல்லது இரண்டு நபர்களை நியமனம் செய்வார்கள் , 
நார்வே நாட்டிலுள்ள பாங்குக் கம்பெனியின் இயக்குநர் குழுவில் , 
பங்குதாரர்கள் தேர்ந்தெடுத்த நபர்கள் முக்கால் பங்கும் வைப்பு 
தாரர்கள் தேர்ந்தெடுத்த நபர்கள் கால் பங்கும் இயக்குநர்களாக 
( Insurance Act ) காண்க . பாலிசிதாரர்கள் ((Policy holders) 
தங்கள் பிரதிநிதிகளை இன்சூரன்ஸ் கம்பெனியின் இயக்குநர் 
முழுவிற்குத் தேர்ந்தனுப்புவது தெரிந்தே . 

திவால் நிலையினின்று நீக்கம் , பெறாதவர் இயக்குநராகப் 
பணியாற்ற முடியாது : திவால் நிலையினின் 

நிலையினின்று நீக்கம் பெருத 


ம் 
பாங்கு நிறுவனங்கள் 
கடன் பட்டவர் கம்பெனியின் நிருவாகியோ , இயக்குநராகவோ , 
நிருவாகப் பதிலாளாகவோ நியமனம் பெறின் அந்நியமனத்தைக் 
குற்றமாகக் கருதப்பெற்று நியமித்தவர்களைச் சிறைப்படுத்தியும் 
ரூ . 1000 அபராதத் தொகை வசூலித்தும் விடுவார்கள் . மேற் 
கூறிய விளக்கங்களை இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1913 ன் 86A 
பிரிவில் காணலாம் இந்தியா அல்லாத அயல் நாடுகளிலுள்ள 
கம்பெனி நிறுவனங்களுக்கும் இந்தக் கம்பெனிச் சட்டப் 
பிரிவுகளைப் பயனாக்குவதற்கு மேற்படி கம்பெனியின் கிளை 
நிறுவனம் இந்தியாவிலும் இருக்க வேண்டும் . பாங்குக் கம்பெனி 
சட்டம் 1949 ன் 10 வது பிரிவில் இத்தகவல்கள் மிகவும் விளக்க 
மாகக் கூறப்பெற்றுள்ளன . 

கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 274 ம் பிரிவின் கீழ் திவால் 
நிலையினின்று 

நீக்கம் பெறாக் கடன் பட்டாரை இயக்குநராக 
நியமிக்கக்கூடாது . ஆயினும் கம்பெனிகள் சட்டம் 1913 ல் உள்ள 
86A பிரிவின் கீழ்த் த 

தண்டனை கொடுக்கப்படவில்லை . 

ஒரு 
இயக்குநர் திவால் எனச் சட்ட முறையில் தீர்மானிக்கப்பட்டால் 
அவரை இயக்குநர் குழுவினின்று நீக்க வேண்டும் என்பதாகக் 
கம்பெனிகள் சட்டம் 1956 ன் 283 ( d ) பிரிவு கூறுகிறது . 

பாங்கு கம்பெனிகள் நிருவகிக்கும் எந்த முதல்வரையோ , 
இயக்குநரையோ , நிருவாகியையோ ட்ரிப்யுனல் தீர்ப்பின் படி 
சட்ட வரம்பை மீறி நடந்தார் என முடிவு செய்யப்பட்டால் 
அவரைப் பதவியினின்று நீக்க ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் 
ண்டு என் பாங்குக் கம்பெனிகள் திருத்தச்சட்டம் 1959 ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . தக்க மேலதிகாரிகளாலும் - ரிசர்வு 
பாங்கியினாலும் ஒரு குறிப்பிட்ட நபரை பதவியில் இருத்தி 
வைப்பதால் பாங்குக் கம்பெனியின் தொழிலுக்குக் கெடுதலேற் 
படும் எனக் கருதினாலும் விலக்க உரிமையுண்டு . எந்த ஒரு நபரை 
யும் மேற்கூறிய காரணங்களால் ஐந்தாண்டுகள் வரை பாங்குத் 
தடையுத்தரவு போட ரிசர்வு பாங்கிற்கு அதிகாரம் உண்டு .. 
அண்மையில் புகுத்தப்பட்ட பிரிவுகள் 56AA யும் 36AB யும் ரிசர்வு 
பாங்கிற்குத் தனிப்பட்ட அதிகாரங்களை வழங்குவதால் சில 
நிருவாக அலுவலர்களையும் , இயக்குநர்களையும் சிற்சில சந்தர்ப்பங் 
களை யனுசரித்து நீக்கவும் நியமிக்கவும் செய்யலாம் . 


வயதின் வரம்பு : - இந்தியக் கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் : 
280 - ஆவது பிரிவின் கீழ் இயக்குநரின் கூடிய வயது 65 க்குமேல் 
போகக்கூடாதென்பது . 281 - ஆவது பிரிவில் கண்டுள்ளவாறு 
தீர்மானம் கொண்டுவந்து அதற்குப் பிறகும் கூட அவர் 
இயக்குநராக இருக்கலாம் . -- ஒரு இயக்குநர் தமது - வயதை 


204 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வெளியிட மறுத்தால் 

மறுத்தால் பிரிவு 282 - ன் கீழ் அவர் தண்டனைக் 
குட்படுவர் , சில நபர்கள் 

தமக்குள்ள 

செல்வாக்கையும் , 
கம்பெனியின் மீதுள்ள கட்டுப்பாட்டையும் பயன் படுத்திக் 
கொண்டு திரும்பத் திரும்பத் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவதால் 
இப்பிரிவின் உயர்வான இலட்சியம் நசித்துப் போய்விடுகிறது . 
65 வயதிற்கும் மேற்பட்டவர் தனிப்பட்ட தீர்மானத்தைக்கொண்டு 
வந்து ஆண்டுப் பொது கூட்டங்களில் தங்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளுகின்றனர் . 


ஹஸ்டரி 


செல்வ நிலையும் இதரத் தகுதிகளும் : - ( தி 
பிரின்ஸிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டீஸ் ஆஃப பாங்கிங் எழுதியவர் 
ஜே . டபிள்யூ கில்பர்ட் ) The History Principles and Practice of 
Banking by J. W. Gilbart என்ற நூலில் கில்பர்ட் கூறுவதாவது : 
ஒரு பாங்கினுடைய இயக்குநர் நல்ல செல்வ நிலையில் இருக்க 
வேண்டும் . எக்காலத்தும் எக்காரணத்தைக் கொண்டும் தமது 
கணக்கில் உள்ள தொ கைக்கு அதிகமாகப் பணம் பாங்குக் 
கணக்கிலிருந்து பெறச் சம்மதிக்கக் கூடாது . இதைச் 

சட்ட 
நியாயமாகவே கருதவேண்டும் . இம்மாதிரி அளவுக்கு மீறி 
மிதமிஞ்சித் தமது கணக்கிலிருந்து பணத்தைப்பெற்றுப் பல 
இயக்குநர்கள் 

வர்த்தக 

நிறுவனங்கள் முறிவதற்காக 
அடிகோலினர் . இந்தியாவில் 

பாங்கு 

முறிவுகளுக்கான 
வரலாற்றை நோக்கின் இவ்விளக்கத்திலிருந்தே உண்மை 
புலப்படுகிறது . 

கம்பெனியின் இயக்குநருக்கு உள்ள 
செல்வநிலைத் தகுதி அவர் வைத்துக்கொண்டுள்ள பாங்குகளின் 
கூட்டு மதிப்பே ஆகும் . இந்தத் தசதி அவ்வளவு உயர்வெனக் 
கருதவேண்டியதில்லை . கம்பெனியின் பணிகளில் 
நம்பிக்கைத் துரோகம் இன்றிச் செம்மையாக நடந்து கொள்ள 
வேண்டியது தான் எல்லாவற்றிற்கும் மேலான பொறுப்பு ஆகும் . 
கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 

270 - ஆவது 

பிரிவின் கீழ் 
இயக்குநராகத் தேர்ந்தெடுக்கப் பெற்றவர் இரண்டு 

மாத 
காலங்களுக்குள்ளாக கம்பெனி நிருவாக விதிகளில் ( Articles of 
Association ) கூறப் பெற்ற பங்குத் தகுதியைப் பெறல் வேண்டும் . 
இயக்குநர் அல்லாத தனி நபர் மேற்படி அதிகப்படியான 
பங்குகளைப் பெற யாதொரு தடையும் இல்லை . வர்த்தகரல்லாத 
அரசியல்வாதிகளையும் , நீண்ட பட்டங்களையும் , கௌரவப் 
பெயர்களையும் பெற்ற நபர்களையும் இயக்குநர்களாகச் செய்யும் 
நியமனம் அவர்களுடைய பட்டங்களையும் , 
ஈடுபாட்டையும் கண்டு செய்தல் பெரும் பிசகெனலாம் . இந்த 
நூற்றாண்டில் , முதல் பத்து ஆண்டின் காலத்தில் பம்பாயில் 
புகழ் பெற்ற மருத்துவர் ஒரு பாங்கினுடைய முதல்வர் பதவியை 


அவர் 


அரசியல் 


வல்லுநர்களைக்கொண்ட 
பாங்கு நிறுவனங்கள் 

205 
ஏற்றார் . சிறிது காலத்திற்கெல்லாம் அந்த பாங்கு முறிவு 
பெற்றது . மக்களின் நாடித்துடிப்பை ஆராயக்கூடியவர் , பணச் 
சந்தையின் நாடித்துடிப்பை ஆராய்ந்து அதற்கான மருந்துகளைக் 
கொடுத்துச் சீர் செய்ய இயலவில்லை . பாங்கு நிருவாக 
ஊழல்களைப் புரிந்து கொள்ள இயலாததால் பாங்கை இழுத்து 
மூடவேண்டியதாயிற்று . 

வல்லுநர் பயிற்சி பெற்ற மனதும் சாதாரண மனதும் 
இரண்டறக்கலத்தல் நலம் : திரு . 

பேகாட் 

( Begehot ) 
அவர்களின் 

கூற்றாவது : “ இயக்குநர்களை நியமனம் செய்யும் 
போது கவனத்தில் இருத்திக்கொள்ள வேண்டிய தாவது நன்கு 
வல்லுநர் பயிற்சி பெற்ற மனதுடையவர்களும் பொதுவாகச் 
சார கண மன துடையவர்களும் ஒருமிக்கப் பணியாற்றின் பாங்குத் 
தாழில் வளர்ச்சி 

ஏற்படும் என் பதை 

மேம்பாடான, 
கொள்கையாகக் கருதலாம் . இலண்டன் மாநகரின் கூட்டுப்பங்கு 
பாங்குகளின் முதன்மையிடம் பெறும் பாங்குகளில் இக்கலவைக் 
கொள்கையைப் புகுத்தியதால் அண்மையில் , பெரும் புகழும் 
பலனுடையதுமான வளர்ச்சியேற்பட்டதில் ஐயமொன்றுமில்லை . 
பாங்குத் தொழிலை மேற் பார்வை புரிபவர்கள் பாங்குத் 
தொழிலையே அறிந்திராத பொது மக்கள் இயக்குநர் குழுவில் 
பணியாற்றவும் அன்றாட நிருவாகத்தைச் சீரிய முறையில் 
கவனித்துவர பாங்குத் தொழிலில் ஊறித் திளைத்த வல்லுநர்களும் 
உள்ளனர் . இக்கலவைக்குழு நடத்திவரும் கலவை பாங்குகள், 
தொன்றுதொட்டு நடந்து வரும் 
பாங்குகளையும் போட்டியில் தினற அடித்து முன்னேறிவிட்டன . 
இம்மாதிரிக் கலவைக் குழு பாங்குகள் வர்த்தகச் சந்தையை நன்கு 
ஆராய்ந்து அதற்கேற்பத் தத்தம் கொள்கைகளை அவ்வப்போது 
சீராக்கி உதவி புரிந்தன . ஆயினும் பாங்குத் தொழிலையே நடத்தி 
வந்த பழையகால பாங்கு நடத்துபவர்கள் குறுகிய நோக்குடன் 
பாங்குத் தொழிலின் தோட்டத்தோடு அதன் சாளரங்களின் மூலம் 
காணத் தொடங்கியதால் முன்னேறவில்லை " . 

( இங்கிலீஷ் 
கான் ஸ்ட்டியூஷன் 

இரண்டாம் பதிப்பு பக் . 197 ) 

பேகாட் 
நாட்களில் கூறப்பட்டவை இன்றும் உண்மையாகவே நிலவுகிறது . 


பொது 


தனிப்பட்ட முறையில் பணியாற்றும் பாங்குகளுக்கு 
அத்துறையில் தகுதிபெற்ற இயக்குநர்கள் தேவை : 
அறிவு , நேர்மை சீலம் , எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை , 
உட னே 

தீர்மானம் 
தீர்மானம் எடுக்கக் கூடிய 

எடுக்கக் கூடிய தன்மை , இவைகளுடன் 
அந்தக் குறிட்பிட்ட துறையிலும் அனுபவம் பெற்ற இயக்கு 
நர்களாக இருப்பின் பாங்குத் தொழிலுக்குப் போதிய ஊக்கம் 





என்று 


206 

இந்தியாவில் பாங்கியில் சட்டமும் நடைமுறையும் 
கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை . ஒரு பர்ங்கு - நீண்ட 
அனுபவம் பெற்ற நெசவாடைத் தொழிலுக்கு முன் பணம் 
அல்லது கடன் வசதி அளிக்க முற்பட்டால் , அத்தொழிலுக்கு 
வேண்டிய நிதி நிலை எவ்வாறுள்ளது 

தெரிந்தும் , 
அத்தொழிலின் நுணுக்கங்களை நன்கறிந்தும் உள்ள நபர்கள் 
இயக்குநர் குழுவில் பணியாற்றினால் மேம்பாடாக இருக்கு 
மென்பதில் ஐயமில்லை . ஒரு பாங்கு மிகவும் அதிகப் பரப்பளவு 
உள்ள வட்டாரத்தில் தொழில் புரிய விரும்பினால் , அந்த 
வட்டாரத்திலுள்ள பெரிய நகரங்களிலிருந்து பிரதிநிதிகள் 
இயக்குநர் குழுவில் பணியாற்ற வேண்டுவது இன்றியமையாதது 
எனலாம் . 


ஒரு பாங்கியிலியக்குநராகப் பணியாற்றுபவர் வேறொரு 
பாங்கியினுடைய இயக்குநர் குழுவில் பணியாற்றக்கூடாது . 


ஒரே ஒரு பாங்கு அல்லாது பல பாங்குகளின் இயக்குநர் 
குழுவில் அதே நபர்கள் பணியாற்றுவதை விரும்பத்தகாத 
செய்கையெனக் கண்டிக்கப்படவேண்டியது . அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளில் க்ளேடன் ( Clayton Act ) சட்டம் 1914 - ன்கீழ் பிணைப்பு 
இயக்குநர் முறை ( Interlocking of Directors ) தடை செய்யப் 
பட்டுள்ளது . ஃபெடரல் ரிசர்வ் முறையின் ( Federal Reserve 
System ) - நிறுவனத்தின் உறுப்பினர் பாங்கு ஒன்றில் பணி 
செய்பவர் வேறொரு பாங்கு நிறுவனத்தில் இயக்குநராகவோ 
அலுவலராகவோ , அதிகாரியாகவோ பணியாற்றக் கூடாது . 
இவ்வாறு தடைபோடப்பட்ட பாங்கி யின் 

வைப்புகள் , 
மூல தனம் , இலாபம் இவைகளனைத்தும் 5 மில்லியன் டாலர்களுக்கு 
மேல் இருக்கவேண்டும் . இம்பீரியல் பாங்க் ஆஃப் இந்தியா 
சட்டம் 1920 - ன் பிரிவு 39 ( 2 ) அட்டவணை II ( XLVII எண் ஆண்டு 
1920 ) திருத்தம் III- வது சட்டம் 1934 - ல் வந்ததின் விவரம் 
வருமாறு : 


எந்த 


ஒரு நபர் 


கூட்டுப் பங்கு பாங்கியினுடைய 
தாற்காலிக இயக்குநர் , - உ.ருவாக்கியவர் , நிறுவனம் 
செய்தவர் நிருவாகியாக இந்தியாவிலோ அல்லது 
பர்மாவிலோ அல்லது மேற்படி பாங்கியிலுடைய 
கிளைகள் இந்தியாவிலோ அல்லது பர்மாவிலோ இனி 
திறக்கப்படும் என்று விளம்பரப்படுத்தப்பட்டால் , அந்த 
நபர் உள் ஆட்சி இயக்குநர் குழுவில் இயக்குநராகப் 
பணியாற்றவோ உறுப்பின ராக இருக்கவோ தகுதி 
இல்லை எனலாம் . - 


பாங்கு நிறுவனங்கள் 


207 


28 - ஆவது பிரிவின் 1 - ஆவது உட்பிரிவின் 1 - ஆவது 
வகுப்பின் கீழ் , எந்தக் கூட்டுப் பங்கு 

பாங்கு 
இயக்குநரை இந்த உள் ஆட்சிக் குழுவில் நியமனம் 
செய்யப்பட்டால் மேற் கூறிய தகுதியின் மை விலக்கப் 
படுகிறது . 


அரசினரின் சம்பளம் பெறும் அதிகாரியாக இருந்து 
சட்டபடி 

ஏற்றுக்கொள்ளாது மத்திய அரசினரால் 
செக்ஷன் 28 1 ஆவது உட்பிரிவு 4 ஆவது பிரிவின் படியோ 
உறுப்பின ராக நியமிக்கப்படின் தகுதியின்மை விலக்கப் 
படுகிறது . 


இம்மாதிரியான பிரிவுகள் 1955 - ஆம் ஆண்டு ஸ்டேட் 
பாங்க் 

இந்தியா சட்டத்தில் இணைக்கப் 
பட்டுள்ளன . 


ஆஃப் 


அதே போன்று ரிசர்வு பாங்க் ஆஃப் இந்தியா சட்டம் 
1934 ன் 10 வது பிரிவும் கூறுகிறது . ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா 
அல்லது மத்திய அரசினர் அறிக்கையில் வெளியிடப் பெற்ற 
பாங்கு இவற்றின் இயக்குநராகவோ கூட்டுறவுச் சங்கச் சட்டம் 
1912 ன் கீழ் இயக்குநராக நியமனம் பெற்றவர்களைத் தவிர இதரர் . 
இயக்குநரர்கத் தகுதியில்லை 

என்று 

விளக்கப்பட்டுள்ளது . 
பாங்குக் கம்பெனியின் ஓட்டுரிமையில் ( வாக்குரிமை ) 20 சத 
விகிதம் வரை பயன்படுத்தக் கூடிய பாங்குக் கம்பெனிகளின் 
இயக்குநராக உள்ளவரை நியமிக்கக்கூடாதென்று பாங்குக் 
கம்பெனிகள் சட்டத்தின் 16 ஆவது பிரிவில் கூறப்பட்டுள்ளது . 


பிணைக்கும் - இயக்குநர் முறையின் ஏற்கத்தகா முறை : 
பிணைக்கும் இயக்குநர் முறையை நாம் குறை கூறுவது தெரிந்ததே . 
இதனால் தனிப்பட்ட நபர்களின் சொந்த உரிமை , பலாபலன்கள் 
இவைகள் போட்டியிட ஆரம்பித்து நாட்டின் பொதுக் காரணங் 
களை ஈடேற்ற முடியாமல் தியாகம் செய்து விடுகின்றனர் . மத்திய 
உள்ளூர்க் குழுக்களில் இதர பாங்குகளில் இயக்குநராக 
பணியாற்றுபவர்களைச் சேர்க்காத தின் காரணங்கள் 
இருக்கலாம் . ஒரு நபர் வர்த்தக பாங்கியின் இயக்குநராக 
இருந்து மத்திய பாங்கு நிறுவனத்திலும் இயக்குநராக இருப்பா 
ராகில் மேற்படி மத்திய பாங்கு இதர பாங்குகள் கொண்டுள்ள 
வர்த்தக உண்டியல்களை கழிவு நீக்கம் பெற்ற தாள்களின் மீது 
முன் பண வச தியளிக்க முற்படின் அவ்வியக்குநர் உள்ள கா ரணத் 
தரல் இம்மாதிரி முன் பண வசதி கோரிவரும் உண்டியல்களை 


வேறாக 


மாதர் முன் 


208 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


நேர்மையான முறையில் உதவி செய்ய இயலாது போகும் . 
வர்த்தக பாங்குகளுக்கும் கெடுதலே அன்றி நலன் ஏற்படாது . 


இக்கொள்கைகள் அனைத்தும் பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 
1945 ன் 16 வது பிரிவில் கூறப்பட்டுள்ளன . 


குறுகிய 


பாங்குகளில் இயக்குநர்களின் சட்டப்படி உள்ள நிலை : 
பாங்கு இயக்குநர்களை டிரஸ்டிகள் என்று கூறின் அது தவறான 
கருத்தையே காண்பிக்கும் ; 

எல்லையில் விளக்கின் 
அவர்களை டிரஸ்டிகள் எனலாம் . வர்த்தகர்கள் ஒன்று கூடித் 
தங்களுடைய நலனுக்கும் பங்குதாரர்களுடைய நன்மைக்கும் 
பாங்குத் தொழிலை 

தொழிலை இயக்குவதால் இவர்களை நிருவாகிகள் 
எனக் கூற இடமுண்டு . சட்ட அடிப்படையின் ஆதாரத்தில் 
இவர்கள் பதிலாளுக்கான சட்ட நிலையில் பகுதியும் , டிரஸ்டி 
களுக்கான சட்ட உரிமைகளில் சிறிதும் பெற்றுள்ளனர் எனலாம் . 
பங் தகளை வழங்கும் போதும் , 

ஒதுக்கீடு 

செய்யும்போதும் 
அவற்றை மாற்றும்போதும் 

இவர்கள் 

பங்குதாரர்களுக்கு 
டிரஸ்டியாக பணியாற்றுகிறார்கள் . பாங்குத் தொழிலை மேற் 
பார்வை செய்து நடத்தும்போது இவர்கள் பதிலாள் போல் 
நடக்கின்றனர் . பாங்தக் கம்பெனி செய் புமாறு குறிக்கப்பட்ட 
தொழில்களை இவர்கள் கண்காணிப்பின் பாங்குக் கம்பெனியைக் 
கட்டுப்படுத்தலாம் . 


ம் 


கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் கீழ் - இயக்குநர் டிரஸ்டியாகவும் 
பதிலாளாகவும் நடக்கிறார் . கம்பெனி பின் 

பணத்தை 

பாது 
காப்பதால் டிரஸ்டியாகவும் கம்பெனியின் வர்த்தகத்தை 
நடத்துவதால் 

அதன் 

பதிலாளாகவு ! நடக்கிறார் , 
ஜி . F. ரெயில்வே எதி டர்னார் பக் . 565. பால்மர் 16 ஆம் பதி 
G. E. Railway Vs. Turner P. 565 Palmer 16 Ed ) . " இயக்கர்கள் 
கம்பெனிக்காக 

பணியாற்றும்போது 

ஏற்படும் 
நியாயமான செலவுகளையும் , நட்டங்களையும் பொறுப்புகளையும் 
கம்பெனியேற்றுக் கொண்டு 

அவர்களை 

அத்தொல்லையினின்று 
விடுவிக்க வேண்டியது ( யங் எதி . நேவல் Young Vs. Naval 
பக் . 565. பால்மர் 16 ஆம் பதி ) . 


வேண்டி 


தாங்கள் டிரஸ்டி எனக் கருதி கம்பெனிபின் பணத்கைத் 
தவறான வழிகளில் வீணாக்கி பதைத் திருப்பித் தரவேண்டும் 
என்ற நீதிமன்றத் தீர்ப்பு கள் அடுத்து அடுத்து வந்துள்ளதையும் 
கவனிக்க வேண்டியது இன்றியமையாதது . 


. 
பாங்கு நிறுவனங்கள் 

209 
இயக்குநர்களின் சமயோசித முடிவுகள் 

பொதுவாக நோக்கின் ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு பொதுக் 
குறிக்கோள் கொண்டு இருக்கும் . அதையொட்டி அநேக சிறிய 
நோக்கங்களும் இருக்கும் . பாங்குக் கம்பெனியில் இவைகளைக் 
காணலாம் . பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 ன் 6 வது பிரிவில் 
மேற்படி 

நோக்கங்கள் விளக்கம் பெற்றுள்ளன . பாங்குக் 
கம்பெனிகள் இந்த நோக்கங்களை மீறி வேறொரு நோக்கத்தைத் 
தமது அமைப்பு யதாஸ்த்தில் ( Memorandum of Association ) 
கூறினும் , கம்பெனிப் பதிவாளர் அதையேற்றுக் கொண்டு பதிவு 
செய்ய மறுப்பார் . இயக்குநர்களின் திறன் , செயலாற்றும் 
வன்மை உருவாக்கும் தன்மை பணியாற்றும் முறை , சமயோசித 
நோக்கு இவையனைத்தும் அமைப்பு யதாஸ்த்து , பாங்குக் 
கம்பெனிகள் சட்டம் இவற்றால் சுற்றி வேலி யிடப் 
பட்டுள்ளன . பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 - ன் 6 - ம் 
பிரிவின் 1 - ம் உட்பிரிவின் n என்ற வகுப்பைக் 

காண்க : 
கம்பெனியின் தொழிலை முன்னேற்றமடையச் செய்ய 
துணை யாகவோ , அல்லது அடிப்படையாகவோ செய்ய வேண்டிய 
இதரத் தொழில்கள் அனைத்தும் ” 

கூறுகின்றது . 
இயக்குநர்கள் தத்தம் விருப்பம் போல் எதையும் செய்யக் 
கூடாதவாறு ஆறாம் பிரிவின் 2 வது உட்பிரிவு கட்டுப்படுத்துகிறது . 
“ 

“ உட்பிரிவு ( 1 ) ல் கூறியுள்ளதைத் தவிர வேறெந்தத் 
தொழிலிலும் எந்த பாங்குக் கம்பெனியும் ஈடுபடக்கூடாது . 

இயக்குநர்கள் என வே தமது விருப்பம்போல் சட்டத்தில் 
கூறியதற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது . கம்பெனியின் 
பங்குதாரர்களுக்கு டிரஸ்டிகளாக இருந்து கொண்டு , கம்பெனியின் 
நலனைக் கோரி உழைக்க வேண்டியது இன்றியமையாதது . 

இயக்குநர்களின் சிவில் பொறுப்புகள் ; -- இயக்குநர்கள் 
தவறான முடிபுகளைச் செய்தாலும் பாங்குப் பணிகளில் ஏமாற்றப் 
பட்டாலும் அவர்களைப் பொறுப்பாளிகளாக்க இயலாது . சட்டம் 
அவர்களைச் சிறந்தமுறையில் பாங்குகளுடைய செயல்களைப் 
சட்டம் அடிப்படையில் அவர்களுடைய சிவில் பொறுப்புகளை 
மூன்று பெரும் பிரிவுகளில் அமைக்கலாம் ( i ) பாங்குடன் தொடர் 
புள்ளவர்களுக்கு அவர்கள் பெற்றுள்ள பொறுப்புகள் ( ii ) பங்கு 
தாரர்களுக்கு இவரது பொறுப்பு ( iii ) பாங்கு நிறுவனத்திற்கே 
இவர் பட்ட பொறுப்புகள் . 

14 


என் 


210 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பாங்குடன் தொடர்பு கொண்டவர்களுக்கு : -கம்பெனியின் 
நியமிக்கப்பட்ட தொழில்களுக்குப்புறம்பானது என்று முடிவாக் 
கப்பட்ட செயல்களில் இயக்குநர்கள் ஈடுபட்டால் 

அது 
கம்பெனியைக் கட்டுப்படுத்தாது . 

பாங்குடன் தொடர்பு 
கொண்டவர்களுக்கு இயக்குநர்கள் பொறுப்பாளிகளாகிறார்கள் . 
எடுத்துக்காட்டாக ஓரு பாங்குக் கம்பெனியின் இயக்குநர்கள் 
முன்னோக்கிய பேரமாக 1,500 பருத்தி பேல்களை வாங்கி விலை 
யேற்றத்தை எதிர் நோக்கி யிருக்கும் போது ஒரு வேளை நட்ட 
மேற்படின் அந்த நட்டத்தை பாங்கு ஏற்காது .. 

ஏனெனில் 
பாங்குக் கம்பெனியின் கொள்கையில் பருத்தி வர்த்தகம் 
ஊகவர்த்தகம் போன்றது என்று தவிர்க்கப்படுகிறது . எனவே 
இயக்குநர்கள் தாம் பொறுப் பேற்க வேண்டும் .. 

பாங்கியின் 
செயல்களுக்குப் புறம்பாகச் செய்தபணியைப் பங்குதாரர் 
கூட்டத்தில் சரியான தென்று 

முடிவு செய்தாலும் பாங்கு 
முறைப்படி அது ஏற்று கொள்ளத்தகுந்தது அன்று . ( இர்விங் 
எதி , யூ தியன் பாங்கு பி . n . 3 கல் 280,285 Irving v . Union 
Bank , P. C. 3 cal 280 , 285 ) இம்மாதிரியான ஒப்பந்தம் 
இயக்குநர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும் . ஏனெனில் அவர்கள் 
அதில் ஈடுபட்டார்கள் .. எந்த ஓரு நபர் இன்னொருவரைத் 
தூண்டி தாம் வேறு ஒருவருடைய முகவராக இருப்பதாகத் 
தெரிவித்து அவரைத்தம்முடன் ஒப்பந்தம் செய்துகொள்ளு மாறு 
முயன்றால் , இந்தக்கூற்றுத் தவறானது என்று அறிந்து அதனால் 
ஏற்படும் 

நட்டத்தைத் தூண்டியவர் ஈடுபடுத்த வேண்டும் . 
( கோலன் எதி . ரைட் ( 1857 ) 8 எல் . உம் . பெல் . 647 Collen V. 
Wright [ 1857 ] , 8 El . and B1 . 647 ) இயக்குநர்கள் தத்தம் அதி 
காரவரம்பினைக் கடந்து நடந்தாலும் , கட்டுப் பாடுகளை மீறி 
நடந்தாலும் கம்பெனியின் நடை முறை விதிகளை மீறவில்லை என்று 
அறிந்திருப்பின் பாங்குக் கம்பெனி அவர்களுக்கு பொறுப்பாக 
நிற்கும் . ( ராயல் பிரிட்டிஷ் பாங்கு எதி . டார்க்கண்டு , ப . 646 
பால்மர் 16 ஆவது பதிப்பு Royal British Bank V. Tarquand , P. 
564 Palmer 16th Ed ) அதே போன்ற நிலைமையில் ஓர் இயக்குநர் 
ஒரு உண்டியலில் தனிப்பட்ட முறையில் கையொப்பமிட்டாரா 
அல்லது பதிலாளாக இட்டாரா என்று விளக்கப்பட வில்லை 
யானால் பாங்கு பொறுப்பாகிறது . எடுத்துக் காட்டாக ஒரு 
உண்டியல் கீழ்க்கண்டவாறு 

பின் 

எழுதப்பட்டு . வருகிறது . 
எச் . எல் அவாரி நியூ இண்டியன் எக்ஸ்சேஞ்ஜ் பாங்க் லிமி 
டெட்டின் இயக்குநர் ” இந்த நிலைமையில் அந்த நபரையே 
பொறுப்பாளியாக்கலாம் . இவர் பாங்யினுடைய பதிலாளாகப் 
பணியாற்றிய தாகக்கூறப்படவில்லை , உண்மையில் 


அவர் 


தொகை தமக்குச் சேரவேண்டியது 
பாங்கு றுவனங்கள் 

211 
பாங்கியினுடைய உண்டியலுக்கு அதற்காக வேண்டிப் பணியாற் 
றியதால் இதனால் எற்படும் நட்ட ஈட்டைப் பாங்கு செய்ய 
வேண்டும் . இந்தத் தவற்றைப் பெரிய தாகக்கருதக் கூடாது . 

பங்குதாரர்களுக்கும் கடன் கொடுத்தோருக்கும் : - முன்பு 
கூறியது போல் இயக்குநர்கள் , 

தவறான 

செய்கைகளில் 
ஈடுபடுதல் திரித்துக் கூறல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுதல் 
குறிப்பாகக் கம்பெனிப்பிரகடன வெளியீட்டில் பொய்க் 
கூற்றுகள் சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடின் 
அவர்கள் பங்குதாரர்களுக்குப் பொறுப்பா கிறார்கள் . தனிப்பட்ட 
முறையில் இவ்வாசகங்களால் உந்தப்பட்ட நபர்களுக்கு 
இவர்கள் பொறுப்பாளிகளாவார்கள் , 

தவறான முறையில் 
விளக்கம் கொடுத்து பாங்குக் கம்பெனியில் பணம் போடச் செய்து 
நட்டமடைந்தால் 

பணம் 

போட்டவர் இயக்குநர் மீது 
வழக்குத் தொடரலாம் . நேர்மையுடன் இயக்குநர்கள் பாங்கு 
நடத்துவது சம்பந்தமாக தவறான முடிவைச் செய்யின் அது 
சம்பந்தமாக நீதிமன்றம் தலையிடுவதில்லை . 

பாங்கு நிறுவனத்திற்கு : - மூன்றாவது பகுதி ஆக இயக்கு 
நர்கள் பாங்கு நிறுவனத்திற்குப் பொறுப்பாளிகள் . 

இதை 
மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . இயக்குநர் பாங்கு நிறுவனத் 
தைப் பொறுத்த மட்டிலும் டிரஸ்டியாக இருப்பதால் வரக் 
கூடிய பின் விளைவுகளாம் . 

ரகசியமான இலாபப் பாங்கு : கம்பெனியைத் தொடங்கு 
பவர் ரொக்கப் பாங்கு வெகுமதிகளைக் கொடுப்பின் இயக்குநர் 
ஏற்கக்கூடாது . கம்பெனியின் சம்மதமின்றி இவர்கள் பதிலாளாக 
நடப்பதற்காக இலாபம் பெறமுயலக்கூடாது . ( நார்த் ஆஸ்ட் 
ரேலியன் டெரிடரி கம்பெனி வழக்கு ஆர்ச்சர் வழக்கு ) 1892.1 . 
அதி . 322 North Australian Territory Company , Arche s Case 
( 1992) 1. ch 322 ) கம்பெனியுடன் இவர்கள் போட்டி வர்த்தகம் 
செய்யக்கூடாது . போட்டி வர்த்தகம் செய்யினும் போட்டி 
வர்த்தகம் செய்வதாக ஐயம் தோன்றினும் தவறு . அலக்சாந்தர் 
எதிராக ஆடோ மாடிக் டெலிஃபோன் கம்பெனி ( 1900 ) 2 அதி . 
56 [5772 ] கம்பெனியைக் கடன் அனுமதிக்கச் செய்ய ஒருநபர் 
இயக்குநருக்கு இலஞ்சம் கொடுத்து , அந்தத் தகவல் கம்பெனிக்கு 
எட்டினால் , கம்பெனி , அவ்வாறு இயக்குநருக்குக்- கொடுத்த 

. 

எனக் கோர உரிமை 
உண்டு . 


212 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அவ்வாறு 


கையாடலும் தவறாக ( கைப்பிசகாக ) பணமாற்றமும் : 
பாங்கியிகினுடைய பணத்தைக் கையாடல் செய்ததற்கும் தவறாக 
மாற்றம் செய்த குற்றத்திற்கும் பாங்கு இயக்குநர் பொறுப் 
பாளியாவார் . பங்குதாரர்களுக்கு மூலதனத்திலிருந்தே இலாப 
ஈவுப் பங்குகள் கொடுத்தால் அதைக் கொடுத்து ஆமோதித்த 
இயக்குநர்கள் அனைவரும் அதற்குப் பொறுப்பு . அவர்கள் 

பங்குதாரர்களுக்குக் கொடுத்த இலாப ஈவுப் 
பங்குகளைத் திருப்பிவிட வேண்டும் . தவறாகப் பணத்தைப் 
பிறருக்குக் கொடுத்த பணத்தை இயக்குநர் தம் கையைவிட்டுக் 
கட்டிவிட வேண்டியது . ஆயினும் தற்போது கம்பெனிகள் சட்டம் 
1956 - ன் பிரிவு 633 ன் கீழ் இயக்குநருக்குக் காப்பளிக்கப்பட்டது . 
சட்டத்திற்குப் புறம்பாகச் செய்த காரியம் எதுவானாலும் அது 
நேர்மையுடன் இயக்குநரால் செய்யப்படின் இப்பிரிவின் கீழ் 
காப்பளிக்கப்படுகிறது . இயக்குநரோ இதர பாங்குச் 
சிப்பந்திகளோ தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை மோசம் 
செய்தாலோ பண மோசடி செய்தாலோ இயக்குநர் அதற்குப் 
பொறுப்பாளியல்ல . இவரும் அதற்கு உள்ளூர உடந்தையாக 
இருந்தார் என்று நிரூபித்தால் இவரும் பொறுப்பாளியாவார் . 
பாங்கு இயக்குநர்கள் அனைவரும் பங்குப் பணத்தை மூலதனத்தி 
லிருந்து திருப்பியும் அல்லது மூலதனத்தை சந்தையில் ( மோசடி ) 

ஏற்றி இறக்கும் முறையில் பங்குகளை வாங்கியோ 

அல்லது பங்கு வாங்கத் தனிப்பட்ட கமிஷன் 
கொடுத்தாலோ இவர்கள் தனியார் தீங்குச் சட்டத் தின்கீழ் 
பொறுப்பாளிகளாவார்கள் . தவறாகப் பணம் மாற்றம் செய்த 
குற்றத்தின் கீழ் எல்லா இயக்குநர்களும் பொறுப்பாளிகள் ஆவர் . 
இவர்கள் கூட்டாகவும் தனிப்பட்ட முறையிலும் பொறுப்பு ஆவர் . 
பாங்கு இயக்குநர்கள் தங்கள் விருப்பப்படி பாங்கியின் நிதி 
நிலையை மோசமாக்கி அதன் விளைவாகப் பங்குதாரர்களும் கடன் 
கொடுத்தோரும் 

பணச் செலவுச் 

இவர்களை 
நீதிமன்றத்திற்கு இழுத்து வழக்குத் தொடுத்தல் பலனில்லை 
என்று வாளாயிருந்துவிடுவர் . கம்பெனியின் நிலை படுசூனியமாகிக் 
கணக்குகளைத் தவறாக எழுதி , ஏமாற்று முறைகளை இவர்கள் 
கையாண்டு வருகிறார்கள் . இம்மாதிரி இயக்குநர்களை சும்மா 
விடக்கூடாது . இராச்சிய அரசினரே இதைப் பெருங் குற்றமாகக் 
கருதி அவர்களின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து முதலீடு 
செய்யும் மக்களைக் காப்பாற்றவேண்டும் . 


அல்லது 
விற்றோ 


செய்து 


அளவு கடந்த அசட்டையின் 

விளை வாக 

ஏற்படும் 
நிஷ்டம் : ஏதாவது ஒரு இயக்குநர் காண்பித்த அசட்டையால் 
கட்டமேற்படின் கம்பெனி நிறுவனம் அதை அவரிடமிருந்தே 


அவரைத் த 
பாங்கு நிறுவனங்கள் 

213 
வசூலித்து விடலாம் . கூட்டாக எல்லா இயக்குநர்களும் ஒன்றாகச் 
செய்யின் அதன் விளைவாக 

அவர்கள் கூட்டமாக 
குற்றத்திற்குக் காரணமாகி பொறுப்பாளிகளாகிறார்கள் . எந்த 
அளவு அசட்டையின் காரணத்தால் இயக்குநர்கள் 

பொறுப் 
பாகிறார்கள் என்பதைக் குறித்து லின்லே எம் . ஆர் . 
( Lindlay M. R. ) லாகுன ஸ் நைட்ரேட் கம்பெனி எதி . லா குனஸ் 
ஸிண்டிகேட் ( 1899 ) 2 , அதி . டி . 325. Lagunas Nitrate Coy Vs. 
Lagunas Syndicate ( 1899 ) 2. ch . D. 325 ) என்ற வழக்கில் 
கூறியுள்ளது . " எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் 
என்று இலக்கணம் கூறவியலாது . இயக்குநர்கள் புரியும் எல்லாத் 
தவறுகளுக்கும் அவர்கள் பொறுப்பாகமாட்டார்கள் . கவனப் 
பிசகாக ஏதாவது குறிப்பிட்ட வேலையைச் செய்ய மறந்தது 
பெருந்தவறாகாது . அவர்கள் மீது வரிகள் 

வருமளவிற்குச் 
செய்யப்பட்ட அசட்டை வர்த்தக முறையில் அது தண்டிக்கத் 
தக்கதும் பெரியதும் ஆகும் . இதைவிட விபரமாக விளக்கம் 
செய்ய என்னால் இயலவில்லை . ( ஓவர்லாண்ட் கர்னே அண்டு 
கம்பெனி எதி . இ.ப ( 1872 ) 5 இ ஐ.ஏ. 480. Overland Gurney & 
Co. Vs. Gobb ( 1872 ) 5 E. I. A. 480 ] 

இழப்பீடு வகுப்பு சட்டப்படி செல்லாது : - சங்க விதிகளில் 
( Articles of Association ) இழப்பீடு வகுப்புகளைக் கூறி அதன்படி , 
இயக்குநர்கள் தங்களைப் 

பொறுப்பினின் விலக்கிக் 
கொள்ளுவார்கள் . ஆயினும் ஆங்கிலக் கம்பெனியின் சட்டம் 
1929 இவற்றைச் சட்ட ரீதியாகச் செல்லாது என்று கூறி , 
நீதிமன்றங்களை விசாரணை செய்யச் சொல்லிப் பொறுப்புகளை 
அளவைப்படுத்தி இழப்பீடு எந்த முறையில் அமைய வேண்டும் 
விதித்துள்ளது . 

கம்பெனி இயக்குநர் , நிருவாகி , 
அலுவலர் , ஆய்வாளர் இவர்ளுடைய அசட்டையை அனுமானித்து 
அவர்களுடைய நிலைக்கேற்ப இழப்பீடு கோரும் விண்ணப்பத்தை 
நோக்கி அவர் நேர்மையாக நடந்துள்ளாரா என்று முடிவு செய்த 
பின்னர் 

தக்க காரணத்துடன் மன்னித்துவிட 
வேண்டியது . 

ஒரு இயக்குநர் பாங்குக் கூட்டங்களுக்கு ஒரு 
போதும் வராத காரணத்தால் அவருடைய சக இயக்குநர்கள் 
செய்த தவறுகளுக்கு அவரையும் பொறுப்பில் ஆழ்த்தக்கூடாது . 
கம்பெனியின் வழிகளில் இழப்பீடு வகுப்பு ஏற்றுக்கொள்ளக் 
கூடிய தன்று என்று தள்ளிவிட முடியாது . இந்த இழப்பீட்டைக் 
கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 

201 - ஆவது 

பிரிவின் கீழ்க் 
கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளது . பிரிவு 201 வெளியில் உள்ள 
அட்டார்னிகள் ( Attorneys ) இதைப் பயன் படுத்திக்கொண்டு 
பணியாற்றுவதைத் தடுக்கிறது . 


என்று 


பான் கூட்டம் கூடல் ( பிரிவு 285 ) 
214 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
கம்பெனிச் சட்டத்தின் கீழ் இயக்குநர்களுக்கான 
பொறுப்புகள் : -- கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் கீழ்ப் பதிவு 
செய்யப் பெற்ற கம்பெனியின் இயக்குநர்க்கான பொறுப்புகள் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . அவையாவன : 
1 . ஆண்டுப் பொதுக் கூட்டம் நடத்தவேண்டியது ( பிரிவுகள் 

166 , 168 ) 
2 . இலாபம் பெறத் தகும் பதவிகளையேற்கக் 

கூடாது 
( பிரிவு 314 ) 
3. இயக்குநராகப் பணியாற்றச் சம்மதம் தெரிவித்ததைப் 

பதிவாளர்க்கு அனுப்பத் தாக்கல் செய்தல் ( பிரிவு 264 ) 
4 . இயக்குநராகச் சேர்ந்த இரண்டு மாதங்களில் பங்குத் 

தகுதி பெறல் ( பிரிவு 270 ) 
5. 20 பொதுக் கம்பெனிகளில் இயக்குநராக இருத்தல் 

( பிரிவுகள் 276-277 ) 
தமது வயதைக் குறித்துத் தகவல் 

கொடுத்தல் 
( பிரிவு 282 ) 
7 . மூன்று மாதங்களுக்கு 

ஒரு முறை இயக்குநர் 


6 . 


8 . 

கம்பெனியுடன் ஏற்பட்ட ஒப்பந்தங்களில் தமக்குள்ள 
ஈடுபாட்டைத் தெரிவித்து அந்தக் கூட்டத்தில் விவாதம் 
வரும்போது சேர்ந்து வாக்குரிமையைப் பயன் படுத்தக் 

கூடாது ( 299-300 ) 
9. இயக்குநராக நியமனம் பெற்ற இருபது நாட்களுக் 
குள்ளாக நிறுவனங்களில் 

வகிக்கும் 
பதவிகளைத் தெரிவித்தல் வேண்டும் . ( 305 ) 
10 ... கம்பெனியுடைய சொத்துக்களின் ஈட்டில் உள்ள 

கடன்களைப் பதிவு செய்தல் ( 134 ) 


இதர 


தாம் 


11 . 


கம்பெனியிலுள்ள பங்குகள் தொகையை தெரிவித்தல் 
( 308 ) 


12 . 


தம் பதவியைப் பிறருக்கு மாற்றிக் கொடாதிருத்தல் 
( 312 ) 


மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நியமனம் 
பாங்கு நிறுவனங்கள் 

215 
13 . கம்பெனியின் பெயரை வெளியீடு செய்தல் ( 147 ) 
14 . அதிகாரம் . பெற்ற மூல தனம் , செலுத்தப் பெற்ற 

மூலதனம் இவற்றை வெளியீடு செய்தல் ( 148 ) 
15 குழுவின் கூட்டத்தின் போது சில அதிகாரங்களை மட்டும் 

கையாளுதல் ( 292 ) 
16 . 

கம்பெனியின் பொதுக் கூட்டத்தில் கடன் வாங்க 

அனுமதி பெறாது கடன் வாங்கக் கூடாது ( 293 ) 
17. சட்டப்படி சிப்பந்திகளின் வருங்காலச் சேமிப்பு 

நிதியையும் பிணையத்தையும் ( Securities ) சட்டத்தில் 

கூறியவாறு முதலீடு செய்ய வேண்டும் ( 317-418 ) 
மேலே 

கூறிய கம்பெனிச் சட்டத்தின் கீழ் உள்ள 
பொறுப்புகளுடன் பாங்குக் கம்பெனிகள் சட்டம் 1949 - ன் 46 - வது 
பிரிவின் கீழ் இவர்கள் பொறுப்பு ஆகிறார்கள் . அவற்றைப்பற்றிய 
விளக்கங்களை வேறு பகுதிகளில் கூறியுள்ளோம் . அண்மையில் 
அரசினர் தவறான முறையிலும் பிரயோசனமற்ற முறையிலும் 
நிர்வகிக்கப்பட்டு 

வரும் 

கம்பெனிகளின் இயக்குநர்களைப் 
பொறுப்பாக்கிச் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கம்பெனிச் 
சட்டத்தைத் திருத்துவதற்கான ஆலோசளைகளைச் செய்து 
வருகின்றனர் . இம்மாதிரியான முயற்சிகள் நன்கு ஆராயப் 
பெற்று ஆங்கில நாட்டில் கோஹன் குழுவினரால் ( Cohen 
Committee ) பரிந்துறை செய்யப்பட்டது . இந்தியக் கம்பெனிகள் 
சட்டம் ( 1956 - ன் பிரிவு 265 - ன் படி இயக்குநர் எண்ணிக்கையில் 
மூன்றில் இரண்டு பகுதியை விகிதாசாரப்படி குழுவின் பிரதி 
நிதித்துவத்தை ஒற்றைமாற்று வாக்கினால் ( Single transferable 
Vote ) அல்லது ஒன்று திரண்ட வாக்குகளால் ஏற்படுத்த 
செய்தும் எப்போதாவது ஏற்படும் காலியிடங்களைக் கம்பெனியின் 
விதிகளின்படி பிரிவு 26 ? -ல் தக்க மாற்றங்களுடன் செய்யலாம் : 

இயக்குநர் களுக்கு பாங்கின் மீது ( கட்டுப்பாடு இருப்பினும் 
அதன் அன்றாடத் தொழிலை முழுநேர வேலை செய்யும் 
சிப்பந்திகளிடமும் அதிகாரிகளிடமும் ஓப்படைக்கவேண்டும் . 
இம்மாதிரியான பொறுப்பை ஏற்க முன் வரும் அதிகாரிகளின் 
தகுதி , கொடுக்கப்படவேண்டிய அதிகாரங்கள் , அவற்றால் 
ஏற்படும் பொறுப்புகள் இவற்றையும் ஆலோசிக்க வேண்டுவது 
இன்றியமையாதது எனலாம் . 


216 


இந்தியாவில் பாங்கியில் சட்டமும் நடைமுறையும் 


பொது நிர்வாகி 

" நிர்வாகி அல்லது பொது நிர்வாகி என்ற பதங்கள் 
" கிளை நிர்வாகி " என்ற சொல்லினின்று வேறுபட்டவை . 

எந்த நபர் பொதுவாகப் பணியாற்றி வருகிறாரோ அவரை 
“ அலுவலர் Officer என்று கம்பெனிகள் சட்டம் 1956 - ல் 
கூறப்படும் “ முதன்மை அலுவலர் Principal Officer என்று 
பாங்குக் கம்பெனி சட்டம் 1949 - ன் 29 ( 2 ) ( a ) பிரிவிலும் 
கூறப்பட்டுள்ளது . நிர்வாகி " " முதன்மை அலுவலர் என் ற 
சொற்களுக்கான இலக்கணம் பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 
5 - வது பிரிவில் கூறப்படவில்லையாதலால் கம்பெனிகள் சட்டம் 
1955 - ன் 2 - வது பிரிவின் 24 -வது உட்பிரிவில் கொடுக்கப்பட்ட 
இலக்கணம் இங்கும் பொருந்தும் . அது வருமாறு : எந்த ஒரு 
நபர் இயக்குநர்களின் மேற்பார்வைக்குக் கட்டுப்பட்டு நிறுவனம் 
முழுமையும் அல்லது பெரும் பகுதியையும் தம் நிருவாகத்தில் 
இருத்தி , கம்பெனியின் வர்த்தக நடவடிக்கைகள் அனைத்தையும் 
கட்டுப்படுத்தும் ஒரு இயக்குநராகவோ அல்லது நிருவாகப் 
பதவியிலுள்ள எந்த நபராகவோ ஆவது இருக்கலாம் ; மேற்படி 
நபர் 

பணி புரிவதற்கான ஒப்பந்தம் பெற்றோ பெறாமலோ 
இருக்கலாம் . 35 B ( 1 ) (b ) பிரிவின் கீழ்ப் புதிய நியமனம் அல்லது 
மறு நியமனம் செய்யப்படின் , மேற்படி நிருவாகி , நிருவாக 
இயக்குநர் , அல்லது தலைமை நிருவாகி அதிகாரியின் நியமன மோ 
மறு நியமன மோ ரிசர்வ் பாங்கியினுடைய முன் அனுமதியுடன் 
செய்யப்படவேண்யது ; இல்லையேல் செல்லாது . 

மேலும் பிரிவு 35 B யின் இரண்டாவது உட்பிரிவின் கீழ்க் 
கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் பிரிவுகள் 268, 269 , 309 , 310 , 311 , 
387 , 388 இவற்றிலுள்ள நிருவாகியைப்பற்றிய விவரங்கள் இங்கு 
பொருந்தாதாகையால் உட்பிரிவு 1 - ன் விளக்கப்படி ரிசர்வ் 
பாங்கியின் முன் அனுமதி கோர வேண்டியதில்லை . 

கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 384 - ஆம் 385 - ஆம் கூட்டு 
நிறுவனமோ , சில நபர்களோ இதரக் கார்ப்பரேஷன்களோ 
பாங்கு 

கம்பெனியுள் பட நிருவாகியாக நியமனம் செய்யக் 
கூடாது . 

பிரிவு 386 இரு கம்பெனிகளில் தான் ஒரு நிருவாகி 
இருக்கலாமே ஒழியப் பல கம்பெனிகளுக்கு ஒரே நிருவாகி 
இருக்கக்கூடாது . 387 - ன்படி நிருவாகிக்குக் கொடுக்கப்படும் 
ஊதியம் நிகர லாபத்தில் 5 சதவீதத்திற்கு மேற்படக்கூடாது . 
அதை அதிகப்படுத்த விரும்பினால் மத்திய அரசினரின் அனுமதி 
தேவை . இது சம்பந்தமாக பாங்குக் கம்பெனிகள் சட்டத்தின் 
10 - வது பிரிவையும் காணலாம் , 


பாலையும் 


" நல்ல 


சுபாவத்துடன் பழகுகிற தன்மை அவருக்கு வெற்றியைத் தேடிக் 
பாங்கு நிறுவனங்கள் 

217 
தகுதிகள் : 

முறையில் பாங்குத் தொழில் 
நடத்துபவர் அறிவு மேம்பாட்டுடன் சத்திய முறையில் நடக்க 
வேண்டும் . இத்தொழில் புரிபவர் அறிவுத்திறனோ மேம்பாடான 
பயிற்சியோ இருக்க வேண்டும் . என்பதில்லை . அவருக்குப் 
பகுத்தறிவு இருந்தால் போதும் , மேம்பாடான பயிற்சி 
எனப்படுவது மனதின் ஒரு குறிப்பிட்ட துறையில் அதிகப்டியான 
பயிற்சி பெற்றதைக் குறிப்பிடுகிறது . பகுத்தறிவு எனப்படுவது 
மன தில் பல்வேறு நுண்ணிய மனவெழுச்சிகளை ஒரே சீராக 
வளர்த்து வருவது . பாங்கு நடத்துபவர் கவிதை புனைபவராகவோ 
தத்துவ மேதையாகவோ இருக்கப் போவதில்லை . அல்லது 
விஞ்ஞானம் , இலக்கியம் இவற்றில் கரைகாணப் போவதில்லை . 

தர மக்களிலிருந்து இவரைத் தனியே பிரித்து மேதையாகக் 
கூறும் அளவு அறிவுச் சுடராக இருக்கவேண்டியது இல்லை . 
தனிப்பட்ட உயரிய தகுதிகள் இருக்க வேண்டுமென்பதில்லை . 
சாதாரணமாக எல்லா மக்களைப் போன்றிருப்பினும் அதுவே 
போதிய தகுதி எனலாம் . பொது அறிவு இருப்பின் அது ஒன்றே 
போதும் . 

ஒரு நபருக்கு வேண்டிய எல்லாக் குணங்களும் சீராக 
ஒருங்கே அமைந்தால் அந்த நபர் பாங்குத் தொழில் நடத்தத் 
தகு தியைப் பெறுகிறார் . ஏதாவது ஒரு குணத்தின் சிறப்பினால் 
மட்டும் நல்ல பாங்குத் தொழிலைச் செய்பவராகக் கருதமுடியாது 
பாங்குத் தொழில் மிகவும் அற்பமானது , 

மிகவும் அற்பமான து , அது புரிபவருக்குக் 
கல்வியும் சாமர்த்தியமும் தேவையில்லை என்று கருதுவதும் 
ஒருதலைக் கொள்கை , கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாங்குகளின் 
முறிவு ஏற்பட்டதிலிருந்து அறியக் கிடப்பது என்னவெனில் 
இதரத் துறைகளில் நல்ல உயர்வு பெறத்தக்க முதல்வர்கள் 
போல பாங்கு நடத்துபவர்களும் மல்ல சாமர்த்தியம் பெற்றிருக்க 
வேண்டும் . 

( தி . இலாஜிக் ஆஃப் பாங்கிங்- எழுதியவர் 
ஐே . டபிள்யு . கில்பர்ட . The Logic of Banking by J. W. Gilbert ) 

பொது அருகதைகள் : - தனது பதவியை முன்னிட்டு 
பாங்கு நிர்வாகி 

கூடிய மட்டும் செயல் முறையனுபவமும் 
கொள்கையனுபவமும் பெற்று மனதையும் மூளையையும் பயன் 
படுத்திச் செயல் புரியவேண்டுவது இன்றியமையாதது எனலாம் . 
பாங்கு நிர்வாகி பரந்த அனுபவம் பெற்றிருக்கலாம் . நிறைந்த 
கல்வியறிவு உளம் கலந்த தீவிரத் தன்மைகூட இருக்கலாம் . 
ஆயினும் இவற்றைத் தக்க காலத்தில் பயன்படுத்தித் தாம் 
அந்தப் பதவிக்கு 

பதவிக்கு ஏற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும் , இனிய 


கொடுக்கக்கூடும் அல்லது பார்த்த மாத்திரத்திலேயே 
பிரச்சினைகளை எளிதில் புரிந்துக்கொண்டு அதற்கான மாற்று 


218 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


என்னவென்று உடனே ஊகித்து நடப்பதால் வெற்றி கிட்டலாம் . 
உடனே 

உதவியளிக்கும் நோக்கத்துடன் காலதாமதமின்றிக் 
கேட்ட உதவியைச் செய்ய| முன்வரலாம் . 

மனிதனுக்குக் 
கிடைத்துள்ள நன்கொடைகளான நிதானத் தன்மை , தயை , 
தன்னம்பிக்கை , முடிவெடுக்கும் தன்மை , பலரும் சான்றோன் 
என்று கூறக்கூடிய குண நலன் , இனிய முகம் . சுத்தம் இவைகளைப் 
பெற்ற ஒருநிருவாகி முன்னுக்கு வருவதில் ஐயம் உண்டோ ! 
உடைகளும் ஆடைகளும் மட்டும் மனிதனை உயர்வாகக் காட்டு 
வதில்லை . முகம் , கைகள் இவற்றையன்றி வேலை நேரங்களில் 
உடையும் ஆடைகளும் கவனிக்கத் தக்கவை . இனிய மனதுடன் 
பண்போடும் தக்க குணங்களுடனும் நடக்கும் நிர்வாகி பாங்கின் 
சொத்தாகக் கருதப்படுவதில் தவறு ஓன்றும் இல்லை எனலாம் . 


தனிப்பட்ட தகுதிகள் : - மேலே கூறிய பொதுத் தகுதி 
களுடன் ஒரு பாங்கு நிர்வாகி தனிப்பட்ட தகு திகளும் பெறல் 
வேண்டும் . 

சுறு சுறுப்பான தன்மை :--- ஒரு தலையான எண்ணமின்மை- 
மத , சமூக அரசியல் 

தகவல்களில் - கவனிக்கத் தக்கவை 
மனிதனின் நிலையை அனுசரித்து நோக்கின் ஒருதலை எண்ணம் 
இல்லாது இருப்பவரே குறைவென லாம் . 

தமது வாடிக்கைக் 
காரர்களின் சமூகமத அரசியல் கோட் பாடுகளைப் பற்றி பாங்கு 
நிர்வாகி தமது கவனிப்பின் அறிய தகவல் எனக்கருதக்கூடாது , 
தமது நண்பர்களுக்குத் தனிப்பட்ட சலுகைகள் காட்டு தல் 
கூடாது . 

எல்லா வாடிக்கைக்காரர்களையும் ஒரேமாதிரியாகச் 
சீராக நடத்தி வர வேண்டும் . தனிப்பட்ட நபர் ஒருவர் அதிக 
ஈடுபாடு காட்டக் கூடாது . அதேபோல் பிறர் பால் கடமைப் 
பட்டும் இருக்கக்கூடாது . 

பெரியவர் , சிறியவர் , ஏழை , 
பணக்காரர் , அறிவுடையவர் , அறிவாளி என்ற பாகுபாடுகளைக் 
கருதாது பொதுவாக 

அனைவருடனும் நம்பிக்கையுடன் பழக 
வேண்டும் . 


சீக்கிரம் முடிவெடுத்தலும் தாமதமின்றி பணியாற்றலும் : 
கால தாமதம் செய்யாமல் பாங்கு நிர்வாகி உடனே பரிசீலனை 
செய்து கவனப் 

பிசகின் றிச் சந்தர்ப்பத்திற் கேற்றவாறு 
வாடிக்கைக்கரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் . உடனுக்குடன் 
செயல்களை முடிவு கட்ட வேண்டும் , வர்த்தகத்தின் உயிர் நாடி 
போன்றது 

அனுப்புதல் செய்கை , எவன் 
ஐயப்பாடுடன் முன் பின் ஆலோசிக்கிறானோ அவன் பாங்குத் 
தொழிலில் பின் தங்குவான் என்று 

கூறவும் வேண்டுமோ 
ஆயினும் அவன் ஆம் என்றே இல்லை என்றோ கூற வேண்டும் 


ஒருவன் 


. 
பாங்கு நிறுவனங்கள் 

219 
அதற்குக் 

சொல்லத் தயங்கினால் அல்லது ஆழ்ந்த 
முடிவுக்குப்பின் கூற விருப்பப்படாது இருப்பின் அது பெரும் 
பிசகாகும் . நிருவாகி ஒரு குறிப்பிட்ட தகவலில் பெரும் பாதகம் 
ஏற்படும் என்று அறிந்திருப்பின் அதைக் கூறப் பயப்படக் 
கூடாது . ஐயத்தின் விளைவாக ஏற்படும் பலனை பாங்கு பெற 
அவர் முயல வேண்டும் . 

தம் சொந்த முடிவுகளும் கண்ணியமாக நடத்தலும் : 
பாங்கின் மற்றும் , ஒவ்வொரு வர்த்தக , தொழில் நிருவன 
பொது நிர்வாகிக்கும் இருக்கவேண்டிய மற்றுமொரு குணம் 
என்ன வெனின் ஒரு பொருள் குறித்து தனக்கு முழு அறிவும் 
சக்தியும் இல்லாத பொழுது அதுபற்றி புத்திமதி கூற முன் 
வருதல் கூடாது . அவ்வாறு செய்யின் அவர் அறியாத்தனமாகப் 
பிசகுகள் செய்து நட்டத்திற்கும் பொறுப்பாளியாகக் கூடும் 
அதே போல் சக பாங்கு நடத்துபவர் இவரது வாடிக்கைக் 
காரரைப் பற்றிய நிதி நிலையைப் பற்றிச் சான்றிதழ் கொடுக்கக் 
கோரினால் , தவறு , தீங்கு தண்டிக்கத் தகு குற்றங்களுக்குள் 
சகபாங்கோ , வாடிக்கைக் காரரோடு 

தம்மை 

ஈடுபடுத்தி 
வழக்காடும் நிலைக்குள் கொண்டுவிடாத முறையில் பதில் எழுத 
வேண்டும் . அம்மா திரிச் சந்தர்ப்பங்களில் அவர் எழுதும் 
கடிதங்கள் சுருக்க மாகவும் புரியும் வகையிலும் மிகவும் அடக்க 
மாகவும் எழுத வேண்டும் . 

வேலையைப் பிறரைக் கொண்டு செய்தல் : -- பொது 
நிர்வாகி தமது அலுவலகத்தில் உள்ள சிப்பந்திகளைக் கட்டுப் 
படுத்தி அவர்களைக் கொண்டு பாங்கு வேலையை நடத்தி வருவார் . 
களையும் எழுத்தர்களையும் கொண்டு செய்ய வேண்டும் . 
தக்க உதவியாளர்களைப் பொறுக்கித் தமது பொறுப்புகளையும் 
விவரங்களையும் அவர்களிடம் பிரித்துக் கொடுத்து 
மேற்பார்வை 

வேண்டும் . 

நிர்வாகி பெரிய 
பாணிகளையும் பாங்கியின் கொள்கை சம்பந்தமான வற்றையும் 
கண்காணிப்பார் . பொது நிர்வாகி 

எல்லாப் 

பணிகளையும் 
செய்வார் என எதிர்பார்ப்பது நல்லதன்று . தவிர்க்க முடியாத 
பெரிய செயல்களை மட்டுமே அவர் கவனித்து வருவார் . தலைமைக் 
கணக்கர் இவருடைய மேற்பார்வையில் உள்ளார் , அவர் , 
கணக்கு சம்பந்தமான பிரிவைக் கவனித்து வருவார் . இதரத் 

கண்காணிப்பாளர்கள் கவனித்து வருவர் , 
அவர்களைப் பொது நிர்வாகி மேற்பார்வை செய்வார் , அகண்ட 
பரப்பில் உள்ள கினைகளின் 

வேலைகளையும் மேற்பார்வை 
செய்யக் கூடும் . 


ஆகவே 


நன்கு 


செய்தல் 


துறைகளைக் 


- செய்யக் - 


220 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


சட்டக் கொள்கைகளைப் பற்றித் தெரிந்திருத்தல் : கில் 
பர்ட் விரிவுரைகளை நிகழ்த்திய திரு ஆர் , டபிள்யு . ஜோன்ஸ் 
என்பவர் கூறியதாவது செயலாற்றும் பாங்கு நடத்துபவர் 
போதிய சட்ட நுணுக்கங்களையும் அறிவையும் பெற்றுச் சட்டப்படி 
எவ்வாறு 

நடத்தப்பட வேண்டும் , எந்தெந்த காலங்களில் 
அனுபவத்தை அநுசரித்துச் சட்ட வழியினின்று பிறழலாம் என்று 
முடிவு செய்யக் கூடும் . " இதிலிருந்து போதிய கல்வியும் தேர்ச் 
சியும் பாங்கு நிர்வாகிக்குத் தேவை எனக் கூறாமலே விளங்கும் . 


தொழிலில் பற்றுணர்ச்சி : தம்முடன் போட்டியிடும் 
பாங்கு நடத்து பவருடன் மிகவும் மேலான முறையில் நட்புப் 
பூண்டு அவர்களுடன் செய்து கொண்ட தீர்மானங்களில் நேர்மை 
யுடனும் பற்றுணர்ச்சியுடனும் நடந்து வரவேண்டும் . 


உள்ளூர் மொழியையும் நிலைமைகளையும் அறிதல்வேண்டும் : 
மேலே கூறிய தகுதிகள் நீங்கலாக நிர்வாகி எனப்பபடுவர் உள்ளூர் 
மொழியையும் தலைமை அலுவலகம் உள்ள வட்டார மொழியையும் 
அறிந்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் . இவற்றுடன் இந்தி 
மொழியும் கற்றிருக்க வேண்டும் . பம்பாய் நகரில் குஜராத்தி 
மொழி வர்த்தக வட்டாரத்தில் இன்றியமை யா ததென லாம் . 
இதனால் ஆங்கில மொழிப் பயிற்சியற்ற இதர வாடிக்கைக் காரர் 
களுடன் நல்ல தொடர்பு கொள்ளுவது இவருக்கு மேலும் ஒரு 
பெரும் தகுதியல்லவா . 


நிர்வாகி தமது நலன்களை முன்னிட்டு 

உள்ளூர் 

பணச் 
சந்தையின் நிலையையும் வர்த்தகப் போக்குகளையும் ஐயந்திரி பற 
நன்கு பயிலுதல் இன்றியமையாததெனலாம் . என்றும் தன் 
வாடிக்கைக்காரர்களுடனும் சிப்பந்திகளுடனும் இனிய 
முறையில் பழகி இன் சொற்களால் உரையாடல் நிகழ்த்தியும் 
சந்தர்ப்பங்களை அனுசரித்து என்றும் பணி ஆற்ற முன் வரின் 
அவர் அந்த வட்டாரத்திலேயே மிகவும் மெச்சத்தக்க பாங்கு நிர் 
வாகி யெனப்பெயர் பெறுவதுடன் அவர் தொழிலும் சிறப்பாகும் . 
திரு . பி.ஈ. ஸ்மார்ட் ( P. E. Smart ) எழுதிய வாசகங்கள் இங்குக் 
குறிப்பிடபட்டுள்ளன . விவாகரத்து செய்ய எண்ணும் கணவனும் 
மனைவியும் , கைக்கடங்காத குழைந்தைகளின் பெற்றோர்களும் 
பேச்சு சுருக்க முடைய நிருவாகியைக் கலந்து ஆலோசிப்பது 
ஆச்சரிய மாகத்தோன்றும் , காலதாமதம் செய்யாது குறித்த 

வேலைத் தவறுதலின்றித் தமது அலுவலகத்தில் 
இருப்பார் . ஜார்ஜ்ரே ( George Rae ) என்ற புகழ் பெற்ற 
பாங்கு நடத்துபவர் கூறுவதாவது : பாங்கியின் 

மேசைகள் 


நேரத்தில் 5 


பாங்கு நிறுவனங்கள் 


221 


கவுண்ட்டர்கள் போன்று பாங்கு வேலை நேரங்களில் நிர்வாகியும் 
ஓரு தளவாடம் போன் றிருக்க வேண்டும் . " சுருங்கக் கூறின் நிர் 
வாகியெனப்படுபவர் நன்கு பிணைந்து மாற்றங்களுள்ள பல்வேறு 
பணிக்ளைப்புரியும் வாய்ப்பும் தன்மையும் பெற்றவர் " 
கூறினால் மிகையாகாது . 


எனக் 


நீக்க வேண்டிய தவறுகள் முடிவெடுக்க இயலாத நிலை : -- 
பாங்கு நிருவாகி சில தவறுகளை உடனே நீக்கினால் தான் சீரிய 
முறையில் பணியாற்றவியலும் . அவர் வழக்கமாகப் பெரும் 
ஆலோசனையில் ஈடுபட்டு முடிவெக்க இயலாத வராக இருப்பின் 
அவர் தமது நல்ல வாடிக்கைக்காரர்களைக் காக்க வைத்தாலும் 
பாங்கு செயல் புரிவதில் காலதாமதமேற்பட்டாலும் பொன் 
போன்ற சமயத்தைக்களை வதால் வேலை யில் 
ஏற்படுகிறது . இவரது முடிவுக்கு வந்த கோரிக்கைகளைப் பற்றி 
மனச்சிந்தனையில் ஈடுபட்டு முடிவெடுப் பதில் தாமதம் ஏற்படின் 
மேலும் மேலும் வேலைகள் குவிந்து போய்ச் 

குவிந்து போய்ச் சீரிய முறையில் 
முடிவு செய்ய முடியமால் அவசரமாக ஏனோ தானோ என்று 
முடிக்கவும் அல்லது வரும் வர்த்தகத்தைத் தடை செய்து 
விடவும் கூடும் . 


தடங்கல் 


கண்டிப்பு , உறுதியின்மை : -- ரண்டாவதாக எக் கொள் 
கையைக் 

கொண்டாலும் வன்மையாகக் கடைப் பிடித்தல் 
இன்றியமையாதது . எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு கடன் 
விண்ணப்பத்தைக் கருதி அனுமதிக்கப் போவதில்லை என்று 
முடிவெடுத்தபின் , விண்ணப்பதாரர் வந்து 

அவ்விண்ணப் 
பத்தைத் தம் வசமாக்கி மாற்றித் , திரும்பக் கருதுமாறு செய்து , 
அனுமதி செய்தால் 

அந்த நிர்வ பகி 

கண்டிப்பான 
கொள்கையற்றவர் எனலாம் . இதனால் 

இவரது 

சொந்த 
எண்ணத்திற்கு மதிப்பில்லாது போவ தோடல்லாமல் மதிப்புள்ள 
காலமும் நேரமும் வீணாகி வாடிக்கைக் காரரின் உரையாடலில் 
செலவிடப்பட்டு விடுகிறது . டேலும் வாடிக்கைக்காரர் அவ்வாறு 
வாதம் செய்வதின் நோக்கம் என்னவெனில் பாங்கு நிர்வாகியின் 
மனது உறுதியான தாக இல்லை என்றறிந்துகொண்டதனால் தான் . 


கடன் 


அதிகாரத்தின் வரம்பு 
முகவராகக் கட்டுப்படுத்தக்கூடியது : - பாங்கியினுடைய 
நிருவாகியை அதனுடைய பொது பதிலாள் 

எனக் 
கூறலாம் . அவர் தமது அதிகாரங்களை எல்லையின்றிச் செலுத்த 
முடியாது . அதைக் கட்டுப்படுத்த இயக்குநர்கள் உள்ளனர் . 


பொது 


222 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஆயினும் அவர் தம் செயல்களால் பாங்கு நிறுவனத்தைக் கட்டுப் 
படுத்துவர் . அவருக்குக் கொடுக்கப்பட்ட அதிகார எல்லையை 
அவர் மீறினும் வெளியார்கள் பலர் பொது நிருவாகியின் 
அதிகார எல்லையைத் தெரிந்திருக்க நியாயமில்லை . 

ஆதலால் 
தமது செய்கைகளால் ஆதாயத்தைக் கோரி மனுச் செய்தாலும் , 
பொது நிருவாகி பாங்கு நிறுவனத்தையும் கட்டுப்படுத்துவார் . 
பாங்க் ஆப் நியூ சௌத் வேல்ஸ் எதி . ஒளஸ் டன் 1879 
அப் . கேஸ் 270 ( 289 ) Bank of New South Vales Vs 
Owston 1879. Appcas 270 ( 289 ) Smith J ) என்ற நீதிபதி மேற் 
கண்ட கொள்கையை ஆதரித்துக் கூறுவதாவது . பாங்கு 
நிர்வாகி 

தமது முதலாளிகளுக்காக பாங்குத் தொழிலைச் 
செம்மையாக நடத்திவரும் நிலையில் 

அவர் 

இயல்பாகப் 
பணியாற்றும்போது செய்யப்பட்ட செயல்கள் அனைத்தும் 

கட்டுப்படுத்தும் . ஆயினும் அவர் தமக்குக் 
கொடுக்கப்பட்ட அதிகார வரம்பை மீறி நடந்ததை விளக்கிக் 
காட்டினால் முதலாளிகள் அம்மா திரியான செய்கைகளுக்குப் 
பொறுப்பு ஆகார் . அந்த நிருவாகத்தில் செய்யப்பட்ட தீங்குகள் , 
பிழைகள் குற்றங்களுக்கெல்லாம் சில குறிப்பிட்ட சந்தர்ப் 
பங்களில் மட்டும் முதலாளிகள் பொறுப்பேற்க நேரிடும் . 


முதலாளிகளைக் 


என்ற 


குற்றமான செயல்கள் : - பணியாளர் செய்யும் குற்றங்கள் 
எசமானரைக் கட்டுப்படுத்திப் பொறுப்புகளில் ஈடுபடுத்தும் 

நோக்கம் ஐயப்பாடுள்ள தாகக் கருதப்படுகிறது . 
குற்றம் செய்த காரணத்திற்காக வேலையாளை உத்தியோகத் 
தினின்று நீக்கிவிட்டால் எசமானரின் பொறுப்பு நீங்கிவிடாது . 
(காலின்ஸ் என்ற நீ திபதியின் தீர்ப்பு ஷெர்டிவ் எதிராக பெய்லி 
என்ற வழக்கு ( 1905 ) 1. இ.ஸ. 237 பக் 241 Peroclins M. R. in 
Chertive Vs Baily1905 1 K. B. 237 P. 241 ) இந்த முடிவிற்கு 
எதிராக பல்வேறு வழக்குகளில் வேலையாட்கள் செய்த குற்றச் 
செயல்கள் எசமானர்களைக் கட்டுப்படுத்தும் என்று தீர்ப்பளிக்கப் 
பட்டுள்ளன . பணி ஆள் தனி நபர் ஒருவருக்குத் தீங்கிழைப்பின் 
(Tortwons ) அது குற்றமாகக் கருதப்படாமல் ( Criminal ) அது 
அந்தத் தீங்கிழைத்ததின்பின் விளைவும் குற்றம் இழைத்தபின் 

இவ்விரு செயல்களால் எஜமானரைப் பாதிக்குமா 
என் பதைப்பற்றி உற்று ஐயத்துடனே கருதவேண்டியிருக்கிறது . 
லா ஆஃப் பாங்கிங் என்ற புத்தகத்தில் (Law of Banking by 
R. T. S. Chorley ) திரு . ஆர் . டி , எஸ் . ஷோர்லே கூறுவதாவது 
பிரஸ் தாபிக்கப்பட்ட தகவலில் அது குற்றமற்ற செயல் என் 

று 
கொண்டு அந்தச்செயல் புரியப் பணியாளுக்கு அதிகாரம் 
உண்டா எனக்கருதி அதற்கு உண்டெனப் பதில் கிடைத்தால் 


விளைவு 


he 


பாங்கு நிறுவனங்கள் 


223 


அப்போது எஜமானரும் கட்டுப்பட்டிருக்கிறார் 

என்பது 
விளங்கும் . பாங்கு ஊழியர்களும் சிப்பந்திகளும் நடத்திய 
தீச்செயல்களும் குற்றங்களும் பாங்கு நிறுவனம் பிறருடைய 
உரிமையான பொருள்களை கைமாற்றம் செய்த குற்றத்திற்கு 
ஆளாகவேண்டி நேரிடும் . 


அவர் 


பாங்கு கம்பெனியின் பொது நிர்வாகியின் பொறுப்புகளும் 
உரிமைகளும் : -- பாங்கு கம்பெனிகள் சட்டத்தின் கீழ்ப் பொது 
நிர்வாகி என்று கூறப்படுபவர் “ தலைமை அதிகாரி " என்று 
பெயரிடப்படுகிறார் . சட்டப்படி அவர் பொறுப்பாக இருக்கிறார் . 
எனவே செய்யவேண்டிய 

பணிகள் சட்டத்தினுள் 
கட்டுப்பட்டவையெனலாம் . இது சம்பந்தமாக சர்தார் குலாப்சிங் 
எதிராக பஞ்சாப் ஜமீன்தார் பாங்கு லிமிடெட் ஆ.இ.ரி. 1942 
BUT U -147 - Sardar Gulab Singh Vs. Punjab Zamindar Bank 
Ltd Ari 1942 Lah . 47 ) என்ற வழக்கில் கூறப்பட்ட தீர்ப்பு 
வருமாறு : -கம்பெனி செய்துகொண்ட ஒப்பந்தத்தைச் சிதைக்க 
எண்ணி அது தனது சங்க விதிகளை ( Articles of Association ) 
மாற்றி அமைத்தாலும் செல்லாது . இவ்வழக்கில் சுங்க விதிகளின் 
கீழ் சர்தார் குலாப்சிங் என்பவரை நிர்வாக இயக்குநராக 
நியமித்தனர் . 

ஒப்பந்தம் தொக்கி நிற்கும் ஒப்பந்த 
( Implied terms ) மாதலால் கம்பெனி தனது நிர்வாக இயக்குநரின் 
உரிமைகளைப் பாதிக்கும்வண்ணம் சுங்க விதிகளை 

மாற்றி 
அமைக்க இயலவில்லை. அவ்வாறு அந்த விதிகளை மாற்றியமைத் 
தால் ஒப்பந்த முறிவு ஏற்பட்டு அதன் பின் விளைவாக நிர்வாக 
இயக்குநர் பணி ஒப்பந்தமுறிவிற்குக் கம்பெனியின் மீது வழக்குத் 
தாடரலாம் என்றும் பாங்கு அந்த நிர்வாக இயக்குநரைப் பணி 
செய்வ தினின்று நீக்கம் செய்ததை அல்லது தடுப்புச் செய்ததைக் 
குறித்து பாங்கு நிர்வாக இயக்குநர் பாங்குக் கம்பெனியைக்கட்டுப் 
படுத்த முடியாது . இந்த வழக்கின் முடிவு தற்போது பாங்கு 
கம்பெனி சட்டத்தின் 10 வது பிரிவின் கீழ் மாறி அமைகிறது . 
அதன் படி பணி ஓப்பந்தமும் ஊதியமும் இன்ன காலம்வரை 
அமைய வேண்டும் என்று வரையறுக்கப் பட்டுள்ளது . 


பணி 


இரகசிய இலாபங்களும் தரகுகளும் :-பாங்கு சம்பந்தமான 
பணியில் ஈடுபட்ட பொது நிர்வாகி பாங்குத் தொழிலில் பெற்ற 
இலாபத்தைக் கணக்கு செய்துவிட வேண்டியது . - ஒரு 
வாடிக்கைக் காரருக்கு பாங்கு பணசௌகரியம் செய்து கொடுப் 
பதற்காக தரகு பெற்றால் அந்த தரகுத் தொகையை பாங்கியில் 
சேர்க்க வேண்டியது . அதைத் தம் சொந்தச் சொத்தாகப் 
பாவிப்பது தவறு . தான் பணியாற்றும் பாங்கை 

இன்னொரு 


என்ற 


இருந்தும் கூட அவ்வாறு செய்தல் பிசகு . 

அது தாம் 
224 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
பாங்குடன் பிணைக்க ஏற்பாடு செய்ததில் தரகு கிடைப்பின் , 
அதையும் அவ்வாறே பாங்கியில் சேர்க்க வேண்டும் . ஜெனரல் 
எக்ஸ் சேன்ஜ் பாங்கு எதிராக ஹார் நர் ( 1870 ) லா . ரி . 9 ஈக் 485 
( General Enchange Bank Vs Horailer ) ( 1870 ) L. R. 9. EG 485 , 
வழக்கில் 

உயர் நீதிபதி ரோமில்லி பிரபு கூறிய 
தீர்ப்பாவது அவர் ஒரு நிருவாகி. அவர் கம்பெனியின் பங்கு 
தாரர்களைக் 

கண்டிப்பாக கலந்தாலோசனை நடத்தி 
அவர்களுடைய அக்கரையைப் பெரிதாகக் கருதிப் பாடுபட 
வேண்டும் . இது சம்பந்தமாக எனது அபிப்பிராயம் யாதெனில் 
கிடைத்த ரொக்க இலாபத்தைத்தம் சொந்தப் பணமாக்க கருதி 
எடுத்துக் கொண்டால் அவர் நிருவாகி என்ற நிலையில் செய்வது 
தவறு . இந்தத்தகவல் பாங்கு தாரர்களுக்குத் தெரியாது 
அவர்களுடைய அனுமதியும் பெறவில்லை ” . 
கம்பெனிசட்டம் 1956 ன் கீழ் : கம்பெனியை 1956 ன் கீழ்ப் 

நிர்வாகி எனப்படுபவர் இயக்குநர்களின் பதவியை 
வகிப்பதால் இயக்குநர்கள் கம்பெனி சட்டத்தின் கீழ்ப் 
பெற்றுள்ள பொறுப்புகளை இவரும் பெறுகிறார் . 

கிளை நிர்வாகி : கிளை நிலையங்களில் நடைபெறும் வர்த்த 
கத்தைப் பொறுத்தமட்டில் இவர் அதிகாரம் பெற்றுள்ளார் . 
தன் கிளை முன் பணமாகக் 

கொடுத்துள்ள பணத்தை உடனே 
கட்டுமாறு தாக்கீது கொடுக்கலாம் . ஆனால் வேறு கிளைகளோ , 
தலைமை அலுவலகமோ கொடுத்த முன் பணத்தைப் பொறுத்த 
மட்டில் இவருக்குப் பொறுப்பு இல்லை, எதேனும் கடன் மனுக்கள் 
வரின் அவற்றைத் திருப்பும் போது தலைமைக் காரியாலயம் தான் 
திருப்பியது என்று கூறி பழியைத் தலைமை அலுவலகத்தின் மீது 
போடுவது தவறு . 


பொது 


" கிளை அல்லது " கிளை அலுவலகம் எனப்படுவது 
பிரிவுன் உட்பிரிவு ( 1 ) a யில் பாங்கு கம்பெனிச் சட்டத்தில் 
இலக்கணம் கூறப்பட்டது . 


பாங்கு கட்டிடம் , சிப்பந்தி , சாதல் வார் மற்றும் இதர நவீன 
சாதனங்கள் பாங்கு கட்டிடம் : -- பாங்கியினிடைய அந்தஸ்தைப் 
பொறுத்து அதன் கட்டிடம் இருக்க வேண்டும் . பாங்கு மிகவும் 
மேம்பாடாக உயர்ந்திருக்கும் என்று கூறவும் வேண்டுமோ 
பெரிய பாங்கு இருப்பின் கட்டிடமும் மிகவும் மேம்பாடாக 
உயர்ந்திருக்கும் . பாங்கு பெரிய கட்டிடமாக இருப்பின் பாங்கு 


இன்னதென்று 
பாங்கு நிறுவனங்கள் 

225 
அதனைத் தனது நிரந்தர இடமாக வைத்துக்கொண்டு 
தொழில் நடத்தும் , மேலும் சௌகரிய வழிகளுடன் இருப்பதாலும் 
கவர்ச்சியான வகையில் மிகவும் அழுகுறக் கட்டப்படின் அதுவே 
போதிய விளம்பரமாக அமையும் . வாடிக்கைக்காரர்களுடைய 
இடங்களுக்கு அருகாமையில் இருப்பதாலும் வர்த்தகப் பகுதியில் 
அமைந்திருப்பதாலும் 

போதிய 

தொழில் முன்னேற்றம் 
ஏற்படுவது திண்ணம் . பாங்கு நடத்துவதற்கான பல நன்மைகளைக் 
நோக்கு மிடத்து கட்டிடத்தில் முதல் முடக்குவது தவறு என்றும் 
அதனின்று குறைந்த வருவாய் வருவதாகப்புகார் செய்வார்கள் 
சிலர் , பாங்கு நடத்துபவர்கள் பொதுவாக இலாபத்தினின்று 
கட்டிடத்தின் தேய் மானத்தை நட்டமாக எழுதி வருகின்றனர் . 
லண்டனில் மிகவும் மதிப்புக் கூடியுள்ள பெரிய நிலப் பகுதியின் 
விலை பாங்க் ஆஃப் இங்கிலாந்து உள்ள கட்டிடம் , பாங்க் ஆஃப் 
இங்கிலாந்து சொத்துக்களில் காட்டப்படுவதில்லை . 

அதே 
போன்று பல நாடுகளில் ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா 
பெற்றுள்ள கட்டிடங்கள் கணக்கில் வராமல் முடங்கிய சரக்கு 
போன்று உள்ளன . அவற்றின் புத்தக விலை நிலவில் உள்ள 
விலையை விட மிகவும் குறைவாக உள்ளது . கட்டிட அமைப் 
பையும் உருவத்தையும் பொறுத்து பாங்கியின் தேவைகளும் 
அதற்கான முதலீடும் 

கூறலாம் . ( திஃபண்ட 
மெண்டல்ஸ் ஆஃப் குட் பாங்க் பில்டிங் எழுதியவர் ஆல்ஃபிரட் 
ஹாப்கின் ஸ் . The Fundamentals of good Bank Building by Alfred 
Hopkins ) கட்டிடத்தில் முதலீடு செய்யப்பட்ட 

தொகை 
கொடுக்கப்பட்ட மூலதனத்திற்கும் ரிசர்வு நிதிக்கும் ஒரு 
விகிதத்தில் - இருக்க வேண்டும் . பாங்கியின் வளர்ச்சியை 
மனதில் இருத்தியே பாங்கு கட்டிடத்திற்கான மதிப்பீடு செய்தல் 
வேண்டும் . 


பொதுவாக சிப்பந்திகளைப்பற்றி : -- பொது நிர்வாகி , கிளை 
நிர்வாகி இவர்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி 
வேறொரு பகுதியில் கூறியுள்ளோம் . நிர்வாகியின் திறனால் தான் 
பாங்கு மிகவும் உயர்ந்த முறையில் தொழில் புரிகிறது என்பது 
ஒருதலைக் கூற்று . இதர அலுவலர்கள் , கணக்கர் மற்றும் உள்ள 
சிப்பந்திகளின் ஒன்றியப் 

பணியினால் தான் அத்தகைய 
முன்னேற்றம் ஏற்படும் . தங்களுடைய சிப்பந்திகளுக்குப் போதிய 
பயிற்சி இல்லாமலும் அவர்களுடைய நலன்களைச் சற்றேனும் 
கவனியாமலும் பல பாங்கு கம்பெனிகள்- இருந்து வந்தன 
இப்போது மேற்படி பாங்கு கம்பெனிகள் மிகவும் 
அவதியுறுகின்றன புதிய பாங்குகள் திறக்கப்பட்டவுடனே 

15 


226 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அவற்றைக் கண்காணிக்க அனுபவம் நிறைந்த முதிர்ந்த 
அலுவலர்களை நியமிக்கவேண்டி அதற்காகப் பழைய பாங்குகளில் 
உள்ளவர்களுக்கு அதிகச் சம்பளம் கொடுத்துத் தங்கள் வசம் 
இழுத்துக்கொள்கின்றனர் . பழைய பாங்குகளும் தொழில் 
வளர்ச்சியின் 

காரணங்களால் இவர்களை நிறுத்திக்கொள்ளப் 
பாடுபடுகின்றனர் . அகவிலையின் கடுமையான ஏற்றத்தின் 
காரணத்தால் பாங்குச் சிப்பந்திகளிடையே அமைதி குலைந்து மன 
நிறைவின்றி வாழ ஆரம்பித்துள்ளனர் . வங்காளப் பகுதியின் 
இம்பிரீயல் பாங்க் ஆஃப் இந்தியாவின் சிப்பந்திகள் 1946 - ல் ஒரு 
மா தம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் . இதைத் தொடர்ந்து 
இதர பாங்குகளிலும் இந்த நோய் பரவியது . இதையடுத்து 
இந்திய அரசினர் பாங்கு கம்பெனிகள் , இன்ஷூரன்ஸ் 
கம்பெனிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் 

பரவி 
யிருப்பதால் அந்தந்த இராச்சியங்கள் தத்தம் விருப்பப்டி சட்ட 
மியற்றுவதையும் துண்டு துண்டாகச் சட்டமிடுவதையும் தடுத்து 
இந்தப் பூசலைத் தீர விசாரணை புரிய ஒரு பொது ட்ரிபுயுனலை 
(Tribunal ) நியமனம் செய்து அவசரச் சட்டமொன்றைப் 
பிரகடனம் செய்தனர் . இந்த ட்ரிபுயுன லின் தலைவராகக் காலஞ் 
சென்ற திரு . சாஸ்திரி அவர்களும் பேராசிரியர் வி . எல் 
டிஸௌசா அவர்களும் இப்புத்தகத்தின் ஆசிரியரும் 
உறுப்பினராக அமர்ந்து இந்தத் தகவலை அடியிலிருந்து மறுமுறை 
அலசி விசாரணை செய்தனர் . இந்த ட்ரிப்யுன லின் தீர்ப்புகளை 
பாங்குச் சிப்பந்திகளும் பாங்கு நிருவாகிகளும் ஏற்க மறுத்தனர் . 
ட்ரிப்யுனலின் சில தீர்ப்புகள் உயர் திரு ஜஸ்டிஸ் ராஜாத்யக்ஷா 
( Justice Rajadhyaksha ) அவர்களால் மறுமுறை பரிசீலனை செய்ய 
விடப்பட்டது . பரிசீலனையின் போது அவர் இறந்த காரணத்தால் 
உயர் திரு ஜஸ்டிஸ் கஜேந்த்ர கட்கர் ( Justice Gajendragadkar ) 
அவர்கள் இதை நன்கு ஆராய்ந்து முடிவுகளைத் தெரிவித்தார் . 
அவர் கொடுத்த மாற்றங்களுடன் இந்த ட்ரிப்யுனலின் தீர்ப்பை 
இந்திய அரசினர் ஏற்றுக்கொண்டனர் . தற்போதுள்ள பாங்கு 
ட்ரிப்யுனலின் உறுப்பினராக உள்ள ஜஸ்டிஸ் கே . டி . தேசாய் 
பாங்கு தொழிலுக்கும் அதன் சிப்பந்திகளுக்கும் தோன்றிய 
தகராறை விசாரித்தார் . இம்மாதிரியான தொழில் தகராறுகளை 
நிகழவிடாமல் பாங்கு முதலாளிகள் சற்று நிலைமையை ஆய்ந்து 
தங்கள் சிப்பந்திகளுக்கு காலா காலத்தில் சௌகரியங்களையும் 
நலன்களையும் அவ்வப்போது கொடுத்து வந்திருப்பின் இந்த 
மோசமான நிலையெய்திருக்காது . மேலும் அலுவல் புரிபவரை 
மனிதராக மதித்து நடத்துதற்குரிய நிலையில் அவர்களைக் காணத் 
தவறியதன் காரணத்தாலும் இம்மா திரியான வேறுபாடுகள் 


மூலம் 

ஒம் 
செய்ய எற்பாடுகள் 
பாங்கு நிறுவனங்கள் 

227 
தோன்றின எனலாம் . சில அயல் நாடுகளில் உள்ள பாங்கு 
நிறுவனங்கள் 

தங்களுடைய சிப்பந்திகளுக்கும் அவரது 
குடும்பத்திற்கும் சிகிச்சை அறுவைச் சிகிச்சை , பல் வைத்தியம் , 
குடும்பத்திற்குத் தேவை ஏற்படும் காலத்தில் மருத்துவ விடுதியுள் 
வைத்து வைத்திய உதவி கொடுத்தல் போன்றவற்றை உயரிய 
முறையில் இலவசமாக அளித்து வருகின்றனர் . குறிப்பாக 
ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பாங்கு நிர்வாகிகள் தங்கள் 
சிப்பந்திகளின் நலனைக் கோரி காண்டின்களையும் 

ன்களையும் நுகர்வுப் 
பொருள்களையும் வாங்கிக் கொடுத்து உதவுகின்றனர் . எனவே 
சிப்பந்திகள் தங்கள் நலனுக்காகத் தொழிற் சங்கங்களை நிறுவ 
முயலுவதில்லை . இதைத் தொழில் நடத்தும் ஃபாக்டரித் 
தொழிலாளிகளுக்குத்தான் தேவைப்படும் என்று முடிவு செய்து 
கொண்டுள்ளனர் . ரிசர்வு பாங்கியின் கவர்னராகப் பணியாற்றி 
வந்த சர் சிந்தமண் தேஷ்முக் ( Sri Chintaman Deshmukh ) அவர் 
களின் உழைப்பால் ரிசர்வு பாங்கு பம்பாயின் அலுவலகத்திற்கு 
நல்ல காண்டினும் ( Canteen ) மருத்துவ மனையில் சிலபடுக்கை 
களும் ரிசர்வு பாங்குச் சிப்பந்திகளுக்கென எற்பாடு செய்யப் 
பட்டுள்ளது . 

இது சம்பந்தான தங்கள் பொறுப்புகளை 
உணர்ந்த சில பெரிய பாங்குகள் கூட இப்போது இவ்வாறான 
வச திகள் அளிக்க முன் வந்துள்ளன . எக்காலமும் எழுத்து 
வேலையில் ஈடுபட்டு 

மனச் 

அடைந்த 

பாங்கு 
ஊழியர்களுக்குப் பொழுது போக்குக்காக விளையாட்டுப் 
போட்டிகளை நடத்தி ஊக்கம் அளித்து வருகின்றனர் . 
களுடைய அறிவுத்திறனைச் செம்மைப்படுத்த வேண்டி ஞாபக 
மூட்டும் பயற்சிகளையும் தேர்வுகளுக்கான புத்தகங்களையும் 
நூல் நிலையங்களையும் நிறுவி வருகின்றன .இண்டியன் ஃபைனான்ஸ் 
(Indian Finance ) காமர்ஸ் ( Commerce ) எகானமிஸ்ட் ( Econo 
mist ) போன்ற பொதுத் தாள்களையும் படிக்கச் சந்தர்ப்பம் 
அளிக்கின்றனர் . பாங்குச் செலவில் சிப்பந்திகளையும் அதிகாரி 
களையும் ஒன்றாக உல்லாசப் 

யுணர்ச்சியை 

வளர்த்து 
வருகின்றனர் . மன மகிழ்ச்சியும் நிறைவும் கொண்ட ஊழியர்கள் 
ஒரு பாங்கிற்குக் கரூவுல மென்றால் மிகையாகாது . பாங்குகளின் 
வேலை நேரம் கடை நிறுவனங்கள் சட்டத்தை ஒட்டிக் கட்டுப்படுத் 
தப்படுகிறது . அவ்வப்போது பாங்குத் தீர்ப்புகளை ஒட்டியும் 
கட்டுப் படுத்தப்படுகிறது . விடுமுறை , தற்செயல் விடுப்பு , 
ஈட்டிய விடுப்பு , உடம்பு சரியின்மையால் 
இவைகளை டிரிப்யுனலின் ( Tribunal ) தீர்ப்பின்படி முடிவு செய்யப் 
படும் . 

சிலபாங்கு நிறுவனங்கள் தங்கள் சிப்பந்திகளுக்காக 


சோர்வு 


இவர் 


செய்து 


அதன் 


கோரும் ரஜா 


ந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அறிவூட்டும் புத்தகங்களையும் , கைப்புத்தகங்களையும் வாங்கி 
வைத்துள்ளனர் . பாங்கு சம்பந்தமான பிரச்சினைகளைத் தங்கள் 
அலுவலக மாத வெளியீட்டில் விளக்கமாக எழுதி வருகின்றனர் . 

சாதல்வார் :-- ( Stationery ) பேரேடு , மற்றும் இதரப் 
பதிவுப் புத்தங்களாகிய , உள்ளேவரும் மாற்றுண்டியல் புத்தகம் , 
வெளியேறும் மாற்றுண்டியல் புத்தகம் , தேவையான கைப் 
புத்தகங்கள் இவைகளை என்றும் கையிருப்பில் வைத்துக்கொள்ள 
வேண்டும் . 

செக்குப் புத்தகங்கள் , பணம் செலுத்து ஏடுகள் , 
செலவுச் சான்றிதழ்கள் , கணக்குத் திறப்பதற்கான நமூனாக்கள் 
உத்திரவாத நமூனாக்கள் , இழ்ப்பீடு நமூனாக்கள் இவைகளையும் 
கைவசம் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் . கவர்ச்கியாகவும் 
அழகு பெறத்தகு முறையிலும் அச்சிடப்பட்ட திருமுகத் தாள்கள் 
அவற்றில் பாங்கியின் பெயர் கெட்டியெழுத்தில் இருப்பதை 
தொடர்ந்து தந்தி 

தந்தி முகவரி , தொலை பேசி எண் , த 
யலுவலகத்தின் முகவரி இவற்றையும் காணலாம் . எழுதப்பட்ட 
கடிதத்தைக் காண்பவர்இப்புற அழகின் மூலம் சற்று உயர்ந்த 
எண்ணம் கொள்ள வழியாகும் எனலாம் . மேலான முறையில் 
உருவாகிய கடிதமெழுதும் காகிதத்தை உயர்ந்து அழுகு பெற 
விளங்கும் ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பிடலாம் . அக்கடிதத்தின் கவர்ச்சி 
அந்த பாங்கியின் நிதிவன்மையை நன்கு எடுத்துக் காட்டும் 
பாங்கு சதால்வர்களில் தனித்தன்மை பெற்று விளங்கும் உயர் தர 
ஒவியரிடம் திருமுகத்தாள் அமைப்பு வேலையை ஒப்படைப்பது 
நலமேயாகும் . தன்னுடைய அனுபவம் , வசதிகள் இவற்றின் 
துணை கொண்டு அவர் தனக்கு கொடுத்த வேலையை பாங்கியின் 
விருப்பப்படி செய்து முடிப்பார் . செலாவணி வர்த்தகத்தில் 
ஈடுபட்ட பாங்குகள் அனைத்தும் தனிப்பட்ட தந்திக் குறியீடு 
களையும் வாசகங்களையும் பெற்றுள்ளன . இதனால் தந்திக் 
கட்டணம் குறைகிறது எனலாம் . இவற்றுடன் தத்தம் கிளைகள் 
அனுப்பும் தந்திச் செய்திகளை உண்மையான இடத்தினின்று 
வந்தவை 

று கொள்ளவும் 

இடமாகிறது . கொடுக்க 
வேண்டிய தகவலைத் தெரிவித்ததும் தனிப்பட்ட பொருள் படும் 
சொல்லை 

மொழியாகச் சேர்க்கப்படும் . இதனால் 
அனுப்பப்பட்ட உண்மையான தென்று 

கண்டு 
கொள்ள இயலும் . தனிப்பட்ட பொருள் படும் சொல்லின் 
விளக்கம் அனைவருக்கும் தெரியாத வண்ணம் பாங்கியின் தலைமை 
அதிகாரியிடம் வைக்கப்பட்டிருக்கும் 

நவீன சாதனங்கள் : அலுவலகத்திற்கு மிகவும் 
தேவையான சாதனங்களுடன் கணக்குகளைக் கண்காணிக்கவும் 
மேனாடுகளில் இயந்திரங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன . 


என் 


அடை 


தகவல் 


பாங்கு நிறுவனங்கள் 


229 


இயந்திரங்களைக் கொண்டு கணக்கெழுதும் முறை நாளுக்கு 
நாள் நடைமுறையில் வருவதாலும் அதனால் பல நன்மைகன் 
உண்டென்று கருதப்படுவதும் வரவேற்கத் தக்கதே . இந்த 
நவீன யுகத்தில் இயந்திரத்தின் மூலம் 

மாறுதல்கள் 
ஏற்படுகின்ற காரணத்தால் இந்திய பாங்குகள் கூட அவற்றை 
நிறுவலாம் . இதனால் ஏற்படும் - நன்மை தீமைகள் பின்வரும் 
பகுதிகளில் விளக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன . 


பல 


செய்து 

வந்த 


வாலாயப் பணியினால் ஏற்படும் மனச்சோர்வினின்று 
விலக்குபெறல் . பழையன கழிதலும் புதியன புகுதலும் 
இயந்திர யுகமாகி உள்ள இந்த நிலையைக் காணும்போது 
பல்லாண்டு காலமாக மக்கள் வாலாயப் பணியில் ஈடுபட்டு 
மன உளைச்சலுடன் அவதியுறுபவர்களை அந்தச்சிரமத்தினின்றும் 

அவர்கள் இதுகாறும் கைக்கொண்டு 
வேலையை வேகமாகச் சிறு சிறு இயந்திரங்கள் மேற்கொண்டு 
பாங்குப் பணியைத் திறம்பட செய்ய முன் வந்துள்ளன . பிழை 
திருத்தமின்றியும் , தூய 

முறையிலும் நுண்ணிய விவரங்கள் 
உ . 

பதிவுக்கட்டுகளைக் கண்ணிமைப்போதிலே கோரிய 
தகவல்களை கோத்து எழுதிவிடுகின்றன . பழங்கால முறையில் 
பயன்படுத்தப்பட்ட பேனா- மை கொண்டெழுதப்பட்ட பேரேடுகள் 
கைப்புத்தகங்கள் இவை மறைந்து வருகின்றன எனலாம் . 


பயிற்சி பெற்ற அலுவலர்கள் கிடைக்காத காரணத்தால் 
வர்த்தக , கூட்டுறவு பாங்குகளின் தொழில் முன்னேற்றமடைய 
வில்லை எனலாம் . ரிசர்வு பாங்கு இதற்கான முயற்சிகளை 
எடுத்துக் - 

தக்க பயிற்சி கொடுத்து வருகிறது . பம்பாய் 
மாகாணக் கூட்டுறவு நிலையத்தின் சார்பில் கூட்டுறவுப் பயிற்சி 
நிறுவனம் ஒன்றை , பூனாவில் ரிசர்வு பாங்கியினால் உதவித் 
தொகை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது . இதுவரை 
பூனாவின் நிலையத்தில் 20 - ராச்சியங்கள் இந்தப்பயிற்சி வசதியைப் 
பெற்றுள்ளன . இவற்றில் பயிற்சி பெறுபவர்களில் 4 பகுதி 
" பீ பிரிவு ராச்சியங்களிலிருந்தும் ஸி பிரிவு இராச்சி 
யங்களிலிருந்தும் வந்தவர்கள் . 


வர்த்தக பாங்குகளில் உள்ள சிப்பந்திகளுக்குப் பயிற்சி 
அளிப்பதைப்பற்றிக் கொஞ்ச காலமாகவே ரிசர்வு 

பாங்கு 
ஆலோசித்து வருகிறது . இந்திய பாங்குகள் சங்கத்தின் பிரதி 
நிதிகளுடனும் இந்திய பாங்கு 

நிலையத்துடனும் 
வார்த்தைகள் 1953 - ல் நடத்தப்பட்டது . இதையடுத்துப் பயிற்சி 
நிலையம் ஒன்றைத் தொடங்கி , அதற்கான திட்டங்களை வகுத்து 


230 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


காண் 


அதை அட்டவணைப்படுத்தப்பட்ட பாங்குகளுக்குச் சுற்றறிக்கை 
யாக அனுப்பியது . இங்கிலாந்து , ஆஸ்திரேலியா முதலிய நாடு 
களில் அமைந்துள்ளது போன்ற பாங்கு எழுத்தர் (சிப்பந்திகள் ) 
கல்லூரி ஒன்றை பம்பாயில் தொடங்கி யுள்ளனர் . அந்தக் 
கல்லூரியில் நேர்முக வகுப்பில் பாங்குத்தொழில் நடத்தும் 
முறைகளைக் கற்றுக் கொடுத்து , கடன் சம்பந்தப்பட்ட செலா 
வணிப்பத்திரம் , உண்டியல் இவற்றின் மாதிரிகளைக் 
பித்து செயல் முறைக்கென பெயரளவில் பயிற்சிக்கான மாதிரி 
பாங்கு ஒன்றை நடத்தி வருகிறார்கள் . அந்தப் பெயரளவில் 
பயிற்சிக்கான மாதிரி பாங்கியில் , நவீன பாங்கியில் உள்ள 
பகுதிகள் துறைகள் இவைகளைக் காட்டி நடத்திவருகிறார்கள் . 
இப்போதைக்கு மேற்பார்வையிடும் அலுவலர்களுக்குத்தான் 
பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது . இன்னும் பல்வேறு பெரிய 
ஊர்களிலும் இதன் கிளைகள் திறக்கப்பட்டு அங்குள்ள பாங்குச் 
சிப்பந்திகள் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்படும் . 

இன்னும் சில பெரிய பாங்கு நிறுவனங்கள் அவற்றின் 
அதிகாரிகளுக்குப் போதிய பயிற்சி வசதி அளிக்க பாங்கு 
அலுவலர் பயிற்சிக் கல்லூரியில் இடம் கிடைக்காத காரணத்தால் 
தங்கள் சொந்த முயற்சியிலேயே 

வசதிக் கேற்பத் 
தனிப்பயிற்சி கல்லூரிகளைத் திறந்துள்ளனர் . 


தங்கள் 


கண்ட 


பாங்கு கணக்கு முறை இயந்திரமாக்குதல் - நன்மைகள் 
பாங்கு கணக்குமுறையை இயந்திரமாக்குதலால் கீழ் 
நன்மைகள் ஏற்படுகின்றன . 

சிப்பந்தி சாதல்வார் இடம் இவை சிக்கனமாகப் பயன் 
படுத்தல் : இயந்திரக் கணக்கு முறையைப் பெற்றுள்ள 
பாங்கு அதிகப்படியாகவும் , கூடுதலாகவும் உள்ள தொழிலைக் 
குறைந்த சிப்பந்திகளுடன் எளிதில் நடத்த இயலும் . சிப்பந்தி 
களை அதிகரிக்காமல் கூடுதல் எண்ணிக்கையில் கிளைகளைத் 
திறக்க முற்படலாம் . தொழில் பெருக்கத்தின் காரணத்தால் 
அதிகச்சிப்பந்திகளை நியமனம் செய்ய 

யேற்பட்டு 
அதன் விளைவாக இடநெருக்கடி யேற்படுகின்றது . 

எனவே 
பாங்கு நிறுவனங்கள் தங்களுடைய கட்டடங்களைப் பெருக்க 
இயலாது போகிறது . இயந்திரங்களை நிறுவியதும் போதிய 
இடவசதி யேற்படுகிறது . சாய்வு மேஜைகளையும் , கால்வைக்கும் 
பீடங்களையும் குறைந்த எண்ணிக்கையில் பயன் படுத்தலாம் 
குறைந்த எண்ணிக்கையில் பேரேடுகளைப்பயன் படுத்துவதால் 
உதவிப் புத்தகங்களும் துணைப்புத்தகங்களும் கை யேடுகளும் 
சிக்கனமாகவே கையாளப்பட்டு வருகின்றன . 


வேண்டி 


கால 


போகிறது . 


. 


ழ் எவ்வளவு சீரியமுறையில் எழுதிவந்தாலும் 
செம்மையான பயிற்சியும் சிப்பந்திகளை 

இருந்த நிலையில் பாங்குத் தொழில் 
பாங்கு நிறுவனங்கள் 

231 
நேரத்தின் சிக்கனம் : வாடிக்கைக்காரர் தனது கணக்கு 
நிலையனைத்தும் ஒரே சமயத்தில் அறிந்து கொள்ளவியலும் . 
குறிப்பிட்ட தேதிவரையிலும் ஒருகண நேரத்தில் தெரிந்து 
கொள்ள வசதிப்படுகிறது . கையேடு அல்லது கைப்புத்தகத்தை 
எழுதிக்கொடுப்பதில் ஏற்படும் 

தாமதம் இல்லாது 
வேகமாகவும் , பிசகின்றியும் , தூய முறையிலும் கணக்குகள் 
எழுதப்படுகின்றன : அன்றாடம் குறைந்த கால அளவையில் 
நிறைந்த பக்கங்கள் கொண்ட பேரேடுகள் இருப்புக்கட்டப்படு 
கின்றன . விரல் தட்டு விசை நெம்புகள் , அழுத்துவதற்கான 
பொத்தான்கள் விசைக்குமிழ்கள் இவற்றின் உதவியால் 
கணக்குப் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன . அன்றாடப்பணியில் 
ஆழ்ந்து மூளைக்கு வேலை தரும் எழுத்தர் தமது கண்களுக்கான 
ெதால்லையை நீக்கி நிரந்தரச்சுகம் பெறுகின்றனர் . மனிதனால் 
செய்யப்படும் தவறுகள் பல . ஆனால் இயந்திரம் தவற்றை 
நீக்கி சீரான வகையில் பணியாற்றும் என்று கூறினால் மிகை 
யாகாது . எழுத்தர் எவ்வளவு ஆழ்ந்த கண்ணோக்குடன் கவனித் 
தாலும் குற்றமின்றி எழுத இயலாது . 

பழைய 

முறையின் 

தவறுதல் 
ஏற்படும் . புதியமுறையின் கீழ் தூய நிலையில் பிசகின்றி எழுத 
முடியும் . ஏனெனில் புதிய முறை தாமாகவே இருப்புக் கட்டவும் 
பிசகுகளைக் களையவும் செய்கிறது . இது இயந்திரவேலையாதலால் 
அடித்தல் திருத்தலின்றி தூய முறையில் அழகாக அமையும் . 

பல்வேறு துறை 
களில் பயன்படுத்தலும் : முன்னர் , பாங்கு எழுத்தர் 
இத்தொழிலைப்பற்றிய முழுவிபரங்களைத் தெரிந்து கொள்ளுவ 
தற்காகப் 

பட்டியல் படுத்தலிலும் , பேரேட்டுகளைப்பதிவு 
செய்தலிலும் , கூட்டுதலிலும் , செக்குக்கணக்குத் தீர்வகங்களுக்குச் 

எழுதியும் பலகாலம் உழன்று வந்தனர் . 
அனைத்தும் தெரிந்து கொள்ள முடிகிறது . இயந்திரம் போன்று 
திரும்பத் திரும்ப அதே பணியைச் செய்யவும் , தாமாகவே ஈடு 
படுத்தி முடிவு செய்யும் தன்மை உடையதும் ஆழ்ந்த 
யோசனை யின் வாயிலாக -செய்யத் தேவையற்ற பணிகளையும் 
இயந்திரத்தின் மூலம் இயக்குதலே நலம் . இப்பெரும் 
பணிகளிலிருந்து விடுபட்ட எழுத்தர் குழாத்தைப் பயனுள்ள 
முறையில் புத்திக் கூர்மையுள்ள வேலைகளுக்குப் பயன்படுத்தி 
அவர்களுடைய சேவையை உயரியமுறையில் கொள்ளலாம் , 


சென்று 


ஆனால் 


வ 


232 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


இவர்களுக்கு இந்தப் பல்வகைப் பயிற்சிகளில் இயந்திர இயக்கு 
வேலையையும் கற்றுக் கொடுத்தால் , இயக்குநர் ( Operator ) கள் 
வராத காலங்களில் 

இவர்களே இப்பணியைத் திறம்பட 
செய்யக்கூடும் . 


தீமைகள் 

சிப்பந்திகளைக் குறைத்தல் : பேரேடுகள் பதியும் 
யந்திரங்கள் அமைத்தவுடனேயே ஆட்குறைப்பு 

ஏற்படக் 
கூடும் என்று சொல்லாமலே விளங்கும் . கைப்புத்தகங்களூக்குப் 
பதிலாக கையேடுகள் நிலவிவரும் . முதலாவதாக சான்றுச் 
சீட்டு ( Vouchcrs ) களிலிருந்தும் , பேரேட்டுக் குறிப்புகளினின்றும் 
கையேடு கைப்புத்தகம் எழுதுபவர்களுக்கு 

வேலையின் மை 
யேற்படுகிறது . ஆயினும் பாங்குத் தொழில் மேன் மேலும் 
வளர்ந்து கொண்டு போவதால் இவற்றினின்று நீக்கம் பெற்ற 
சிப்பந்திகளைப் பயன் படுத்த முடியும் . என்றாலும் மனித 
வேலையினின்று இயந்திர வேலையாக மாற்றம் செய்யும் போது 
சற்று மந்தநிலை யேற்பட்டுப் புதிய சிப்பந்திகளை நியமிக்க 
இயலாது போகும் . பாங்குகளுக்குத் தற்போதுள்ள நிலையில் 
தொழில் அதிகரித்துக் கொண்டே போகிறபடியால் வேலையில்லா 
நிலைமைமாறி அவர்களுக்கும் வெவ்வேறு பணிகளைச் செய்யுமாறு 
ஏற்படுத்தலாம் . இரண்டாவதாக, இயந்திரமுறையின் கணக்கு 
தயாரிக்கும் முறை பிடிபட்டு பழக்கத்தில் வருவதற்குப் பல 
ஆண்டுகள் பிடிக்கும் . மூன்றாவதாக , வாடிக்கைக்காரர்கள் புதிய 
முறையின் 

கணக்கு எழுதப்படுவதை யேற்றுக் 
கொள்ளுவார்களா என்பது ஒரு பிரச்சினை . 


கீழ்க் 


இந்தியாவில் 

நாளிது தேதிவரையில் இந்தியாவின் பாங்குகளில் இயந்திரங் 
களுக்குப் பேனா கட்டுப்பட்டதாக தெரியவில்லை . 


கணக்குப் பதிவு இயந்திரங்களைப் பயன்படுத்துவதில் இந்திய 
பாங்குகளின் பின்தங்கியுள்ள நிலைக்கான காரணங்கள் : 
முதலாவதாக , இந்தியக் கூட்டுப் பங்கு பாங்குகள் தொடங்கியதே 
வெகு அண்மையில் தான் . எனவே , அவைகள் இயந்திரங்களைப் 
பயன் படுத்த முடியவில்லை இந்திய -பாங் குகளின் மூலதனம் 
மேற்கத்திய நாடுகளின் பாங்குகளுடைய மூல தனத்துடன் ஒப் 
பிடக்கூடிய நிலையில் இல்லை எனலாம் . இந்திய பாங்குகள் 
செய்யக்கூடிய வர்த்தகம் 

( பாங்குத்தொழில்) அளவிலும் தொகை 
யிலும் மிகச்சிறியது எனலாம் . 


பாங்கு நிறுவனங்கள் 


233 


இந்தியப் பழமைக் கொள்கை : பழமை வாதத்தில் ஈடு 
பட்டு நன்கு ஊறிய இந்தியர்கள் புதுமை முறைகளை மனமுவந்து 
ஏற்க மறுக்கின் றனர் . இதுகாறும் தடித்த பைண்டு செய்த 
பேரேடுகளில் எழுதிவரும் முறையை மாற்றி பிரித்துக்கோத்து 
எளிதில் அமைக்கக்கூடிய பேரேடுகளை நடப்பில் கொண்டுவர 
பாங்குகள் இன்னும் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றன 
இயந்திர கணக்கு முறையைப் புகுத்துவதில் எவ்வளவு தடங்கல் 
இடர்ப்பாடு என்று கூறவும் வேண்டுமா ? முன்னேற்றப் பாதை 
யில் செல்ல விருப்பப்படாது , இயல்பாகவே ஐயத்துடன் நடந்து 
செல்லும் இந்திய பாங்குகள் , புதிய முறையை 

அமலாக்க 
விருப்பப்பட்டும் , அனுபவமின்மையாலும் , போதிய தகவல் 
களின் மையாலும் புள்ளி விபரமின்மையாலும் ஈடேர முடிய 
வில்லை . 

குறைத்த சம்பளம் பெறும் சிப்பந்திகள் : - மேனாடுகளுடன் 
ஒப்பிட்டு நோக்கின் இந்திய பாங்குகள் தமது சிப்பந்திகளுக்கு 
மிகவும் குறைந்த சம்பளம் கொடுத்து வருவதால் இயந்திரமுறை 
அதைவிட அதிகச்செலவைக் காண்பிப்பதால் இயந்திரக்கணக்கு 
முறை சிக்கன மில்லை எனக்கருதப்படுகிறது . 

இயந்திரக் கணக்குமுறை வந்தே தீரும் : - முன்னர்க் கூறி 
யுள்ள எதிர்ப்புகள் நீண்டகாலம் நீடிப்பது கடினம் . இந்தியக் 
கூட்டுப்பங்கு பாங்குகள் அதிவிரைவில் முன்னேற்றம் அடைந்து 
வருகின்றன . எழுத்தர் - பாட்டாளிகளின் உழைப்பின் அடக்கச் 
செலவு நாளுக்குநாள் ஏறிக்கொண்டே போவதால் இன்று 
வேடிக்கையாகவும் வினோதமாகம் தென்படும் மேனாட்டு இயந்திர 
முறை எதிர்காலத்தில் மிகவும் இயல்பான முறை போன்று 
மாறிவிடக்கூடும் . பேனா, மை இவற்றால் எழுதப்பட்டுவரும் 
பேரேடுகளும் கைப்புத்தகங்களும் அன்று பழங்காலக் கதையாக 
அமையும் என்பதில் ஐயமின்று . 
இதர நவீன சாதனங்கள் : பேரேடு பதியும் 

கணக் 
கெழுதும் இயந்திரங்கள் நீங்கலாக இதர நவீன சாதனங்களும் 
பாங்கு நடத்துவோருக்குத் தேவைப்பட்டு வருகின்றன . இவை 
களால் 

பாங்கு நடத்துபவரின் தொழில் எளிதாக்கப்படுவ 
தோடல்லாது முன்னெச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளப் 
பயன் படுகிறது . புகைப்படப்பதிவு இயந்திரங் (Photo recording) 
கள் மூலம் புகைப்படமெடுத்து செக்குகள் , மற்றும் இதர 
ஆவணங்களை நகலெடுக்கலாம் . 

பாகுபாடு இயந்திரங்களை 
( Sorter Graph ) கொண்டு சிவப்பு ஊதா ஒளிக்கதிரைச் செலுத்தி 
உண்மையான செக்கு , பாங்குத்தாள் , முதலியவற்றை ஏமாற்று 
முறையில் தயாரித்த பொய்யான ஆவணங்களிலிருந்து எளிதில் 


234 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


களாக 


பிரித்து பாகுபாடு செய்யலாம் . பாதரச ஆவி விளக்கின் ஒளிக் 
கற்றையின் மூலம் ஊடுருவி நோக்கி கள்ள முறையில் அச்சடித்த 
பாங்குத்தாள்களையும் ஆவணங்களையும் , பற்றுத்திருமுகங்களையும் 
கண்டு பிடிக்கலாம் : 
பாங்கிற்கான விளம்பரம் . 

இது விளம்பரயுகம் : கடுமையான போட்டி நடக்கும் 
இந்நாளில் தற்பெருமையைப் பறைசாற்றாத எந்த நபரும் 
கவனிப்பாரின்றி மடிய வேண்டியது தான் . வாடிக்கைக்காரர்களை 
தம்மால் கவர்ந்திழுக்கப் பயன் படுவது விளம்பர முறையென்று 
பாங்குகள் தெரிந்து கொண்டுள்ளன . எவ்விதவிளம்பர முறை 
களைக் கையாள வேண்டும் என்பதைக்குறித்து பாங்குகளிடையே 
பலவகையான அபிப்பிராய பேதங்கள் நிலவி வருகின்றன . 

பலவகையான பாங்கு விளம்பரங்கள் : -- நிதி சம்பந்தமான 
செய்தித்தாள்களிலும் , வர்த்தகப் பொதுத்தாள்களிலும் பாங்கு 
விளம்பரம் செய்தால் மிகவும் போற்றத்தக்கதெனலாம் . வாசகர் 
கள் 

எண்ணிறந்தவர்கள் அந்தச் செய்தித்தாள்களை வாசித்து 
வருவதால் விளம்பரம் செய்யும் பாங்கியில் வாடிக்கைக்காரர் 

வரக்கூடும் . அநேக பாங்கு நிறுவனங்கள் ஏதாவது 
காரணத்தை முன்னிட்டு விளம்பரமின்றியும் தொழில் புரிந்து 
வருகின்றன . சில பகுதிகளில் விளம்பரம் செய்வதற்கு தகுதியான 
செய்தித்தாள்கள் இல்லாமலும் சிலவகை வாடிக்கைக்காரர் 
களை கவர்ச்சி செய்யத்தகும் செய்தித்தாள்கள் இல்லாமலும் 
போகும் . சில தினசரித்தாள்கள் விதிக்கும் விளம்பரக் கட்டணம் 
மிகவும் அதிகமாகயிருக்கிற காரணத்தால் பாங்குகள் பயந்து 
விளம்பரம் செய்ய மறுக்கின்றன . அண்மையில் இவ்வகையான 
விளம்பரம் பெருகிவருவது நோக்கத்தக்கதே . பாங்குகளும் 
விளம்பரம் செய்ய பெருந் தொகைகளைச் செலவு செய்து 
வருகின்றன . இத்துறையில் போதிய திட்டங்களையும் முறை 
களையும் , வகுக்க வேண்டுவது இன்றியமையாதது . பாங்கு திறப்பு 
விழா வை விமரிசையாக நடத்தி பாங்கியினுடைய சிறப்புகளைப் 
பற்றி விளக்கம் செய்து விளம்பரப்படுத்துவார்கள் . இவை செய் 
தித்தாள்களில் தகவலாகவும் வெளியிடப்படும் . தனிப்பட்ட. 
சிறப்பிதழாகவும் ( Souvenirs ) வெளியிடுவர் . பாங்குகளின் கால 
அளவையை ஒட்டி வெள்ளிவிழா , பொன் விழா 

இவைகளைக் 
கொண்டாடிச் சிறப்பாக நடத்தியும் விளம்பரப்படுத்துவார்கள் , 

சுற்றறிக்கைத் திருமுகம் பாங்கு விளம்பரத்தின் ஒரு 
அமைப்பு : -- புதிய வாடிக்கைக்காரர்களைக் கவர்ந்திழுக்க 
அச்சடித்த கடிதங்களைப் பலருக்கு அனுப்புவார்கள் ,, சேமிப்பு 


த்தகக் 


உலகின் 
றன 
பாங்கு நிறுவனங்கள் 
பாங்குக் கணக்குத் திறப்பு நமூனா ( அனுபந்தம் ஆ நமூனா 18. ) 
மிகவும் பயனுள்ளது எனலாம் . நடப்புவைப்புக் கணக்கும் மற்றும் 
தரக் கணக்குகளைத் திறக்க விரும்புபவர்களுக்குத் தனிப்பட 
கடிதம் எழுதப்படும் . சம்பள உரைகளில் கவர்ச்சிகரமான 
முறையில் மழை நாட்களுக்குச் சேர்த்து வைக்க வேண்டாமா 
என்ற சொற்களைப் பயன்படுத்தித் தொழிலாளிகளைச் சேமிப்பு 
பாங்குக் கணக்கில் சேர்க்க முயலலாம் . 

மாதவெளியீடுகளும் காலாண்டு வெளியீடுகளும் . 
புத்தகங்களும் : -- மேனாடுகளிலுள்ள பெரிய பாங்கு நிறுவனங்கள் 
மாதவெளியீடுகளையும் , காலாண்டு வெளியீடுகளையும் அச்சடித்து 
வழங்குகின்றன . 

இவை வர்த்தக , பாங்குத் தகவல்களைப் 
பெற்றுள்ளன . நடப்பிலுள்ள நிதி , வர்த்தகம் சம்பந்தமான 
பிரச்சினை பற்றி விவாதிக்கும் கட்டுரைகள் இவற்றில் காணப் 
படுகின்றன . 

இன்னும் அநேக பாங்குகள் இவ்வாறான 
பிரச்சினைகளைக் கட்டுரைப் புத்தகங்களாக அச்சிட்டுத் தங்களது 
வாடிக்கைக்காரர்களுக்கு வழங்குகின்றன . நியுயார்க் நகரில் 
உள்ள பாங்கர் ட்ரஸ்ட் கம்பெனி ( Banker s Trust Coy ) சில 
ஆண்டுகளுக்கு முன்னர் பல நாட்டிலுள்ள பொது மக்களின் நிதி 
நிலையைப் பற்றி விவாதித்து ஆறு புத்தகங்களை வெளியிட்டது . 

இந்தியாவிலுள்ள பெரும் பாங்கு நிறுவனங்கள் மாதத் 
தாள்களை வெளியிடுகின்றன . அவற்றில் பாங்கு , நிதிச் சந்தை , 
இவற்றின் நிலைமையை விவாதித்தும் , நிலவில் உள்ள வர்த்தகக் 
செய்திகளையும் வெளியீடு செய்கின்றன . இதர பாங்குகளும் 
இவ்வழியைக் கடைப்பிடித்தல் இன்றியமையாதது . பாங்க் 
ஆஃப் பரோடா ( Bank of Baroda ) வாராந்திர அறிக்கையை 
வெளியிடுகிறது . 

தேசப்படங்களும் , காலண்டர்களும் : தேசப்படங்கள் 
காலண்டர்கள் , பணத் தோற்பை , தினக்குறிப்பு போன்ற 
அன்பளிப்புகளைத் தமது வாடிக்கைக்காரர்களுக்குப் பெரிய 
பாங்குகள் கொடுத்து வருகின்றன . அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
உள்ள பாங்குகளும் இதர மேனாடுகளிலுள்ள பாங்குகளும் சில 
நாடுகளிலுள்ள நிதி வர்த்தக நிலையை விவாதித்து , 

தங்கள் 
வாடிக்கைக்காரர்களுக்குத் தகவல் 
தங்கள் வட்டாரத்தில் சாகுபடியாகும் உயர்ந்த ரகக்கோதுமை 
தானியம் , பருத்தி இவைகளை ஆய்ந்து பரிசும் , சான் றிதழ்களும் 
கொடுக்கும் பாங்குகளும் உள்ளன . 


முறைகளை 


வர்த்தக 


நாடக 


சிறிய பொம்மைகளை அழகு பெற அமைத்து விற்க முன்வருபவர் 

5025 / - பெறுவதாகவும் சித்தரித்துக் காட்டலாம் . 
236 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
வில்லியம் பரோ சேமிப்பு பாங்கு ( Williamburgh Savings 
Bank ) £ 100 / -க் குறையாது சேமிப்புக் கணக்கு 

வைத்துக் 
கொள்ளும் வாடிக்கைக்காரர்களுக்கு , வாணால் சட்டி , மேசை 
விளக்குப் போன்ற அன்பளிப்புகளைக் கொடுக்கின்றது . 
சாளரங்களில் புறக்காட்சி : 

பெரிய வர்த்தக 
நிறுவனத்தின் புறக்காட்சிக்கான 

அதே 

பாங்கு 
றுவனங்களும் கையாளுகின்றன . இருவருடைய கோட்பாடும் 
ஒன்றே- அதாவது விற்பனை செய்தல் - முதலில் கூறப்பட்டவர் 
வர்த்தகச் சரக்குகளை விற்கிறார் . பின்னர்க் கூறப்பட்டவர் தமது 
பணியை விற்க முன் வருகிறார் . தையற்காரரால் உருவாக்கப்பட்ட 
நிறுவனத்தின் உரிமையாளர் . 

இங்கோ 

சேமிப் 
பியக்கத்தின் வாசகங்களை அழகுற எழுதி , மூதுரைகளை 
உருவில் வடிவம் கொடுத்து வருகிறார் .-- ஏழ்மையினின்று 
விடுவித்துக்கொள் ” என்ற வாசகத்தைப் பசியுடன் உள்ள ஓநாய் 
ஒன்று இரையைக் கண்டும் அடித்துச் சாப்பிட 

முடியாது 
நிற்கிறது . காப்புடன் உள்ள அழகிய குடிசையில் போதிய 
வசதிகளுடன் ஒரு குடும்பம் இருப்பதாகவும் மாரிக் காலத்தில் 
கூட தனது நிலை மோசமில்லை என்ற விவரங்களையும் சித்தரித்து. 
காட்டப்பட்டுள்ளது . 

இந்திய பாங்குகள் செய்ய வேண்டியதென்ன : - தனம் தேடி 
உண்ணாது 

புதைத்து வைக்கும் கொள்கையைக் கண்டிக்கும் 
நிலையில் பாங்குகள் முயற்சி செய்யலாம். சேமிப்புப் பெட்டியில் 
ஒருவன் ரூ . 5,000 / -ஐப் போடுவதாகவும் இன்னொரு துவாரத்தின் 
வழியே ரூ . 
இன்னொரு படத்தில் ஒருவன் 1 ரூ . பணத்தாள்களை இரும்புப் 
பெட்டியிலிட்டு வைத்தும் அதுத்துருபிடித்தும் , எலிகள் அந்தப் 
பணத்தை தம் வளைகளுக்குக் கொண்டுபோவதாகக் காட்டி 
அவன் தலையில் கை வைத்துக்கொண்டு மனம் நொந்து போவது 
போலக் காட்டலாம் . இன்னும் சில பாங்குகள் தங்கப் பாளங்களை 
அடுக்கியது போன்றும் இதர நாட்டுச் செலாவணிக்கான 
சித்திரங்களை வரைந்து காட்டலாம் . செக்குத்தாளின் 
உருவத்தைப் பெரியதாகப் படம் பிடித்து அதை நன்கு எழுதி 
அதனடியில் பொன் போன்றது நல்ல பாதுகாப்பு பெற்றது ” 
என்று எழுதினால் பார்ப்பவர்களுக்கு புரியக்கூடும் . கல்வி 
வாசனையற்ற கிராம வாசிகளுக்கு ஒளிப்பட மூலம் விரிவுரைகள் 
நிகழ்த்தலாம் . கிராமக் கடன் கொடுப்போரின் தீச்செயல்களை 
விளக்கி அதிக வட்டி 

பணத்திற்குப் பதிலாக 


கோரல் , பண் 


* 


போட்டி 


தோன்றி 
சீர்ப்படுத்தி 

ல்லை யாதலால் அடக்கவிலைக் கணக்கைப்பற்றிய 
பாங்கு நிறுவனங்கள் 

237 
தானியத்தை தமதாக்கிக்கொள்ளுதல் , நீதிமன்றத்திற்குப்போய் 
அவர் வழக்காடிக் கடன் பட்டோரை வீடு காடு இன்றி அனாதை 
யாக்குதல் போன்ற செயல்களைப் படமாக்கிக்காட்டலாம் . சற்று 
புத்திக்கூர்மையுள்ள விவசாயி கூட்டுறவுக் கடன் சங்கத்தில் 
உறுப்பினராகிக் கடன் பெற்று , மாதத் தவணைகளில் கடனைத் 
திருப்பி குடும்பத்துடன் சுகமாக வாழ்வதாகக் காட்டலாம் . 
பாங்கு கணக்கியல் 

அடக்க விலைக் கணக்கியல் : - வர்த்தகக் கணக்கு எழுதும் 
முறை எவ்வளவு முக்கியமானது என்று இங்கு கூறப்புகின் 
அதை மிகைப்படுத்திக் கூறியதாகக் 

கொள்ளக்கூடாது . 
தவறின்றி எழுதப்படும் கணக்கைத்தான் னைவரும் விரும்பு 
கிறார்கள் . அதனால் பாங்கு வெகுவாக முன்னேறும் என்று 
கூறவும் வேண்டுமா ? இந்த நாட்களின் போட்டா 
மி தமிஞ்சி நிறைந்துள்ள சமயத்தில் எந்த வர்த்தகமோ , வாணிக 
நிறுவனமோ , அல்லது தொழிலோ உற்பத்தி விலை அல்லது 
அடக்கவிலையைக் கருதாது முன்னேற முடியாது . சில நபர்கள் 
இத்துறையில் ஈடுபட்டு வல்லுநர்களாகத் திகழ்கின்றனர் . 
சிலவகைப்பட்ட உற்பத்தித் தொழில் 
உற்பத்தித் தொழில் நிறுவனங்களில் 

வனங்களில் இந்த 
அடக்கவிலைக் கணக்கியலைப் புகுத்தி நல்ல விரிவான முறையில் 
கண்காணித்து 

வருகின்றனர் . நிலவில் சில தனிப்பட்ட 

அடக்கவிலைகள் தொழில் கணக்கர் 
நிலையம் , லண்டன் , ( Institute of costs and works Accountants 
London ) தேசியத் தொழில் அடக்கவிலைக் கணக்கர் சங்கம் , 
நியுயார்க் ( National Association of cost Accoutants , Newyork ) 

வை இதில் வல்லுநர் பயிற்சி கொடுக்கின்றன , இந்தியாவிலும் 
அடக்கவிலைத்தொழில் கணக்கர் நிலையம் , (Institiute of costs 
and Works Accountants) கல்கத்தாவில் இருந்துகொண்டு 
மெச்சத்தக்க அளவில் பணியாற்றி வருகிறது . இதை இந்திய 
அரசினர் ஏற்புச்செய்துள்ளனர் . ( Recognition ) பாங்குத்தொழில் 
நடத்துபவர் சரக்குக்கொள் முதல் செய்வதும் இல்லை , விற்பனை 
செய்வதும் 
பிரச்சனை எழவில்லை பாங்கு தனது வா ! 

வாடிக்கைதாரர்களுக்குச் 
சில நற்பணிகள் புரிந்து வருவதால் அவைகளால் அடக்கவிலை 
குறைவா , அதிகமா , அல்லது இலாபமா நட்டமா எனக்கருத 
வேண்டிவருகிறது . சில வாடிக்கைக்காரர்களின் கணக்குகளில் 
போதிய ஆதாயம் வராவிடில் அவர்களுக்கு பாங்கு அறிக்கை 
விடக்கூடும் . 


அவர்களுக்கு பாங்கு அறிக்கை | 


238 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


செம்மையான பாங்குத் தொழில் நடத்த மிக இயல்பான 
தேவை : அடக்கவிலையைக்காண மட்டும் கணக்குகள் தேவைப் 
படுகின்றன என்பதன்று ; தொழில், வர்த்தக நிறுவனங்கள் எவ் 
வளவு நமக்குப்பாக்கியென்றும் நாம் எவ்வளவு தொகை கொடுக்க 
வேண்டும் என்றும் காணவே இவை பயன்படுகின்றன . மேலும் 
தவறான முறையில் கணக்குகள் வைத்துக் கொள்ளுவதாலும் 
சரியானபடி 

அவ்வப்போது கணக்குகள் எழுதப்படாவிடினும் 
பாங்கு நடத்துவோரின் கடன் நிலைமை 

பாதிக்கப் 
பட்டதோடல்லாது சொல்லொணாத் துன்பங்களிலும் 

பாங்கு 
நடத்துவோரை ஆழ்த்திவிடும் . ஏ என்பவர் தம்கணக் 
கில் வரவு வைக்குமாறு பாங்கு நடத்துவோருக்குப் பணம் கொடுப் 
பின் , பாங்கு எழுத்தர் அந்தத்தொகையை ஞாபகப்பிசகாக d 
என்பவருடைய 

கணக்கில் 

வரவு வைத்தார் , 
கையேட்டின் ( Pass Book ) கணக்கை அனுசரித்துப் பணம் பெற்ற 
தாகக்கூறி நிரூபித்தால் பாங்கு நடத்துவோர் பீ அதிகமாகப் 
பெற்ற பணத்தைத் திரும்பிப்பெறுவது கடினம் . அதேபோன்று 
ஏ கணக்கின் தவற்றின் அடிப்படையில் அவருடைய செக்கு 
களைக் கொடுக்க மறுத்து அதன் பின் விளைவாக அவருக்கு நட்டஈடு 
கட்டவேண்டிவரும் . வர்த்தகர்களும் , வியாபாரிகளும் 

இந்த 
பாங்கு கணக்கு முறையை நம்பியிருப்பதால் , இந்தக்கிளையைச் 
செம்மையாக நடத்தத் தகுதியான நீண்ட காலப்பணியிலீடுபட்ட 
அதிகாரியை 

நியமிக்கின்றனர் . 


பீ 1 


தன் 


சரியான கணக்கு வைப்பதின் கொள்கைகள் : - சரியான 
முறையில் கணக்குவைப்பதின் கொள்கைகளைக் கீழ்க்கண்டவாறு 
கருதலாம் . 


( அ ) பாங்கியினால் நடத்தப்பபட்டுவரும் எல்லாக்கொடுக்கக் 

வாங்கல்களையும் தேதிவாரியாக பாங்கு வைத்துக்து 
கொண்டு நாள்தோறும் எவ்வகையான தொழில் 
புரிந்தது என்று நிரூபிக்க வேண்டும் . நடப்பில் உள்ள 
கணக்குகள் மிகவும் அவசியம் எனக்கூறலாம் . 


( ஆ ) ஒரு பாங்கியின் கணக்குகளின் மூலம் எந்தெந்த நபர் 

பாங்கிற்குப்பாக்கி அல்லது மேற்படி நபருக்குப்பாங்கு 
எவ்வளவு பாக்கி என்றும் , கண்டுகொள்ளவேண்டும் 
தனது வாடிக்கைக்காரர்களுக்கு கணக்கில் எவ்வளவு 
பாக்கி என்று தெரியாத நிலைமையில் பாங்கி இருப்பின் 
பாங்கு நடத்துபவர் அவர்களைச் சடுதியில் கணக்கைத் 
தீர்த்துக்கட்டி விடுமாறு தாக்கீது விடவும் , அவர்கள் 


பாங்கு நிறுவனங்கள் 


239 


அனுப்பிய செக்குகளை மதிப்புக்கொடுத்து எழுதியனுப் 
பியவற்றைக் கொடுக்கவும் மறுப்பார்கள் . இதனால் 
மற்றையோருக்குக் கொடுக்கவேண்டியவை கவனிக்க 
படாது போய்க்கொண்டிருக்கின்றன . 


( இ ) எல்லாக்காலங்களிலும் உள்ள சரியான நிலை யென்ன 

என்றும் புதிய வர்த்தகம் தன் போக்கில் முன்னேறி 
யுள்ளதா பின் தங்கியுள்ளதா என்றும் கண்காணித்து 


வரலாம் . 


வர்த்தகக் கணக்கு முறை பாங்குகளுக்குப் 
கொள்கைகளாகப் பயன் படுகின்றன :- எவ்வகையான வர்த் 
தகத்தொழிலுக்கும் வர்த்தகக் கணக்கு முறையின் பொதுக் 
கொள்கைகள் பயன்படுவதுபோல பாங்கியினுடைய கணக்குகளை 
வைத்துக்கொள்ளவும் பயன் படுகிறது . கிட்டதட்ட 

எல்லா 
பாங்குகளிலும் ஒரே சீரான கணக்குமுறையின் விதிகளைக் 
கொள்ளுவதால் பொதுவாக ஒரே மாதிரியான கணக்குப் 
புத்தகங்களைக் கொண்டுள்ளனர் . எம்முறையில் புத்தகங்களை 
எழுதிவருகின்றனர் , புத்தகங்கள் 

பதிவு செய்யப்படு 
கின் றன என்பதெல்லாம் அந்தந்த பாங்கு கையாளும் முறை 
களைப் பொருத்தது . 


பாங்கியினுடைய ரிகார்டுகள் : - எல்லா பாங்குகளும் பயன் 
படுத்திவரும் எல்லாப் புத்தகங்களையும் பற்றி இங்கு அடுக்காகக் 
கூறி விளக்குவது எளிதன்று . பாங்கிகளுடைய தேவையை 
அனுசரித்துப் புத்தகங்கள் மாறும் எனலாம் . கணக்குப்புத்தகங் 
கள் தவறின்றி எழுதப்பட்டும் , விடுதலின்றிப் பதிவு செய்யப் 
பட்டும் வந்தால் அதன் முடிவுகளைப்பற்றி இங்கு கூறத்தேவை 
யில்லை . கணக்குப் பதிவு முறையை எளிதாக்கியும் , 
தரப்படுத்தியும் சீரமைக்கப் பல முயற்சிகள் நடந்துவருகின்றன . 
முன் னேற்ற மடைந்த பாங்கியின் முறைகளை இதரப்பாங்குகள் 
கடைப்பிடித்து வருகின்றன . மூன்றுவகை ரிகார்டுகளை 
பாங்குகள் எழுதி வருகின்றன . 


( அ ) கூட்டு நிறுவன ரிகார்டு 
( ஆ ) நிதி சம்பந்த ரிகார்டு 
( இ ) புள்ளி விபர ரிகார்டு 


இலாப 
240 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கூட்டு நிறுவன ரிகார்டு : பாங்குகளுடைய கூட்டு 
அமைப்புச் சம்பந்தமான தகவல்களைக் கொடுக்கும் ரிகார்டுகள் 
ஆகும் . 

இவை ( I ) பாங்குப் பேரேடு , ( II ) பாங்குச் 
சான்றிதழ்ப் புத்தகம் ( அனுபந்தம் ஆ . நமூனா எண் உஐக்காண்க) 
( III ) 

பங்கு மாற்றும் புத்தகம் . ( IV ) இலாப ஈவுப்பங்கு 
புத்தகம் . ( V ) நிகழ்க்சிக்குறிப்பேடு. பாங்குப் பேரேட்டில் 
அநேகம் பங்குதாரர்களின் கணக்குகள் எழுதப்பட்ட அவர் 
களுடைய பங்குகளின் எண்ணிக்கை அவற்றின் முகப்பு மதிப்பு 
அவற்றின் வகையாகக் கொடுத்துள்ள பணம் , 

கணக்கி 
லிருந்து மாற்றம் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை. ஒரே 
பங்குதாரரின் பெயரில் கணக்குகள் இருப்பதை நன்கு 
கவனித்துக் கொள்ள வேண்டும் . பலவகையான பங்குகளைப் 
பெற்றாலும் , பல சந்தர்ப்பங்களில் தமது நிலைமைக்கு ஏற்றவாறு 
பங்குகள் பெற்றிருப்பின் வெவ்வேறு கணக்குகள் ஒரே நபரின் 
பேரில் இருக்கலா மேயேன்றி வேறெந்தச் சந்தர்ப்பங்களிலும் 
அவ்வாறு வைத்துக்கொள்ளக் கூடாது . இதனால் ஐந்தொகை,, 
ஆண்டறிக்கை நகல்கள் 

அனுப்பவேண்டியது இல்லை . 
அதனால் அச்சுக் கூலியும் , தபால் கூலியும் குறையக்கூடும் . 
பங்குச்சான்றிதழ்ப் புத்தகத்தில் சான்றிதழின் அடிச்சீட்டுகள் 
கொடுப்பதற்கான கட்டளையின் அடிச்சீட்டுக்கள் இருக்கும் . 
இயக்குநர் குழுவின் கூட்டமும் பாங்குக்குழுவின் கூட்ட நிகழ்ச்சி 
விவரமும் நிகழ்ச்சிக்குறிப்பில் எழுதப்படும் . 


கம்பெனிக் கூட்டம் 1956 - ன் பல பிரிவுகளின் விபரப்பட்டி 
இயக்குநர்களின் பட்டி , இயக்குநர்களின் பங்குகள் விவரப்பட்டி 
ஒப்பந்தப்பட்டி என்ற புத்தகங்களும் ரிகார்டுகளும் வைக்கப்படல் 
வேண்டும் . 


நிதிசம்பந்தமன ரிகார்டுகள் பாங்கியின் நிதிசம்பந்தமான 
ரிகார்டுகள் தவிர்க்க வியலாதவை . அன்றாடத் தொழிலுக்கு 
அவை பெரிதும் பயன் படுகின்றன . 


கீழே கொடுக்கப்பட்டவை பாங்கியில் முதன்மைப் புத்தகங் 
களாகப் பயன்படுகின்றன . 


1. ரொக்கப் பகுதி : 
1. கவுண்ட்டர் ( Counter ) ரொக்கச்சிட்டா 

ரொக்கம் பெறும் புத்தகம் . 


அல்லது 


பாங்கு நிறுவனங்கள் 


241 


2 . 


5 . 


பணம்பெறும் தினக்குறிப்பு அல்லது வேஸ்ட் புத்தகம் 

(Waste Book ) . 
3. பிரிவுரொக்கப் புத்தகம் . 
4.1 பணம் தருவதற்கான ரொக்கப் புத்தகம் . 

நாணய இருப்புப் புத்தகம் . 
6 . பணம் கொடுப்பதற்கான வேஸ்ட் புத்தகம் . 
7 . " உள்ளே வரும் செக்குத் தீர்வகப் புத்தகம் . 

அயலுார் செக்குத் தீர்வகப் புத்தகம் (வெளியே 

உள்ளே என்று அறியவும் ) 
9. செக்குத் தீர்வக இருப்புப் புத்தகம் 
10. ரொக்க இருப்புப் புத்தகம் 


8 . 


2. உண்டியல் பகுதி 
11 . 

குறுகிய கால உண்டியல் புத்தகம் 
12 . உண்டியல் ஜர்னல் அல்லது தினக்குறிப்பு 
13. கழிவு நீக்கப்பட்ட உண்டியல்கள் புத்தகம் 
14. கழிவு ( தள்ளுபடி ) பேரேடு , சம்மதம் பெற்ற பேரேடு 
15. சம்மதம் விவரப் புத்தகம் 


3. ஆவணங்களும் முதலீடுகளும் உள்ள பகுதி 
16 . ஆவணங்கள் பதிவுப் புத்தகம் 
( அ ) பொது 
ஆ ) வாடிக்கைக்காரரின் கடன் 
இ ) கூட்டுப் பங்குத்தாரர்களின் மற்றும் 

இதரக் குறுகிய காலக்கடன்கள் 
( ஈ ) நிரந்தரக் கட்டளைப் புத்தகம் 


4. வாடிக்கைக்காரர்களின் பகுதி 

17. நடப்பு வைப்புக் கணக்குகள் 
18. தவணை வைப்புக் கணக்குகள் 
19. கடன் கணக்குகள் 
20. கடன் ரொக்கக் கணக்குகள் 
16 


2 செலவு 
242 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
5. இலாப நட்டக் கணக்குப் பகுதி 
21 நடப்புக் கணக்குப் பிரிவுப் புத்தகம் ( பற்று அல்லது 

வரவு ) அல்லது சுருக்கம் 
22 . வாடகைகள் பேரேடு 
23. வாடிக்கைக்கார்களுக்கு விற்ற ஆவண விபரம் 
24. வாடிக்கைக்காரர்களுக்கு என்று வாங்கிய 

ஆவண 
விபரம் 
25. சம்பளப் புத்தகம் 
6 . கிளை அலுவலகங்கள் பகுதி 
26. பற்று ஜர்னல் 
27. வரவு ஜர்னல் 
28. செக்குகள் அனுப்புதல் 
29. செக்குகள் பெறுதல் 

புள்ளி விவரரிகார்டுகள் : -- இன்றைய நிலையில் ஒவ்வொரு 
வர்த்தக நிறுவனமும் தவறில்லாது தகவல்களைச் சேகரித்து 
முன்னேற்றத்தை 

ஆவலுள்ள தாக இருக்கின்றன . 
அதற்கான புத்தகங்களைப் புள்ளி விவரரிகார்டுகள் எனக் 
கூறலாம் . எடுத்துக் காட்டாக ஒரு பாங்கு முன்னேறி வருகிறது 
அல்லது பின் தங்கியது என்று அறிய அதற்கான காரணங்களை 
ஆராய முற்படலாம் . 

சில வகையான பாங்கு தகவல்களைப் 
பற்றிய 

விவரங்கள் நாட்டு மக்களுக்குப் பெரும் 
படிப்பினையாகவும் உதவும் . குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் 
பொருளாதார நிதி நிலைமையை அறியப் பெரிதும் பயன் 
படும் . 

அவற்றின் பயன்கள் : -- புள்ளியியலின் மூலம் அதிகப் 
படியான தகவல்கள் சேகரிக்கப் பெற்ற தகவல்களைத் திரட்டி 
வர்த்தகத்தைக் கட்டுப்படுத்தி நடத்துபவர்களுக்குப் பெரிதும் 
பயன் 

படுகிறது . பாங்கு வர்த்தகத்தை நல்லமுறையில் 
கண்காணித்துவர பாங்கியின் தொழிலைக் கடன்கள் , வைப்புகள் , 
வரவு , 

என்று வகைப் படுத்திக் கொள்ள வேண்டும் . 
புள்ளியியலைக் 

கொண்டு பாங்கு நிர்வாகி இலாப ஏற்ற 
இறக்கத்திற்கான காரணங்களை எளிதில் கூறுவார் . கீழ்க்கண்ட 
வகைகளில் புள்ளிவிவரம் சேர்த்துச் சரியான நிலையைப் புரிந்து 
கொள்ள இயலும் . 


புள்ளி 


பாங்கு நிறுவனங்கள் 


243 


1. திறக்கப்பட்ட புதிய கணக்குகளும் அவற்றில் இடப்பட்ட 

முதல் வைப்புகளின் சாரசரியும் 
2. தீர்க்கப்பட்ட கணக்குகளும் அவ்வாறு மூடுவதற்கான 

காரணங்களும் 
3. ( அ ) வைப்புகளின் மொத்தத் தொகை மாத முழுவதும் 

பெற்றதும் திருப்பிக் கொடுத்ததும் . அந்த வைப்புகளின் 
பலவகைகளை விபரப்படுத்த வேண்டும் 
( ஆ ) விடுத்த பற்றுத் திருமுகங்களின் எண்ணிக்கையும் 
அவற்றின் அடிப்படையில் வந்த சாரசரி தொகையும் 


4. கொடுக் கப்பட்ட செக்குகளின் எண்ணிக்கை 


5. செக்குகள் , 

உண்டியல்கள் மற்றும் இதரவகைகள் 
மாதவாரியாக பாங்கியினால் வசூலிக்கப்பட்ட விவரமும் 
எண்ணிக்கையும் 


புள்ளி 


முன்னர் 


1936 ஆம் 


அரசினரின் 


இந்தியாவிலுள்ள பாங்குகளைப் பற்றிய புள்ளி விபரம் ஏற்கக் 
கூடிய நிலையில் இல்லை : -- பாங்குகளைப் பற்றிய தகவலைக் 
கொடுக்கும் 

விவரங்கள் வருந்தத்தக்க முறையில் 
அமைந்துள்ளன . குறிப்பாகக் கூட்டுப்பங்கு பாங்குகளைப்பற்றின 
புள்ளி விவரம் நடப்பு நிலையை விளக்காது . இரண்டாண்டுகளுக்கு 
உள்ள நிலையைக் காட்டும் . 

ஆண்டில் 
வெளியிடப்பட்டபாங்கு அட்டவணை 1934 ஆம் ஆண்டின் விபரங்களை 
விளக்குகின்றது . ரிசர்வு பாங்கு இது சம்பந்தமாகக் காட்டும் 
அக்கரைக்கு நாம் நன்றி செலுத்தக்கடமைப் பட்டுள்ளோம் . 

வர்த்தகப் புள்ளிவிபர டிபார்ட்மெண்டு இந்த 
விபரங்களைத் தொடர்பற்ற முறையில் கொடுத்து வந்தது . 
ஆயினும் ரிசர்வு பாங்கு அயரா உழைப்புடன் எல்லாப் புள்ளி 
விபரங்களையும் நன்கு ஆய்ந்து , கால தாமதமின்றித் திரட்டி 
அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் அட்டவணைப்படுத்தியுள்ளது . 
இப்புத்தகத்தின் முன் பிரதிகளில் , இந்திய பாங்குகள் விடுத்த 
எத்தனை செக்குகள் செக்குத் தீர்வகத்தின் மூலம் மாற்ற பட்டு 
எவ்வளவு தொகை மாறியது என்ற விவரத்தை வெளியிட 
வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தோம் . இப்போது அம்மா திரித் 

அரசினரால் 

வெளியிடப்பட்டு வருகிறது 
என்பதை நன்றிகலந்த பெருமிதத்துடன் கூறுகிறோம் . வாராந்திர 
விபரம் கொடுப்பதுடன் கடந்த ஆண்டின் முன் வார பின்வார 
விபரங்களையும் ஒப்பிட்டுப் பார்க்க வசதி செய்து கொடுத்தால் 
மிக நலமாயிருக்கும் . 


தகவல்கள் 


சிலகுறிப்பிட்டஇந்தியக்கூட்டுப்பங்குபாங்குகளின்செலுத்தப்பட்டமூலதனத்திற்கு 

இலாபத்திற்குமுள்ளஒற்றுமையைவிளக்கும்அட்டவணை 


நீ 


க 


பாங்கியின்பெயர் 


வைப்புகள் 


1 


2 


3 


6 


7 


8 


9 


10 


இந்திய 
பாங்குகள் 
( 
1962 
) 


5 ஆயிரம்ரூபாய்கணக்கில் 


2.6 


26,92547.9 


23 
| 
1,002 
( 
8 
) 


3.6 


17,996 
| 
57.1 


20 
| 
350 
( 
10 
) 


தி 
ஸ்டேட் 
பாங்க் 
ஆஃப் 
இந்தியா56,250|87,500|1,43,750|56,36,590 
தி 
ஸெண்ட்ரல் 
பாங்க் 
ஆஃப் இந்தியாலிட், 

} 31,5365095982,49522,91,199 
தி 
தி 
பாங்க் 
ஆஃப் 
இந்தியா 
லிமிடெட் 
) 
40,500 
| 
40,50081,00015,37,754 
தி 
பாங்க் 
ஆஃப் 
பரோட 
லிமிடெட் 20,00020,81440,814)11,38,933 


5.3 


|11,153|27.5 


20 


87 
( 
14 
) 


3.6 


6,316316 


16 
] 
158 
( 
14 
) 


திபஞ்சாப்நேஷனல்பாங்க்லிட். 


19,964|23,246 


43,210|16,40,592 


2.6 


11,38357.0 


20 
416 
( 
3 
) 


தியுனைடெட்கமர்ஷியல்பாங்க்லிட். 
22,334| 
30,300 


52,634 


10,23,336 


5.1 


7,333|32.8 


12 
| 
150 
( 
12 
) 


5. பாங்கு நடத்துபவர் 
கடன் பெற்றவரானபோது 


முன்னர்க் 


கூறியபடி பாங்கு நடத்துபவரும் அவரது 
வாடிக்கைக்காரரும் பெற்றுள்ள உறவு 

முறை 

கடன் 
கொடுத்தவரும் கடள் பெற்றவரும் பழகும் தன்மையைப் 
போன்றது . வாடிக்கைகாரரின் கணக்கின் நிலையை அனுசரித்தே 
இது அமையும் . பாங்கு நடத்துபவரின் இரண்டு முக்கியக் 
கடமைகள் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் ஆகும் 
முதலாவதாகக் கடன் வாங்கும் முறையைப் பற்றி விளக்கம் 
கொடுப்போம் . 


நாணயப் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற விழையும் போது : 
தற்காலத்தில் எந்தப் பெருவாரி வாணிபமும் உரிமையாளர்களின் 
சொந்த நிதியைக் கொண்டு நடத்தப் படுவதில்லை . ஆனால் , பாங்கு 
வர்த்தகத்திலோ கடனாகப் பெற்ற பணம் மிகவும் இன்றி 
யமையாதது . பாங்கு நடத்துபவர் அதிக லாபம் பெறவிரும்பினால் 
குறைந்த வட்டியில் கடன் வாங்கி அதிக வட்டியில் கடன் கொடுக்க 
வேண்டும் . இன்றும் தரகு 

என்னும் கமிஷன் , 
பரிவர்த்தனை காப்பறைக்கான வாடகை இவைகள் மூலமாகவும் 
லாபம் உண்டாகும் . இந் நாட்டிலுள்ள பெரிய வணிக பாங்குகள் 
பெறக்கூடிய அமித லாபத்தில் மேலே கூறிய வகைகள் ஒரு சிறு 
பகுதியே ஆகும் . லாபத்தில் பெரும்பகுதி அவர்களிடம் வைப்பில் 
விட்டுவைத்திருந்த நிதியை பயனுள்ள வகையில் ஈட்டில் விட்ட 
காரணத்தால் ஏற்பட்டதாகும் . பொதுவாகச் செலுத்திய 
மூலதனம் பெரும் வைப்புகளின் குறைந்த விகிதத்திலிருப்பின் 
அது அளிக்கும் லாப ஈவுப்பங்கு கூடுதலாக இருக்கும் . இதை 
விளக்கும் அட்டவணை 244 ஆம் பக்தத்தில் பர்க்க . 


கடன் வாங்கும் வகைகள் : -- பாங்குவர்த்தகர் வைப்புகளைப் 
பெற்றும் , ரொக்கச் சான்றுகள் மூலமாகவும் , டிபைஞ்சர் என்ற 
கடன் பத்திரங்களை வெளியிட்டும் , பத்திரங்கள் மூலமாகவும் 


தான் 


ஆரம்பத்தில் 
காரணத்தகத் 
தொழில் புரிய போதிய இடவசதி இருந்த 
246 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
மாற்று உண்டியல் எழுதியும் போதிய கடன் பெறுகிறார் . ஆயினும் 
பாங்கு நோட்டு ( Bank Nite) வெளியிடும் முற்றுரிமை நாட்டின் 
மத்திய பாங்கின் பத்திரங்கள் இவை வணிக பாங்குகளில் மிகவும் 
விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளப் படவில்லை யாதலால் வைப்பு 
களின் மூலம் தான் வர்த்தகம் நடைபெறுகிறது . இந்த உண்மை 
இந்திய நாட்டு பாங்குகளில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் 
விளங்குகிறது . 

இங்கிலாந்தில் பாங்கு நோட்டு வெளியீடு - கடந்த 
லாந்து நாட்டின் பாங்குகள் அனைத்தும் முக்கியத் தொழிலாகப் 
பணம் பெற பாங்கு நோட்டுகளை வெளியிட்டு வந்தன . 1825 ம் 
ஆண்டுவரை பாங்க் 

இங்கிலாந்து ( Bank of England ) 
நீங்கலாக இதர கூட்டுப்பங்கு பாங்குகள் பாங்கு நோட்டுகளை 
வெளியிட அனுமதிக்கப்படவில்லை .. இதன் விளைவாக பாங்க் 
ஆஃப் இங்கிலாந்து மட்டிலும் 

கூட்டுபங்கு பாங்கு 
வர்த்தகம் செய்ய அதிகாரம் பெற்றிருந்தது என்று தவறாகப் 
பொது மக்கள் கருதி வந்தனர் . பங்குகளுக்குக் கொடுக்கப்பட்ட 
பணத்தாள் வெளியிடும் முற்றுரிமை லண்டன் மாநகரிலிருந்து 
65 மைல் வட்டாரத்துக்குள்ளாக இருந்த படியால் 1825 ஆம் 
ஆண்டுவரை எந்தக் கூட்டுப் பங்கு பாங்கும் திறக்கப் படவில்லை . 
இந்த நிறுவனங்கள் பணத்தாள் வெளியீடு முற்றுரிமை பெறாது 

தர பாங்கு அலுவல்களைச் செய்து வெகுவாக லாபம் பெற 
ஆரம்பித்து வெற்றிப்புகழ் நாட்டின . 1844 ஆம் ஆண்டில் பாங்குச் 
சட்டம் உருவாகியது . பணத்தாள் வெளியிடும் உரிமையுடன் 
புதிய - 

பாங்குகள் திறக்கக் கூடாதென்றும் , பணத்தாள் 
வெளியிடும் உரிமைகள் பெற்றுள்ள பாங்குகளின் மீது கட்டுப் 
பாடுகள் கொண்டுவரப்பட்டன . 1844- ஆம் ஆண்டு ஏப்ரல் மீ 
27 - ஆம் தேதிக்கு முன்னர்க் கடந்த பன்னிரெண்டு வாரங்களில் 
உருமாற்றமாகவுள்ள பணத்தாளின் மதிப்பளவில் தான் வெளியீடு 
செய்யலாம் என்று முற்றுரிமை 

முற்றுரிமை ஈந்தது . பணத்தாள் வெளியீ 
டின்றி இதர பாங்குத் 

புதிய பாங்குகள் திறக்கப்பட்டன சட்டம் 
கட்டுப்பாட்டினை ஏற்படுத்த வில்லை . பாங்கு நோட்டு வெளியிடும் 
உரிமை 

பெற்றிருந்த பாங்குகளும் , கிராமப்பகுதிகளிலிருந்து 
நோட்டு வெளியிடும் பாங்குகளும் தங்களுடைய முற்றுரிமையை 
வேண்டாமென்று சாதாரண பாங்குகளாயின . சில பாங்குகள் 
லண்டன் மாநகர பாங்குகளுடன் பிணைத்துக்கொண்டன . 

கிராம 
பாங்குகள் பணத்தாள் வெளியிடும் உரிமையை வேண்டாமென்று 
லண்டன் மாநகரில் கிளை திறக்க ஆரம்பித்தன . பணத்தாள் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 


247 


வெளியிடும் உரிமை நீங்கலாக இதர வர்த்தகம் அளவுமீறி 
வளர்ந்தகாரணத்தால் பாங்க் ஆஃப் இங்கிலாந்து நீங்கலாக 
ஏனைய இருதூற்றெழுபத் தொன்பது பாங்குகளும் நோட்டு 
வெளியிடும் உரிமையை திருப்பித்தந்தன . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஐரோப்பாவும் : பணத்தாள் 
வெளியிடும் இந்த முற்றுரிமை தேசீய பாங்குகள் மேற்கொண்டன 
ஆயினும் , இந்தக் கொள்கை ஐக்கிய நாடுகளில் மறைந்து 
கொண்டு வருகிறது . ஐரோப்பிய நாடுகளான ஃபிரான்ஸிலும் 
பெல்ஜியத்திலும் பாங்கு நோட்டு வெளியிடும் வழக்கம் நடை 
முறையிலிருந்து வருகிறது . இவற்றால் சில வகைகளில் வரி 
கொடாமை முறைகளைக் கையாளலாம் , ஆயினும் நடப்பில் 
செக்குமுறை செலாவணியாக அமைந்துள்ளது . 


இந்தியா : இந்தியாவில் 1862 - ஆம் ஆண்டிற்கு முன் 
அதாவது அரசினர் பணத்தாள் வெளியிட முன் வருவதற்கு 
முன்பு மூன்று மாகாண பாங்குகள் ( Presidency Bank ) பணத்தாள் 
வெளியிடும் முற்றுரிமை பெற்றிருந்தன . ஆயினும் இந்தப் 
பணத்தாள்களுக்குப் போதிய பழக்கம் அதிக அளவில் ஏற்பட 
வில்லை . அரசினர் ஏற்றெடுத்துக்கொண்ட பிறகும் கூட மக்களுக்கு 
இந்தப்பணத்தாளில் அதிக நம்பிக்கையேற்படவில்லை யாதலால் 
அதிக அளவில் பயன்படாது நிலவியது . நாட்டில் கல்வி வளர்ச்சி 
யும் , வர்த்தகப் பெருக்கமும் அதிகரிக்க , அதிகரிக்க , பணத் 
தாளின் செலாவணி பெருக ஆரம்பித்தது . இப்போது நாட்டின் 
செல்வநிலையின் ஒருபிரிவாகப் 

பணத்தாள் இயங்கி வருவது 
தெரிந்ததே . பல்வேறு அயல்நாடுகளில் உள்ளதேபோல் , மத்திய 
பாங்கினுடைய மேற்பார்வையிலும் , பிடியிலும் பணத்தாள் 
செலாவணி இருத்தல் வேண்டும் . இது ஒரு பெருங்குன றயாக 
நம்நாட்டில் இருந்தது . இந்தக்குறை 1935 - ஆம் ஆண்டு ரிஸர்வு 
பாங்கு தோன்றும்வரை இருந்து வந்தது . இரட்டையாட்சி 
போன்று அந்நாளில் 

இருந்த இம்பீரியல் பாங்கு பாங்குச் 
செலா வணிக் கட்டுப்பாடு ( Credit Control ) திட்டத்தை மேற் 
கொண்டு பாங்குகளைக் கண்காணித்தது . அரசினர் பணத்தாள் 
வெளியீட்டினை மேற்கொண்டனர் . மூன்று மாகாண பாங்குகளையும் , 
( Presidency Banks ) பிணைத்து 1920 - ஆம் ஆண்டில் இம்பீரியல் 
பாங்காக உருவாக்கினர் . அப்போதாவது பாங்குச் செலாவணிக் 
கட்டுப்பாடு முறையையும் மத்திய பாங்கு செய்யவேண்டிய 
பணிகளையும் அதன் வசம் ஒப்புவிக்கப்படும் எனக்கருதப்பட்டது . 
ஆயினும் அரசினர் வாளாயிருந்து பின்னர் 1935.ஆம் ஆண்டு 
ரிஸர்வு பாங்கு உருவான பின்னர்தான் மத்திய பாங்கிற்கான 


248 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


எல்லா பொறுப்புகளையும் அதற்களித்தனர் . என வே நம் 
நாட்டின் பாங்கு வரலாற்றில் முதன் முதலாக பாங்கிச் செலாவணி 
யின் 

முழு பொறுப்பை 1935 ஆம் ஆண்டு ரிசர்வு பாங்கு 
மேற்கொண்டது . 


கடன் 


பாங்குகளால் ரொக்கப் பத்திரங்களும் பிணையப் பத்திரமும் 
வெளியீடு செய்யப்படுதல் : 

ஒருசில மேலை 

நாடுகளில் 
குறிப்பாக இரண்டாவது உலகயுத்தத்திற்கு முன் செர்மனி 
நாட்டின் பாங்குகள் பொதுமக்களிடமிருந்து பெரும் 
வாங்கியது . அவை டிபெஞ்சர் என்ற கடன் பத்திரங்களையும் 
ரொக்கப்பத்திரங்களையும் , பிணையப்பத்திரங்களையும் அளவிற்கு 
மீறி வெளிவிட்டனர் . இவை ஒருசில ஆண்டுகள் கழிந்த பின்னர் 
திருப்பித்தரப்படும் . இம்முறையை பிரிட்டன் நாட்டில் அறிந்திலர் . 
அமெரிக்க ஐக்கிய நாட்டு பாங்குகள் ஒருசில மட்டும் இம் 
முறையை வழக்கில் கொண்டுவந்தனர் . இந்தியாவில் வைத்திருப் 
போர் தவணைக்கடன் பத்திரங்கள் வெளியிடுவதை ( Issue of 
time bonds made out to bearer ) சட்டமுறையில் தடுக்கப்பட்டது . 
ஆயினும் தனிப்பட்ட ஒரு நபரின் பெயரில் மேற்படி பத்திரம் 
வழங்குவதைத் தடைசெய்யவில்லை . ரொக்கச் சான்றிதழ்கள் 
பாங்குகளினால் வெளிவிடப்படுகின்றன . தவணையை அனுசரித்தும் 
காலத்தை யொட்டியும் , குறிப்பிட்ட தொகைகள் திருப்பித்தர 
பாங்கின் நியமம் எழுதப்பட்டிருக்கிறது . 

எனவே 

ரொக்கச் 
சான்றிதழ் விற்பனையின் மூலம் கிடைத்த தொகையை தவணை 
வைப்புகள் என்று கொள்ள வியலாது . குறிப்பாக நெருக்கடி 
தோன்றிய காலத்தில் நட்டத்திற்குக் கூட இந்த ரொக்கச் 
சான்றிதழ்களை விற்க அனுமதி உண்டு. ஆயினும் மேற்படி ரொக்கச் 
சான்றிதழ்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன் கொடுக்கப்பட 
மாட்டா . ரொக்கச்சான்றிதழ்கள் மிகவும் புழக்கத்தில் கொண்டு 

வேண்டுமானால் மக்களை வசப்படுத்தும் வகையில் 
விகிதம் உயர்த்தப்படவேண்டும் . 


வட்டி 


பாங்கு வைப்புகளின் அமைப்புகள் : -- இந்தியாவில் மூன்று 
வகை வைப்புகள் உள்ளன . அவையாவன - தவணை , அல்லது 
காலவைப்பு , சேமிப்பு வைப்பு , நடப்பு வைப்பு . 


அல்லது 


விளக்கம் : -- தவணை வைப்பு 

காலவைப்பு 
என்பது மூன்றுமாதம் முதல் ஐந்தாண்டுக்குள்ளாக வைப்பு 
தாரருக்குத் திருப்பப்படுகிறது . 

வைப்புகள் ஒரு 
மாதத்திற்குக் குறையாமல் 

மூன்று 

மாதத்திற்குள்ளாகத் 
திருப்பித் தரக்கூடிய வைப்புகளும் உண்டு . நான்கு நாள்களில் 


தவணை 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


249 


போது 


ன்ன 


திருப்பித்தர அறிவிப்பு விடுத்தவுடன் திருப்பித்தர வேண்டும் 
என்ற வைப்பும் உண்டு. அதற்கு 3 % ( மூன்று சதவீதத்திற்கு ) 
மேல் வட்டி இல்லை . இங்கிலாந்தில் “ தவணைவைப்பு " என்ற வழக்கு 
நடைமுறையில் இல்லை . மேலும் அந்நாட்டு பாங்குகள் 14 முதல் 
21 நாள்களுக்குள்ளாக அறிவிப்பின் பிறகு திருப்பித்தருவார்கள் . 
தவணைவைப்பிற்குக் காலவரையறை அந்த ஓப்பந்தம் செய்து 
கொள்ளும் 

தவணை யென்று முடிவு செய்து 
கொள்ளுவார்கள் . காலவரையறை செய்வதால் தான் பாங்கு 
நடத்துபவர் இந்தத் தொகையை எவ்வளவில் புழக்கத்தில் 
விடலாம் என்று 

செய்ய இயலும் . இல்லையெனில் 
அதற்காக ஒரு அளவு ஒதுக்கு நிதியை ( Reserve ) வைத்துக் 
கொள்ள வேண்டும் . இந்தப் பெயர் இந்திய பாங்கர்களுக்கு 
ஏற்றதாகவும் உகந்ததாகவும் உள்ளது எனலாம் . நடப்பில் அதை 
" தவணைப் பொறுப்பு என்று பெயரிட்டுள்ளனர் . 
பொருளாவது தேவை யேற்பட்ட போது தக்க அறிவுப்புக் 
கொடுத்துப் பெற வேண்டும் . நடப்பு வைப்புப் போன்று 
கேட்ட போது கொடுக்கப்படுவதில்லை எனலாம் . இந்தியக் 
கூட்டுப் பங்குபாங் குகள் கம்பெனி சட்டம் , 1949 ல் 
எப்பகுதியிலும் தவணை வைப்பு " என்ற பெயர் காணப் 
படுவதில்லை . 


முடிவு செய்ய 


அதன் 


தவணை வைப்பு , நடப்பு வைப்பு இரண்டினுக்கும் உள்ள 
விகிதம் : சற்றேறக்குறைய நாட்டின் எல்லா பாங்குகளும் 
தவணை வைப்புகளை வாடிக்கைக்காரரிடமிருந்து பெறுகின்றன . 
இதன் மூலம் கடனாகப் பெருந் தொகைகளைப் பெறுவது நிச்சயம் . 
கொஞ்சகாலம் முன்னர் எந்தபாங்கும் தன் ஐந்தொகையை வெளி 
யிட்டபாங்குகளும் வைப்புகள் என்ற தலைப்பின் கீழ் விபரமாக 
பிரித்துக் காண்பிக்கவில்லை . ஆகவே , தவணை வைப்பிற்கும் 
நடப்பு வைப்பிற்கும் என்ன விகிதம் இருக்கலாம் என்று 
அனுமானிக்க இடமில்லை . மிகவும் உன்னத நிலையில் கீர்த்தியு 
யுடன் நடந்துவரும் ஒரு சில பாங்குகளின் ஐந்தொகையைப் 
பரிசீலனை செய்து பார்த்ததில் நடப்பு வைப்பிற்கும் தவணை 
வைப்பிற்கும் உள்ள விகிதம் 1 : 8 முதல் 1 : 4 ஆக 
அமைந்துள்ளது . இம்மாதிரி , பெருமளவில் விகிதத்தில் பேதம் 
ஏற்படப் பல காரணங்கள் இருக்கலாம் . குறிப்பாக இந்த 
பாங்குகளில் வைப்புக் கணக்குகள் கொண்டவர் செக்குத்தாளைப் 
பயன் படுத்தவில்லை எனக் கூறலாம் . ஏனைய இதர பாங்குகளில் 
செக்குத் தாளைப் பெரிய அளவில் பயன் படுத்தியிருக்கக் கூடும் . 
இரண்டாவதாக, ஒரு சில பாங்குகள் குறிப்பாக மாவட்டக் 
கூட்டுறவு பாங்குகள் தங்களுடைய நிதியை 

நீண்டகால 


250 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


எனவே , 


ஆவணங்களில் எடுக்க இயலாத முறையில் வைத்து விடுகின்றன , 

அவைகள் தங்கள் தங்கள் வர்த்தகத்திற்கு நடப்பு 
வைப்புகளைத் தேடிக் கொள்ள போவதில்லை . ஆயினும் தற் 
போதுள்ள நிலையில் நடப்புப் பொறுப்புத் தொகை இந்திய 
பாங்குகளில் கூடிக் கொண்டு வருவது காணலாம் . இதனால் 
வரவர மக்கள் செக்குத்தாள்களைப் புழக்கத்தில் 
வருகிறார்கள் என்பது வெள்ளிடைமலை . 


விட்டு 


தவணை வைப்பு முதலீடாகப் பயனாதல் : வாடிக்கைக் 
காரர்கள் பொதுவாகத் தங்கள் பணத்தைத் தவணை வைப்பாக 
விட்டுப் போகிறார்கள் . இதன் பயனாக அவர்கள் அதிக வட்டியைப் 
பெற்றுக் குறிப்பிட்ட காலத்திற்குப் 

பின்னர்த் திரும்பப் 
பெறு கிறார்கள் . இம் முறையினால் அவர்களுடைய 

பணம் 
பலனளிக்கும் முறையில் பயன்படுத்தப்படுகிறது . சிறு முதலீடு 
செய்பவர்கள் இந்நாட்டில் 

இன்று 

வரை இம்முறையையே 
அனுசரித்து வருகின்றார்கள் . தொழிலில் ஈடுபடுத்தி அதனால் 
முதல் தெரிந்தோ நட்ட பயமாகவோ அடைவதை விரும்பவில்லை . 


கால 


இந்தியாவில் வைப்புகளுக்கான வட்டி விகிதம் : மாரிக் 

வைப்புகளைத் தவிர இந்தியாவில் இதர காலங்களில் 
பணத்தேவை 

ஏற்படும், விறுவிறுப்பான காலங்களில் 
பணத்தட்டை நீக்க அதிக வட்டி கொடுக்க பாங்குகள் முன் 
வருகின்றன . 

றன . பணப்புழக்கம் அதிகமான காலத்தில் 1 முதல் 21 
சதவிகிதத்திற்கு மேலாகவட்டி கொடுப்பதில்லை . இது 3 முதல் 
12 மாத காலத் தவணைக்காகும் . நடப்பில் இந்தக் காலவரை 
யறைக்கு பாங்குகள் 3 - முதல் 4 - சதவிகிதம் வட்டி கொடுத்து 
வருகின்றன . ஆயினும் வைப்புகளின் காலநிலை யை ஆனுசரித்தும் 
பணச் சந்தையின் நிலையைக் கண்ணுற்றும் வைப்பாகக் கொடுக் 
கப்படும் தொகையின் 

அளவை 

யொட்டியும் பாங்குக் 
கம்பெனியுடைய செல்வநிலையின் அடிப்படையாலும் வட்டிவிகிதம் 
அமைகிறது . கடந்த சில ஆண்டுகளாக இந்நாட்டின் பாங்குகளில் 
நடப்பு வைப்புதாரர்கள் தங்கள் தொகைகளில் பெரும் பகுதியை 
விளி அல்லது கூப்பிடுதல் வைப்பு ( Call Deposits ) களாக 
மாற்றிக் கொண்டனர் . இதனால் அவர்களுக்கு 21 முதல் 4 சத 
விகிதம் வரை வட்டி கிடைத்துவருறது . எனவே , அதிக வட்டித் 
தொகையைக்கொடுக்க நேரிட்டது . பாங்குகள் தம்மிடையே 
இந்தக் கூப்பிடுதல் வைப்பு அல்லது விளிவைப்பு ( Call Depostts ) 
முறையைக் 

கடைப்பிடித்தனர் . வைப்புக் கணக்கிலிருந்து 
பணத்தைப்பெற 

நான்கு 

நாள்கள் முன் அறிவிப்புத்தேவை 
பாங்குக் கடன் வர்த்தகம் 

நாளடைவில் பெருகியபடியால் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


251 


பண 


ஒவ்வொன்றும் நான்கு நாள்களுக்கு அதிகப்படாமல் கடன் 
வாங்கித் திருப்பித்தர முயலுவதாலும் 3 - முதல் 4 சதவிகிதம் 
வட்டி கொடுக்க முன் வருகின்றனர் . இந்தியாவின் வட்டி 
விகித அமைப்பு பொதுப்படையாகப் 

மூட்டுதலையும் 
வழங்கு தலையும் பொறுத்து உள்ளது என்பது அறிந்தது . அகில 
இந்திய பாங்குகள் தம் இடையே உள்ள ஒப்பந்தப்படி ( A11 
India Inter Bank Agreement ) வைப்புகளுக்கான வட்டி 
விகிதத்தைக் கட்டுப்படுத்தியுள்ளனர் . முதல் முதலாக 1953 - ம் 
ஆண்டு அக்டோபர்மாதம் இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்தது . 
வட்டி விகித மாற்றம் 1959 - லும் இருமுறைகள் 1960 - ம் பின்னர் 
1961 மார்ச் மாதத்திலும் அண்மையில் 1964 - லும் மாறுதல்கள் 
செய்யப்பட்டன இந்த ஒப்பந்தம் தோன்றாவிடில் அநேகம் பெரிய 
பாங்குகள் வைப்புகளை அதிகம் பெறவேண்டும் என்ற போட்டா 
போட்டியில் வட்டி விகிதத்தை அதிகப்படுத்திச் சிறிய பாங்கு 
களையும் அளவுக்கு மீறி வட்டி கொடுக்கத் தூண்டி இருக்கும் . 


குறைவாகவே 


இங்கிலாந்தில் : - இயல்பாக உள்ள பாங்கு வட்டி விகி 
தத்தைவிட 11 சதவிகிதம் குறைவாள வட்டியை 

1921 - ஆம் 
ஆண்டு வரை ஆங்கிலேய நாட்டு பாங்குகள் தங்களிடம் வந்த 
வைப்புகளின் மீது கொடுத்து வந்தது . இந்த வட்டி விகிதத் 
திலும் கூட ஏறிய வட்டியும் மிகவும் 

குறைந்த 

வட்டி 
விகிதமும் அமைந்திருந்தன . நிர்வாகச் செலவுகள் நாளுக்கு நாள் 
ஏறிய காரணத்தால் நாட்டின் வட்டி விகிதத்திலும் 2 சதவிகிதம் 

வைப்புகளுக்கான வட்டி விகிதம் கொடுத்து 
வந்தனர் . உண்மையான நிலையென்னவெனில் லண்டன் நகரத்து 
பாங்குகள் தான் அவ்வாறு குறைத்தன . வெளியூர் நாட்டு 
பாங்குகள் இன்றும் கூட நாட்டின் பாங்குவிகிதத்தில் 11 சதவிகி 
தம் குறைவாகக் கொடுத்து வருகின்றன . பாங்கு விகிதத்தில் 
இந்திய முறையிலும் , இங்கிலாந்து முறையிலும் பெருத்த 
வேற்றுமை உண்டென லாம் . குறிப்பாக இங்கிலாந்து பாங்குகள் 
தங்களிடம் வந்து மாற்றுண்டியல்களில் கழிவு நீக்கியவற்றின் 
மீது பணம் செலுத்துகின்றன . ஆயினும் இந்திய பாங்குகளே 
21 முதல் 31 சதவிகிதம் அதிகமாயுள்ள வட்டிவிகிதத்தில் கடன் 
உ தவி செய்கின்றன . இங்கிலாந்து நாட்டு பாங்குகள் விகிதத்தை 
விட 1 % அதிக அளவில் கொடுத்து வருவது தெரிந்தது . 
மாற்றுண்டியல்களின் மீது 

பண உதவியளிக்கின்றபடியால் 
வைப்பாளர் கோரிய குறைந்தகால அளவிலும் கூட பாங்குகள் 
அவர்களுடைய வைப்புகளைத் திருப்ப முடிகிறது . ஆயினும் 
இந்தியாவிலோ 23 முதல் 3 சதவிகிதம் அதிகமான வட்டியின் 


ஏற்ப 


செய்துகொள்ள 
பெற 
தக்க 

அறிவிப்புக் கொடுத்துப் பணத்தைப் 
தவணையின் 

சோம் 
252 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கடன்களாக கொடுப்பதால் குறைந்தகால அறிவிப்புற்குள்ளாக 
மாற்றவியலாது அவதிப்படுகின்றனர் . எனவே , இந்தியா 
விலுள்ள பாங்குகள் நீண்ட காலத்தில் திருப்பிக்கொடுக்கதான் 
அறிவிப்புக்கோருகின்றன . 

சட்டநிலை : - பாங்கு நடத்துவோர் பெற்ற தவணை வைப்பு 
களைக் குறிப்பிட்ட பருவத்திற்கு முன்பு திருப்பிக் கொடுக்க 
வேண்டியதில்லை யாதலால் அவர் கடன் பெற்றார் போன்றுள்ளார் . 
சிலபாங்குகள் குறிப்பிட்ட பருவத்தின் முன்னரே 

தக்க 
அறிவிப்பைக் கொடுத்துத் திருப்பவேண்டிய ஒரு நியமத்தைத் 
தமக்கென ஒதுக்கி உள்ளன . இந்த நிபந்தனை தவணை வைப்பு 
ரசீதின் பின் புறம் அச்சடித்துக் கொடுக்கப்படுவதால் 

வாடிக் 
கைக்காரர் அதை நன்கு தெரிந்துகொண்டு அதற்கு 
ஒப்பந்தம் 

வேண்டும் , இம்மாதிரியான 
நிபந்தனையை விளக்கமாகக் கூறாவிடின் பாங்கு தனது விருப்பம் 
போன்று வாடிக்கைகாரரின் சம்மதத்தைப் பெறாது முன்னறி 
விப்பின்றி வைப்புகளைத் திருப்ப முடியாது . பாங்கு நடத்து 
பவர் கடன் பட்டவராகையால் குறிப்பிட்ட பருவம் தாண்டியதும் 
கூடவைப்பைத் திரும்பப்பெறாது இருப்பினும் பாங்கு நடத்துபவர் 
கடன் பட்டவர் தான் . ஆயினும் அதன் பின்னர் அதற்காக வட்டி 
யைத்தர வேண்டிய கெடுபிடி இல்லை . ஒப்பந்தப்படி காலம் 
முடிவுபெறின் தன்வசமுள்ள வைப்புகளை அவர் அடைகாக்கும் 
ட்ரஸ்டியாகார் . பியர்ஸ் எதி . க்ரெஸ்விக் Pearce VS. Creswick 
( 1843 2 ஹேர் 286 --- அஃபிஷியல் அனஸைனி ஆஃப் மதராஸ் எதி , 
ஸ்மித் ( 1908 ) இலா . ரி . 32 மெட் 68 அடுத்து சுப்பிரமணியன் எ 
கதிரேசன் 39 ( மத 1081 ) பாங்கு நடத்துவோரிடம் வைப்பில் 
விடப்பட்ட ஒருவருடைய தொகையை மூன்றாமவர் ஒருவர் வந்து 
தகவலினால் பாங்கு எவ்வகையிலும் பொறுப்பாளி யன்று . 

நாளுக்கு முன்னரே தவணை வைப்புகளைத் 
திருப்பிக் கொடுத்தல் : தனது வாடிக்கைக்காரர்களுக்கு 
நன்மை செய்யும் நோக்கத்துடன் கெடு நாளுக்கு முன்னரே பணம் 
பெற அனுமதிக்கிறார் . ம்மாதிரி நிலையில் வாடிக்கைக்காரர் 
அந்தத் தவணை வைப்பில் 

வட்டியை இழந்து 
விடுகிறார் . அல்லது 

வைப்பின் ஈட்டின் 

பேரில் 
கட னெடுத்து வைப்பிற்குக் கிடைக்கும் வட்டியைவிட 2 முதல் 
21 சதவீதம் அதிகமாக கொடுக்கிறார் . அம்மாதிரி செய்யும்போது 


* 


தவணை 


253 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


முன் 


வந்து 


வைப்பு ரசீ தின் பின்புறம் ரெவின்யு வில்லையை ஒட்டிக் 
கையெழுத்துப் போட்டுக் கொடுக்கும்படி பாங்கு நடத்துபவர் 
விடுப்பு ( Discharge ) முறையை ஏற்பாடு செய்கிறார் . இவ்விதம் 
பின்னர் கூறப்பட்ட முறையினால் பாங்கு நடத்துபவர் 
கொடுக்கும் 

பணவசதிதக்க ஈட்டுடன் கொடுக்கப் 
படுகிறது . 

இதை விட இன்னும் மேலான ஈடு பாங்கு 
நடத்துபவருக்குக் கிடைப்பது மிகக்கடினம் . பாங்கு நடத்து 
பவர் குறித்த காலத்திற்கு முன்னரே தவணை வைப்பைப் பெற 
அனுமதிப்பதால் தமது ரொக்க ஆதாரங்களைச் சிதைவு செய்து 
கொள்ளுகிறார் . இதன்விளைவாக பணச் சந்தையில் ஏற்படும் 
பணமுடையில் மிகவும் அவதிப்படுவார் . நடப்புவைப்பு தாரர்கள் 

கோரினால் கொடுக்கத் தயாராக உள்ள பணத்தைத் 
தவணை வைப்பு தாரர்களிடம் கெடுவு தேதிக்கு முன்னரே 
கொடுப்பின் , நடப்பு வைப்பு தாரர்களுக்குக் கேட்ட பொழுது 
திருப்ப முடியாது போய் அவதிக் குள்ளாக நேரிடும் . நிதி 
இக்கட்டின் 

வைப்பைக் கெடுத் தேதிக்கு 
முன்னரே திருப்பிக் கொடுத்துப் பின்னர் மறுப்பின் பாங்கி 
யினுடைய நல்ல பெயர் கெடக் கூடும் . 1913 ல் ஏற்பட்ட 
நெருக்கடி நிலையில் பஞ்சாப்பில் பெயர் பெற்ற ஒரு பாங்கு 
இவ்வாறு நடந்து சிரமப்பட்டது . அந்தமாதிரி காலங்களில் 
பாங்குகள் தங்கள் கைவசம் நிதியை ரொக்கமாகப் பெருமிதமான 
அளவில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் . தன் 
கைவசம் உள்ள செல்வ 

நிலையை பல்வேறு துறைகளில் 
செலவிட்டுக் கோரியவருக்குப் பணம் தரமுடியாது போகும் 
எனவே சிறிதளவான வட்டியை மிச்சம் செய்யும் நோக்கத்துடன் 
பெருந்தொகைகளைக் காலத்திற்கு முன்னரே கொடுப்பதால் 
பெரும் தொல்லைகள் ஏற்படும் என்று கூறவும் வேண்டுமா ? . 


போது 


தவணை 


தவணை வைப்பு ரசீதுகள் தமது பணத்தை பாங்கு 
நடத்துபவரிடம் வைப்பாகக் கொடுத்தவுடன் வாடிக்கைக்கார் 

வைப்பு ரசீதைப்பெறு கிறார் . அதன் மேல் ‘மாற்றுரிமை 
யற்றது என்று அச்சிடப்பட்டுள்ளது (அனுபந்தம் ஆ நமூரை நீர் 
4 ஐ காண்க ) ஓருவரிடமிருந்து இன்னொருவருக்கு ஒப்படைக்கலாம் 
இவற்றை மாற்றுரிமை முறையில் செக்குகளை மாற்றுவதுபோல் 
செய்யமுடியாது . ஏனெனில் , இந்த வைப்பு ரசீது மாற்றுரிமை 
உண்டியன் று . இந்த ரசீதை மாற்ற முயலுபவருக்கு என்ன 
உரிமை உண்டோ அதற்குமேலாக மாற்றப்படுபவருக்கு 
யாதொருபலனும் 2உரிமையும் கிடைக்காது . வைப்புரசீது 
மாற்றுரிமை உண்டியலாக என் றுமே கருதப்படவில்லை . மாற்றப் 
பட்டவருக்கும் பாங்கியின் மீது அவர் தம்பெயரில் வழக்குத் 


- . அனுமதி இல்லை . ரசீது 
251 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
தொடுக்க முடியாது ( டில்லிவழக்கு ( 1890 ) 44 அதி . டி . 76 , மீட் 
வழக்கு ( 18 ல் ) 15 அதி . டி . 65. ( In.re. Dollion ( 1890 ) 44 D 76 
Inre Mead ( 1880) 15 Ch . D. 651 ) வைப்புரசீதுகளுக்கு முத்திரை 
வரியினின்று விலக்கு உண்டு . 

மாற்றுரிமை இல்லை : - அப்துல் ரகிமான் ஹாஜி உஸ்மான் 
எதி , சென்ட்ரல் பாங்க் ஆஃப் இந்தியாவும் மற்றும் இதரர்களும் 
Abdulrahiman , Hajiosman Vs. Central Bank of India & 
Others ( இந்தியன் பாங்கு நடத்துபவர்கள் நிலைய வெளியீட்டுத் 
தாள் ஜனவரி 1930 பக் 54 The Journal of the Indian Institute 
of Bankers January 1930 P. 54 ) காலஞ்சென்ற திரு . கே . எம் . 
ஜாவெரி , முன்னாள் தலைமை நீதிபதி அவர்கள் பம்பாய் ஸ்மால் 
காஸ் கோர்ட் , கொடுத்த தீர்ப்பில் கூறியதாவது : 

தவணை 
வைப்பு ரசீதின்மேல் “ மாற்றுரிமை இல்லை ” என்று அதன்மேல் 
அச்சிடப்பட்டால் அது மாற்றுரிமை உண்டியல் ஆகாது , அதன் 
பின் பகுதியில் மாற்றப்பட்டது என்று எழுதப்பட்டதனால் அது 
மாற்றப்படத்தக்க நிலையை அடையாது . இவ்வழக்கில் இரண்டா 
வது பிரதிவாதிக்கு , அவர் நன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டிய 

ழியத்திற்காக நன்கு மதிக்கப்பட்டு இந்த வைப்பு ரசீதை 
வாதி கொடுக்கிறார் . வைப்பில் உள்ள பணத்தை இன்னொரு 
வருக்கு மாற்றும் எண்ணத்துடன் இந்த ரசீது மாற்றம் செய்யப் 
படவில்லை ஓருவேளை பாங்கு ரசீதையே மாற்றக்கூடிய வகையில் 
( Transferable ) அமைத்திருந்தால் பின்னர் உரிமை சம்பந்தமாக 
எழும் வாதத்திற்கு மறுப்புக்கூற 
மாற்றத்திற்கு அனுமதி இல்லை என்றாலும் அதனைச் சார்ந்த 
கடன் மற்றெந்தக்கடன்களைப் போல மாற்றக்கூடியவை . எனவே 
கடிதம் ஒன்றை எழுதி உரிமை ஒப்படைப்புச் செய்துவிடலாம் 
இவ்வாறு உரிமை 

ஒப்படைப்புச் செய்வதற்கு முன்னர் 
பாங்கிற்குத் தக்க காலத்தில் அறிவிப்பு விடுத்தல் இன்றியமை 
யாதது . இவ்வறிவிப்புக் கண்டவுடன் பாங்கு தன் வைப்பாளர் 
பெயரிலுள்ள உரிமையைப் பொறுத்து ஆவன செய்வார்கள் . 
இங்கிலாந்தில் வைப்பு ரசீதின் பின் பகுதியில் செக்கு நமூனாவை 
(form ) அச்சிட்டிருப்பார்கள் . இம்மாதிரியான நிலைமையில் 
முன்னறிவிப்பு, போன்ற நிபந்தனைகள் ஒழுங்குபெறக் கவனிப் 
புடன் செய்யப்படின் பாங்கு நடத்துபவர் , இந்த ரசீதுத் 
தொகையை இன்னொருவருக்கு மாற்றிய தாயிருப்பினும் கூட 
மறுப்பின்றிக் கொடுத்துவிட வேண்டும் - ( மீட் என்ற வழக்கில் 
( 1880 , 13 அதி . டி . 651 . In re Mead ( 1880 ) 15 Ch D. 651 ) 
கையொப்பமிட்ட வைப்பு ரசீது தவறான முறையில் ஒருவர் 
வசம் இருப்பின் பாங்கு நடத்து பவருக்கு அதனை கொடுக்க 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


255 


உரிமைகிடையாது . ஆயினும் உண்மையில் வைப்பாளர் 
கையெழுத்திட்டுக் கொடுத்தபின்னர் அதை மறுத்து வழக்காட 
அவருக்கு உரிமையில்லை . ( ஈவான்ஸ் எதிராக நேஷனல் 
ப்ரொவின் ஷியல் பாங்க் ஆஃப் இங்கிலாந்து ( 1904 ) 13 டி . எல் . 
ஆர் . 429 ) Evans Vs National Provincial Bank of Englatid ( 1904 ) 
13 T. L. R. 429 ) எனவே , பாங்கு நடத்துபவர் வைப்பாளரைத் 
தவிற வேறு நபர்யாருக்காவது திருப்பும் நோக்கம் உண்டாயின் 
வைப்பாளரிடமிருந்து இன்னாரைப்பெற அனுமதிக்கிறேன் என்று 
கைப்பட உத்திரவுக்கடிதமொன்றை 

வாங்கி 

வைத்துக் 
கொள்ளுகிறார் . 


இல்லை 


தவணை 


தவணை வைப்பின் பேரில் செக்குகளை எழுத அனுமதி 
: வாடிக்கைக்காரருக்குத் 

வைப்பு 
மட்டும் கணக்காக இருப்பின் அதன் இருப்பை அனுசரித்து 
அவர் செக்கு எழுதமுடியாது . இங்கிலாந்தில் பாங்கு நடத்துபவர் 
பொதுவாக 

வாடிக்கைக்காரருக்கு உள்ள உரிமை , அல்லது 
வரவு பற்றினம் இவற்றைக் கருதித் தட்டிக் கழித்து இன்ன நிலை 
என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய செக்குகளை ஏற்றுக் 
கொள்ளுவார்கள் . கெடுத் தேதி கழிந்த பின்னர்க் கூடத் 
தவணை வைப்பில் உள்ள 

உள்ள தொகையின் பேரில் செக்கு எழுத 
உரிமை இல்லை . அந்தத் தொகை நடப்பு வைப்புக் கணக்கிற்கு 
மாற்றும் படி உத்தரவிடப்பட்டு , அதன்பின்னர் செக்குகள் 
எழுதலாம் . 


வைப்பு ரசீது காணாமற் போயின் வைப்பாளருடைய நிலை : 
வைப்பு ஓப்பந்தத்தின் நிபந்தனைகளை யனுசரித்துத்தான் வைப்பு 
ரசீதை பணம் திரும்பிக் கோரிய போது காட்ட வேண்டுமா 
வேண்டாமா என்று கருத வேண்டும் . பணம் திரும்பப் பெற 
வேண்டுமானால் வைப்பு ரெசீது கண்டிப்பாகக் காட்டப்பட 
வேண்டும் என்று நிபந்தளை இட்டிருப்பின் , சட்டப்படி எந்த 
வழக்கும் நடை பெற நியதி இல்லை . வைப்பு ரசீதைக் கொண்டு 
வந்தால்தான் வழக்கிற்கே இடமுண்டு ( அட்கின்ஸன் எதிராக 
பிராட் ஃபோரட் தேர்டு இக்விடபில் பெனிஃபிட் பில்டிங் 
சொசைடி ( 1890 ) 25. க்வி . பெ . டி . 377. டிட் எதி . ஒவெரெல் 
( 1895 ) 3. அதி . 154. Atkinsonl Vs. Brodford , Third Equitable 
Benefit Buiiding Society [ 1890 ] 25 Q. B D. 377. Inre . Tidd Vs. 
Overell . [ 1893 ] 3. Ch . 154. இதே வகையில் 58 பம்பாய் 618 ( 60 ) ல் 
உயர் நீதிபதி ஸ்காட் ( Scott ) அவர்களின் தீர்ப்பைப் பார்க்க . 
நியாயமான வழியின்படி வைப்புப் பணத்தைப் பெற பாங்கு 
மறுத்தாலும் நீதிமன்றம் அனுமதிக்கக் கூடும் . ( டில்லியன் வழக்கு 


s 


தவணை 


வரவாக ஒரு 
தீர்ப்பளிக்கப்பட்ட 
256 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
( 1890 ) 44 அதி . டி . 76 ) Inre Dillion ( 1890 ) 44 Ch . D 76 ] வைப்பு 
ரசீது மாற்றுரிமை உண்டியல் அன்று . எனவே இழப்பீடு பாண்டு 
( Indemnity Bond ) கொடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிடாது . 
மாற்றுபவருக்கு உள்ள உரிமை மட்டும் மாற்றப்படுபவருக்குக் 
கிடைக்கும் என்பது மாற்றுரிமை உண்டியலின் சட்ட முறையில் 
உள்ள கோட்பாடு . 
காலவரம்பு சட்டம் : -- வைப்பு 

புதுப்பிக்கப் 
பட்டாலும் , வட்டி காலதாமதமாகக் கொடுக்கப்பட்டாலும் 
காலவரம்புச் சட்டம் - இந்தத் 

வைப்புக் கணக்கைப் 
பாதிக்காது . ஆயினும் தவணை ரசீது புதுப்பிக்கப்படவில்லை. 
என்றால் காலவரம்பு நியமம் , வைப்பு கொடுபட வேண்டிய 
தேதியிலிருந்து தொடங்குகிறது . இன்னொரு விளக்கம் என்ன 
வெனில் தவணை வைப்பு திரும்பப்பெற தவணை வைப்பு ரசீதும் 
உடனே காட்டப்பட வேண்டுமென்று நிபந்தனையிருப்பின் 
காலவரம்புச் சட்டம் அந்த ரசீது வந்து சேர்ந்த பின்னர் தான் 
தொடங்கும் . 

வைப்புகள் நீதிமன்றங்களால் ஜப்தி செய்யப்படுதல் : --- 
வைப்புத் தொகையைக் கடன் பட்டவரின் கடனை அடைக்க 
நீதிமன்ற உத்தரவு ( கார்னிஷி உத்தரவு ) Garnishee Order nisi ) . 
ப்படி ஜப்தி செய்லாமா கூடாதா என்பது நீதிமன்ற உத்தரவைப் 
பொறுத்தது . மேற்படி உத்தரவால் பாதிக்கப் படுவதற்கு அது 
ஒரு கடனாக இருக்க வேண்டும் , அல்லது மேன் மேலும் கடன் 
சுமை ஏறிக்கொண்டே போக வேண்டும் . இந்நிலை ஒரு குறிப்பிட்ட 
தேதியில் அவ்வாறு அமைய வேண்டும் . ( வெப் எதிராக . 
ஸ்டென்டன் ( 1883 ) 11 க்வி . பெ . டி . 518 Welb Vs Stenton ( 1883 ) 
11 , Q , B. D. 518 ) இந்தியச் சட்டம் இது சம்பந்தமாகப் பிரிவு 60 , 
சிவில் ப்ரொஸீஜர் கோடில் 

(( Civil 

procedure Code 
காணப்பட்டுள்ளது “ கடன் ” Debt ) என்ற சொல் மேற்படி கோடில் 
குறித்துள்ளபடி அந்தக் குறிப்பிட்ட காலத்தில் கடனாக இருத்தல் 
வேண்டும் . வருங்காலத்தில் கடனாக உருவாகும் என்றெண்ணி 
வழக்கிட்டால் அது ஏற்றுக்கொள்ள வியலாது . கூட்டுக்கணக்கில் 
உத்தரவு கடன் பட்டவரின் பாக்கியைப் 

பெறப்போடப்பட்ட 
உத்தரவு ( Garnishee Ordcr ) செல்லாது . இந்த உத்தரவை 
ஏற்காமல் பாங்கு மறுப்புத் தெரிவிக்க இந்தக்கணக்கில் 

கடன் பட்டவரின் தனிப்பெயரில் வரவில் 
தொகையில்லை என்று பாங்கு எழுதும் . ஆயினும் “ கடன் 
பட்ட தொகை ஈடுகட்ட நீதிமன்ற உத்தரவு ( கார்னிஷி உத்தரவு 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


257 


பாங்கு 


(( Garnishee Order Nisi ) For L - QU பெயரில் இடப்பட்டால் தனி 
நபர் 

கணக்காயிருப்பினும் அனைத்தும் கட்டுப் படுத்தப்படும் . 
சேமிப்பு வைப்புக் கணக்கில் 

கணக்கில் உள்ள தொகையையோ தவணை 
வைப்பு ரசீதையோ பாங்கு விதிகளை யனுசரித்து 
கைப்புத்தகத்தையோ , அல்லது தவணை வைப்பு ரசீதையோ 
காண்பித்தால் ஜப்திக்கு போதுமா 

சட்ட முறையில் 
எழுந்த கேள்விக்கு சிந்து மாகாண ஜுடீஷியல் கமிஷனர் ஏற்றுக் 
கொள்ளத் தகாது என்று கூறியுள்ளார் . 


என்ற 


கீழ்க்காணும் வைப்புகளை ஜப்தி செய்யலாம் : -- 


( அ ) கோரியவுடன் திருப்பித்தரத்தகு வைப்புகள் . 
( ஆ ) குறிப்பிட்ட காலம்வரை விடப்படும் வைப்புகள் . 


( இ ) குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் வருங்கால 

அளவுள்ள வைப்புகள் . 


வாடிக்கைக் காரரின் வரவுக் கணக்கில் உள்ள தொகை 
நீதிமன்ற உத்தரவை அனுசரித்து ஜப்தி செய்யப்படின் , அது 
உத்தரவில் கண்ட நிபந்தனைகளை யொட்டியிருக்கும் . முழுத் 
தாகையும் ஜப்தி செய்ய வேண்டியதா ? டிக்கிரியில் கண்ட 
தொகைக்கு மட்டிலும் ஜப்தி செய்ய வேண்டியதா என்று முடிவு 
செய்யப்படும் . (ரோஜர்ஸ் எதிராக விட்லே . [ 1892 ] ஏ.ஸி 118 
Rogers Vs Whitelay [ 1892 ] A.C 118 


கொடையாளியின் மரணத்தைக் காரணமாகக் காட்டுதல் : 
( Donatio Mortis ( Causa ) ஒருவைப்பு ரசீது கொடையாளியின் 
மரணத்தைக் காரணமாகக் கொண்டதாக 

இருக்கலாம் . 
( டில்லன் டஃபின் எதிராக டஃபின் ( 1890 ) 44 CH D76 ) என்ற 
வழக்கில் இறந்தவரின் வாரிசுதாரர்களை இறந்தவர் கொடையாக 
* அளிக்கக் 

கூறிய தொகையைக் கொடை பெறவேண்டியவர் 
(Donee ) வசம் சேர்க்கும்படி நீதிமன்றம் நிர்ப்பந்திக்கலாம் . 
ஆயினும் , வைப்புக் கணக்குப் 

புத்தகம் 

ஒன்றில் 
பாங்கிற்கும் வைப்பு தாரருக்கும் கொடை சம்பந்தமாக ஒப்பந்தம் 
எதுவும்ம் குறிப்பிடாதபோது அந்தப் புத்தகம் 

புத்தகம் நியாயமான 
காரணமாக மரித்த கொடையாளியின் 

வைப்பாக கூறுவது 
பொருந்தாது . 

17 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


முத்திரை வரியினின்று விலக்கு : பாங்கில் இடப்பட்ட 
வைப்பை இன்னொரு வரிடமிருந்து பெற்று , அல்லது இன்னார் 
கைகளால் பெறப்பட்டு , இதில் கூறப்பட்ட வரல்லாத வேறு 
ஒரு நபருக்குக் கணக்குக் காட்ட வேண்டியதில்லை என்றிருப்பின் 
அந்த வைப்புக்கு பாங்கு கொடுக்கும் வைப்பு ரசீதிற்கு முத்திரை 
வரி செலுத்த வேண்டியதில்லை ( இந்திய முத்திரை வரிச்சட்டம் , 
1899 அட்டவணை 1 பிரிவு 53 ) வைப்புக்கான தவணை கூறப்படினும் 
இந்த விலக்கு நீடிக்கும் . இதற்கு வட்டி கொடுக்கப் படுவதால் 
இந்த விலக்கு பாதிக்கப்படுவதில்லை . 


கூட்டுப் பெயர்களில் வைப்புகள் : - இரண்டல்லது அதற்கு 
மேற்பட்ட நபர்களின் கூட்டுப்பெயரில் வைப்புகள் பாங்கு நடத்து 
பவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன . இதற்கான விதிகளை 
வகுத்துள்ளனர் . 

இங்கிலீஷ் சட்டத்தின்படி கூட்டுக்கடன் 
கொடுத்தோரில் யாரேனும் ஒருவர் வசம் கடன் திருப்பப்பட்டால் 
கடன் பட்டவர் அப்பொறுப்பினின்று விலக்கம் பெறுகிறார் . 
( வாலஸ் எதி . கெல்ஸால் 7 எம் . டபுள்யு 364 Wallace Vs Kelsall 
7 M .. W_364 ) இதே தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை 
உயர் நீதிமன்றத்தில் வந்த அன்னபூரணம்மா எதிராக 
அக்கய்யா ( 36 சென் 544 Annapoornamma Vs. Akayya 36 mad . 
544 ) என்ற வழக்கில் முழு பெஞ்சு தீர்ப்பளிக்கப்பட்டது . 
இத்தீர்ப்பை ஐயத்துடன் 

இரங்கூன் உயர் நீதி 
மன்றத்தில் முழு பெஞ்சால் மறுதலிக்கப்பட்டு ( 1937 ரங்கூன் 
227 ) பின் வந்த வழக்குகளில் தீர்ப்புமாறியது . இந்திய ஒப்பந்தச் 
சட்டத்கின் 45 வது பிரிவின் வாசகம் பார்த்த மாத்திரத்திலேயே 
விளங்கக்கூடிய நிலையில் உள்ள தால் வாலஸ் எதி . கெல்சால் 
என்ற வழக்கின் விபரங்களும் தீர்ப்பும் இந்திய நிலைமைக்கு 
ஏற்கக்கூடியது அன்று என்றும் கூட்டுக்கடன் கொடுத்தோர் 
அனைவருக்கும் கடனைத்திருப்பிய பின்னர் தான் கடன்பட்டவர் 
விடுதலை பெறுகிறார் . இங்கிலாந்திலும் பாங்கு நடத்துவோர்கள் 
கூட்டுக்கணக்கில்பணம் பெற்றுத்திருப்பினால் அதற்கு வாலஸ் எதி . 
கெல்சால் ( Wallace Vs. Kelsall) வழக்கின் ஆதாரத்தினை மேற் 
கொள்ளுவதில்லை . ஹஸ்பெண்ட் எதிராக டேவிஸ் ( Husband Vs. 
Davis) என்ற வழக்கில் ( 1851 , 10 ஸி . பி . 445 ) ஆர்க்யூவெண்டோ 
( Arguendo ) கூறியதாவது “ இன் னெஸ் எதிராக ஸ்டீஃபென் ஸன் 
( Innes Vs Stephensnon 1 மூர் ரோல் 145 ) என்றவழக்கில் 
உயர் நீதிபதி டென்டர்டென் ( Tenterden ) பிரபு கொடுத்த 


முடிவை இங்கு மேற்கோளாகப் காட்டலாம் . கூட்டுத் தாரர்கள் 


( Partners) அல்லாத இரு நபர்களுக்கு மேலாக பாங்கியில் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


259 


கூட்டுப்பெயரில் பணம் வைப்பாகப் போட்டால் பாங்கு தனி 
நபர் ஒருவரிடம் பணத்தைக்கொடுப்பின் பாங்கியின் பொறுப்பு 
நீங்குவதில்லை . ஆயினும் , கூட்டு தாரர்களாகியிருப்பின் 
அவ்வாறில்லை . கூட்டுப்பெயரில் ஒருவர் இன்னொருவருடைய 
பெறும் அதிகாரத்தைப் பெற்றால் பாங்கு அவருக்குக் கொடுப்ப 
தால் அதன் பொறுப்பு நீங்கும் . " வைப்பு ரசீதில் கண்ட 
நிபந்தனை களை யனுசரித்து கூட்டுவைப்பாளர்களில் யாரேனும் 
ஒருவர் பிறருக்காகவும் தமக்காகவும் பெறலாம் எள்றிருப்பின் 
பாங்கு பொறுப்பாளியாகாது . ஆயினும் , வைப்புக்கெடுவு தேதி 
வரும் முன்னரே 

அதிகாரத்தை ரத்து செய்து 
விட்டதாகத் தகவல் தெரிவிப்பின் ஒவ்வொரு வைப்பு தாரரும் 
கூட்டுப்பெயர்களில் உள்ளவர்கள் பாங்கு பொறுப்பு இல்லை 
என்று எழுத்து மூலம் அறிவித்தல் வேண்டும் . மெக்கெவாய் 
எதிராக திபெல்ஃபாஸ்ட் பாங்கிங் கம்பெனி 1835 எ . ஸி . 24 
( McEvoy Vs. The Belfast Banking Coy . 1935 A. C. 24 ) என்ற 
வழக்கில் தலைமை நீதிபதி அட்கின் பிரபு மிகவும் விரிவாக 
இந்த வழக்கினை கருதினார் . சட்ட பிரபுக்களின் பெரும் பலத்தில் 
( majority ) பல்வேறு பிரச்சினைகள் முடிவு 

செய்யப்படவில்லை 
அங்கு எழுந்த பலபிரச்சினைகளில் ஒன்றாவது வருமாறு . ஏ 
என்பவர் பாங்கில் தமக்கும் தமது வயதுவராத குழந்தைக்குமாக 
வைப்பாகப் பணத்தைப் போட்டார் . இதற்காக ஒரு வைப்பு 
ரசீதைப் பெற்றார் . பேற்படி ரசீதில் அவருக்கோ மரித்தபின் 
அவரது வயதுவராக் குழந்தையிடமோ பணத்தைக் கொடுக்க 
வேண்டும் என்று நிபந்தனை யிடப்பட்டது . சட்டப்படி வயது 
வராப் பாலகனுடன் ஒப்பந்தம் செய்யத்தகுதி உண்டா என்ற 
கேள்வி யெழுந்தது . அந்தப் பாலகன் பணம் கொடு 
கோரின் பாங்கு மறுத்தால் பாங்கியின் மீது சட்டப்படி வழக்குத் 
தொடரலாமா ? என்ற பிரச்சினை எழுந்தது .. அட்கின் பிரபு 
இந்தப்பிரச்சினைக்குப் பதில் கூறும்போது . வயது வாரப் 
பாலகனுடன் ஒப்பந்தம் செய்துகொண்ட காரணத்தால் சட்டப்படி 
வழக்குத் தொடரலாம் என்றார் . 
ஏ . 

என்பவர் வயது முதிராப் 
பாலகனை ஒப்பந்தத்தில் பிணைக்காது இருப்பினும் பின்னர்க் 
கூறப்பட்ட வயது முதிராப் பாலகன் தனது தகப்பனார் செய்து 
கொண்ட ஒப்பந்தத்தை ஒப்புக் கொண்டிருப்பார் . 
ஒப்பு தல் தெரிவித்த காரணத்தால் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட 
தேதியிலிருந்து செல்லுபடியாகும் . தாங்கர்ட்டன் பிரபு ( Lord 
Thankerton ) எடுத்துக் கொண்ட நோக்கமாவது என்னவெனில் 
" ஏ என்பவருடன் மட்டுமே பாங்கு ஒப்பந்தம் 
--கொண்டது . வயது முதிராப் பாலகனுக்கான " நலனுக்காக இது 


என்று 


அவர் 


செய்து 


260 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஒப்பந்தம் செய்யப்பட்டது . வாரிங்டன் பிரபுவும் மாக்மில்லன் 
பிரபுவும் இந்த வழக்கில் இந்தப் பிரச்சனைக்குத் தீர்வுகாணாது 
புறத்தெழுந்த வேறு ஒரு பிரச்சினை யைக் காட்டிக் கூட்டு வைப் 
பாளர்கள் கணவணும் மனைவியுமாக இருப்பின் அவர்களில் 
யாரேனும் பணத்தைத் திரும்ப வாங்க உரிமை பெறக்கூடும் . 
கணவன் மனைவிக்கு முன்னரே இறந்தால் 

மனைவி 
அத்தொகையைப் பெறலாம் . அல்லது மனைவி இறப்பின் கணவன் 
அத்தொகையைப்பெறலாம் . இந்த ஏற்பாடு அவர்களின் 
சௌகரியத்தையும் , நலனையும் கோரி ஏற்பாடு செய்யப்பட்டது . 
எனவே , உயிருள்ளவர் 
உயிருள்ளவர் பெறலாம் என் 

பறலாம் என்ற கோட்பாட்டை நீக்க 
வியலாது . ( ஃபோலி எதிராக ஃபோலி ( 1911 ) 1. ஐ . ரி : ப 281 . 
Foley Vs. Foley ( 1911 ) 1. 1. R. Page 281. ) 


சேமிப்பு வைப்புகள் : சேமிப்பு வைப்புகள் பாங்கு 
நடத்துபவர்களுக்குத் தவணை நடப்பு வைப்புகளைப் போல் 
அவ்வளவு பயனுள்ளது அன்று 

எனினும் அதன் 

ஆரம்ப 
வரலாறு படிக்க மிகவும் ருசிகரமாக இருக்கும் . 


டிரஸ்டி சேமிப்பு பாங்குகள் : -- சேமிப்பு வைப்புக் 
கணக்குகள் முதன் முதலில் டிரஸ்டி சேமிப்பு வைப்பு பாங்குக் 
கணக்காகத் தொடங்கப்பட்டது . 

நிறுவனங்கள் 
வைப்பாளர்களிடமிருந்து பணத்தைப் பெற்றுத் தமக்கு யாதொரு 
பலனும் பயனும் பெறாது டிரஸ்டிகளுக்கும் நடத்து வோருக்கும் 
யாதொரு நலனும் ஏற்பட வீல்லை ( டிரஸ்டி சேவிங்க்ஸ் பாங்க் 
ஆக்ட் ( சட்டம் ) , 1963 [26 , 27 விக் . 

விக் . இ . 88 ] பிரிவி 2 
ஒரு வைப்பாளர் இதன் கீழ் இங்கிலாந்தில் ஒரே ஒரு பாங்குடன் 
தொடர்பு கொள்ளலாம் . பல பாங்குகளுடன் ஒரே சமயத்தில் 
கணக்குகள் வைத்துக் கொள்ளக் கூடாது . இந்த விதியைப் 
புறக்கணித்து நடப்பின் சட்ட விரோதமாகப் போடப்பட்ட 
வைப்புகளை தேசீயக் கடன் கமிஷனர்களின் ( National Debt 
Commissioners ) தீர்மானப்படி பறி முத 

ல் செய்யப்படும் . 
சாதாரண வைப்பாளர் ஓரு 

ஆண்டில் டிரஸ்டி சேமிப்பு 
பாங்கியில் பணம் போட்டால் முன்னரே 

பணம் 

போட்டுத் 
திரும்பப் பெற்றிருப்பின் மொத்தத் தொகை £ 200 க்கும் அதிகம் 
ஆகக் கூடாதென்பதாம் . 

பெண்களிடமிருந்தும் 
குழந்தைகளிடமிருந்தும் வைப்புகள் ஏற்றுக் கொள்ளவும் , 
அவர்கள் கோரிய போது திருப்பவும் வழி செய்துள்ளனர் . 
இந்த டிரஸ்டி சேமிப்பு பாங்கின் மூலம் குறைந்த 
வருமானமுள்ளவர்களுக்குச் சிக்கன முறையைப் பயிலுவிக்கும் 


மணமான 


நடுத்தர , தொழிலாளர். அம் பிரசாரம் செய்து வருகிறது 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 

261 
நோக்கத்துடன் குறைந்த வைப்புகள் 

ஏற்றுக் 

கொள்ளப் 
படுவதால் கூட்டுப்பங்கு பாங்குகள் இந்த வைப்புகளைப் பெரிய 
சௌகரிய மான தொழிலாகக் கருதுவதில்லை . 

தபால் சேமிப்பு பாங்கு முதன் முதலாக இங்கிலாந்தில் 
தபால் சேமிப்பு பாங்குகள் சட்டம் , 1861 ( 24 ஆம் 25 ஆம் . சி . கி . 
18 ) ன் கீழ் தபால் 

நிலையங்களில் இவை தொடங்கப்பட்டன . 
இங்கிலாந்திலுள்ள எல்லாப் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் 
தபால் நிலையங்கள் ஏற்பட்ட 

படியால் 

இந்த வசதியும் 
பரவியுள்ளது . எனவே , சேமிப்பு பாங்குத் தொழில் நன்கு 
நடை பெற்றுவருகிறது . 

இந்தியாவில் சேமிப்பு பாங்குகள் : இந்தியாவில் டிரஸ்டி 
சேமிப்பு பாங்குகள் முதன் முதலில் இராசதானி நகர்களில் 
1833 - லிருந்து 1835 - க் குள்ளாகத் தொடங்கப்பட்டுப் பின்னர் 
அதன் நிர்வாகம் பிரெஸிடென்ஸி பாங்குகளுக்கு 1863-64ல் 
மாற்றப்பட்டது . 1870 ஆம் ஆண்டில் குறிப்பிட்ட கருவூலங்கள் 
உள்ள மாவட்டங்களில் மட்டும் மாவட்டச் சேமிப்பு பாங்குகள் 
திறக்கப் பட்டன . பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து பம்பாய் 
இராசதானியைத் தவிரமற்ற எல்லாத் தலைமைத் தபால் 
நிலையங்களிலும் தபால் நிலையச் சேமிப்பு பாங்குகள் உருவாயின . 
இவ்விதிவிலக்கிற்கும் , கட்டுப்பாடுகளுக்கும் காரண மென்ன் 
வெனில் பிரெஸிடென் ஸி பாங்குகளிடம் இந்த நிருவாகம் 
ஒப்படைக்கப்பட்டுப் பழைய அரசினர் சேமிப்பு பாங்குக் 
கணக்குகளும் கொடுக்கப் பட்டன . ஆயினும் , ஒர் ஆண்டு கழித்து 
இந்தக் கட்டுப்பாடு நீக்கப்பட்டது . தபால் நிலையச் சேமிப்பு 
பாங்குகளும் , மாவட்டக் சேமிப்பு பாங்குகளும் அடுத்தடுத்து 
மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் மாவட்டச் சேமிப்பு 
பாங்குகள் எடுபட்டன . மூன்று இராசதானி நகர்களில் மட்டும் 
அரசினர் சேமிப்பு பாங்குகள் 1896 வரை நடை பெற்று வந்தன . 

நேக வளர்ச்சித் திட்டங்களை ஈடேற்றவும் , பண வீக்கத்தை 
எவ்வகை யேனும் 

யேனும் குறைக்கவும் , யுத்தகாலத்தில் தொடங்கிய 
சேமிப்புத் திட்டத்தை 

வகுப்புகளிலுள்ளவர்களிடமிருந்து 
பெற்ற சேமிப்பு தேசீய நலனுக்குப் பயன்படுகிறது . இந்திய 
அரசினர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் சம்பளம் பெறும் 

ஊழியர்கள் , சிப்பந்திகளிட மிருந்து கட்டாய சேமிப்பு 


தங்கள் 


262 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


டன்கு 


முறையைத் தொடங்கியுள்ளனர் . மேலும் தபால் நிலையச் சேமிப்புக் 
க ணக்குகளை 

பிரபலப்படுத்தவெண்ணி 
கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கிற்கு நிதியை 

மாற்றும் 
முறையை அனுமதித்துள்ளனர் . இது சம்பந்தமான விதிகளைத் 
தபால் தந்தி , விதிகள் புத்தகம் ( Guide ) பகுதி 1 ல் கொடுக்கப் 
பட்டுள்ள தன் விபரம் வருமாறு 


தக்க 


செலவின்றி ஒரு வைப்பாளர் தம் கணக்கை ஒரு 
தபால் நிலையத்திலிருந்து சேமிப்புக் கணக்குள்ள 
இன்னொரு தபால் நிலையத்திற்கு மாற்றலாம் . மாற்றம் 
செய்ய மூன்று மாதங்கள் முன் பே அது திறக்கப்பட்டு 
நடப்பில் இருக்க வேண்டும் , அல்லது மாற்றம் முடிந்த 
பின்னர் மறுமுறை திறக்கப்பட வேண்டும் . இம்மாதிரி 
மாற்றம் செய்ய விரும்பும் நபர் தனது கைப்புத்தகத்தை 
தானாகவே நேரே தபால் நிலையத்திற்குச் சென்றும் 
அல்லது தபால் நிலையத்திற்குத் தன் கைப்புத்தகத்தைத் 
நபர் மூலம் 

அனுப்பிக் கொடுக்க வேண்டும் . 
இவ்விரண்டு செயலாற்றங்களிலும் அதற்கென உள்ள 
மனுவைப் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் . 
மாற்றத்திற்காகக் கொடுக்கப்பட்ட மனுவில் அரசினரின் 
ஆவணங்கள் 

வைத்துள்ளாரா என்றும் அவை 
அரசாங்கக் கணக்குத் துறைத் தலைவர் ( Accountant 
General ) வசம் 

உள்ளனவா என்றும் எவ்வகைக் 
கடன்களில் 

முதலீடு செய்துள்ளார் என்றும் 
அவ்வமயம் தம் கையொப்பத்தின் மாதிரி ஒன்று . 
இரண்டு , அல்லது மூன்று பிரதிகளை எந்தத் தபால் 
நிலையத்திற்கு சுணக்கு மாற்றப்பட வேண்டுமோ அதற்கு 
ஏற்றபடி தலைமை , கிளைஉப அலுவலகத்திற்கு அனுப்ப 
வேண்டியது . கைப்புத்தகம் பின்னர் வைப்பாளருக்குத் 
திருப்பிக்கொடுக்கப்படும் . ( ஆயினும் குறிப்பு 3 ஐக் 
காண்க ) வைப்பாளர் எந்தத் தபால் நிலையத்திற்கு 
அவருடைய கணக்கு மாற்றப் பட்டதோ அங்குக் 
கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் . 


அவர் 


குறிப்பு 1 : - ஒரு தலைமைத் தபால் நிலையத்திலிருந்து இன்னொரு 

நிலையத்திற்குக் கணக்குகளை மார்ச் 
மாதத்தில் 16 ஆம் தேதி முதல் 31 ம் உ ; வரை மாற்றக் 
கூடாது . 


தபால் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 


263 


குறிப்பு 2 : - கணக்கை முடிக்கும்படி உத்தரவிடப்பட்டதை மாற்ற 

முடியாது . வைப்பாளர் இறந்த பின்னரும் மாற்ற 
முடியாது . 


குறிப்பு 3 : -- உப அல்லது கிளைத் தபால் நிலையத்தில் உள்ள 

கைப்புத்தகம் ( வைப்பாளருடையது ) மாற்றம் செய்ய 
வேண்டுமானால் முதலாவதாக அது மேற்படி கிளை , 
அல்லது உப அலுவலகத்தின் தலைமை 
நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு மாற்றம் செய்ய 
உத்தரவு பிறப்பிக்கப்படும் . 

புத்தகத்தில் 
பதிவு செய்யப்படும் . 


குறிப்பு 4 : - ஒரு பெண்மணியின் கணக்கை மாற்றிக் கொடுக்கும் 

படி கோரும் விண்ணப்பமும் , அல்லது வயது வந்த 
வரின் கணக்கினை மாற்ற வரும் நபரும் முதலில் 
கூறியவரின் பதிலாள் , பின்னர் கூறப்பட்டவராக 
பெரியவர் ( கார்டியன் ) கீழ்கண்டவாறு 

சான்று 
கொடுத்து , மனுவின் கையொப்பம் இட்டு கொடுக்க 
வேண்டும் வைப்பாளர் 

இன்றைய 

தேதியில் 
உயிருடன் உள்ளார் 

என்று 

சான்று தெரி 
விக்கிறேன் " 


குறிப்பு 5 : - பித்தராக உள்ளவைப்பாளரின் கணக்கை மாற்றம் 

செய்ய அவரது கார்டியன் அல்லது நீதிமன்றம் 
நியமனப்படி வந்த நிர்வாகி மனுச்செய்தால் அதில் 
கீழ்க்கண்டது போல சான்று கொடுத்தல் வேண்டும் . 
“ வைப்பாளர் இன்றைய தேதியில் உயிருடன் புத்தி 
பேத மில்லாது இருக்கிறார் 

என்று 

சான்று 
கூறுகிறேன் ” 


இருக்க 


குறிப்பு 6 :--- முதல் தடவையாகத்தொடங்கப்பட்ட கணக்கைப் 

பொறுத்த மட்டில் கட்டுப்பாடு மூன்று மாதங்களுக்கு 
முன்னரே தொடங்கப்பட்டு 

வேண்டு 
மென்பது போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்களால் 
விதிவிலக்காக இம் மூன்று மாதகாலம்5 என்ற 
நியமத்தை மாற்றலாம் . விதிவிலக்கானவை கணக்கை 
மாற்றுவதில் காலதாமதம் ஏற்படுவதால் வைப்பாளர் 
களுக்கு டையூறு ஏற்படுகிறது . தவிர்க்க இயலாத 


264 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
சில சந்தர்ப்பங்களில் தலை மை போஸ்ட் மாஸ்டர் 
இந்த மூன்று மா தஎல்லையைத் தனிப்பட்ட மனுக்களை 
ஆய்ந்து அனுமதிக்கக்கூடும் . அவ்வாறு அனுமதிக்கப் 
படும் கணக்குகள் தொடங்கப்பட்டு மூன்று மாதங் 
களுக்கு மேலாகி இருக்க வேண்டும் . இந்தியப் பாது 
காப்புப் படையினரின் நபர்யாரேனும் ஒருவர் 
தொடங்கியுள்ள கணக்கை மூன்று மாதங்கள் முடி 
வதற்கு முன்னரே மாற்றச் சொல்லக்கூடும் . 
அல்லது அவருக்கு வேறொரு ஊருக்கு மாற்றப் 
பட்ட தாக உத்தரவு வந்ததை காண்பித்து மாற்றம் 
செய்யும்படி விண்ணப்பிக்கலாம் . 


குறிப்பு 7 : - இருநபர்களின் கூட்டுப் பெயரில் ஏதாவது ஒரு 

கணக்கு தொடங்கப் பட்டிருப்பின் , மாற்றம் செய்யக் 
கோரப்படும் மனுவில் அந்த இருநபர்களும் 
கைஎழுத்துப் போடவேண்டும் . அவ்விருவரில் ஒரு 
நபர் இறந்து இன்னொருவர் உயிரோடு இருப்பின் 
உயிரோடிருப்பவர் கையெழுத்துப் போட வேண்டும் . 


தந்தித்தபால் துறை நெறியாளர் கூறும் நிபந்தனைகளுக்குட் 
பட்டுத் தபால் நிலையச்சேமிப்பு பாங்கு வைப்புக்கணக்கில் உள்ள 
நிலுவைத் தொகையை அந்நிய நாட்டிற்கும் அல்லது அந்நியநாடு 
களிலிருந்தும் மாற்றிக் கொள்ளலாம் . 1958 ஆம் ஏப்ரல்மீ 
1 ம் உ யிலிருந்து பணம் பெறச் செக்கு முறையைச் சில 
பிரிவுகளில் மட்டும் தபால் அதிகாரிகள் சில நிபந்தனைகளின் 
கீழ்ப்புகுத்தியுள்ளனர் . 


அஞ்சல் சேமிப்பு பாங்குகளின் முன்னேற்றம் : - தபால் 
சேமிப்பு பாங்குகள் இந்தியாவில் எவ்வகையில் முன்னேற்றம் 
அடைந்துள்ளன என்பதற்கான விளக்கம் அடுத்துள்ள அட்ட 
வனையினின்று புலப்படும் . அட்டவணையில் தபால் நிலையங்களின் 
எண்ணிக்கையில் அதிகரிப்பு , சேமிப்பு பாங்கு வைப்பாளர்களின் 
எண்ணிக்கையில் முன்னேற்றம் மொத்த வைப்புத் தொகையில் 
அதிகரிப்பு இவை காட்டப்பட்டுள்ளன . 


தபால்நிலையச்சேமிப்புவைப்புகளின்வளர்ச்சியைக்காட்டும்அட்டவணை 


ஆண்டிறுதியில் உள்ளபாங்குகளின் எண்ணிக்கை 


கணக்குகளின் எண்ணிக்கை 


ஆண்டு 


வைப்புத்தொகை (வட்டியுடன்) ரூ.லட்சத்தில்) 


நிகரவைப்புத் தொகைகள் (வட்டியுடன்) (ரூ.லட்சத்தில்) 


(ஆயிரத்தில்) 


> 


1934 1938 1944 1945 1946 1947 1948 1949 1950 1951 1952 
1953 1954 1955 1956 1957 1958 


35 39. 45 46 47 48 49 50 51 52 53 54 វ៖ 56 


12,679 12,109 11,227 11,434 11138 9,090 9.089 9,256 9,890 11,027 11,274 11,759 11647 12,128 
12,454 13,362 
14,052 


3,100 4,240 3,094 3,482 3,963 3,152 3,426 3,807 4,090 4,445 4,830 5,070 5,384 5,988 6,384 6,920 7,724 


4,001 4,602 4,498 7,612 9,168 9,967 9,815 10,166 1.1,019 12,133 12,449 14,118 14,717 17,164 19,383 19,217 20,498 


5,830 8,186 8,0?2 11,504 14,235 12,811 14,849 16719 18,506 19,981 21,768 23,195 25,649 29,350 32,208 33.963 36,077 


58 59 


. 


266 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வர்த்தகப் பாங்குகளில் சேமிப்புப் பாங்குத்துறை :-எவ்வளவு 
சிறிய தொகை வைப்பாகக் கொடுக்கப்படினும் வர்த்தக முறையில் 
இந்தக்கணக்கு பயனுள்ள தென்று பாங்குகள் முடிவு செய்தன 
இக்கணக்குகளின் கீழ் பணம் வேண்டுமென்று கோரிவருபவர்க் 
கெனக் குறைந்த ரிசர்வு தொகை அன்றாடம் ஒதுக்கி வைத்தால் 
போதும் . ஒருவாரத்தில் ரூ 500 முதல்.ரூ 1,000 த்துக்கு மேல் 
ஒருவைப்பாளர் பணம் கோர முடியாது . இரண்டல்லது நான்கு 
வார அறிவிப்புக் கொடுத்த பின்னர் தான் அதிகப்படியான 
தொகை திரும்பப் பெறலாம் . மேலும் , சிலபாங்குகள் இந்தக் 
கணக்கிற்குச் செக்கு முறையைச் புகுத்த விரும்புவதில்லை . 
அதனால் , செக்குக் கொடுப்பதில் பாங்கு நடத்துபவர் ஏற்படுத்தும் 
பொறுப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டி யேற்படும் . தமது வாடிக் 
கைக்கைக்காரர்கள் பெயரில் வரும் செக்குகளை மட்டும் தான் 
வசூலிக்கப்படும் . வட்டிக்கணக்கு மாதாந்திர நிலுவையின் 
பேரில் கணக்கிடப்படும் . தினசரி நிலுவையின் பேரில் கணக் 
கிடுவதில்லை . மாத ஆரம்பத்தில் நான்காம் தேதிவரை வரும் 
வைப்புகளுக்குத் தபால் நிலையச் சேமிப்புக் கணக்குகளில் கூட 
வட்டி கணக்கிடுகிறார்கள் , இதனால் கொஞ்சம் சம்பளம் பெறுபவர் 
கூட இதில் பணம் செலுத்திப் பலனடைவர் . இக்கணக்குகளுக்கு 
என்ன பாங்கு நடத்துபவர் செலவு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை . 
எனவே வாடிக்கைக்காரர்களுக்கு அவர்களுக்கு வரும் செக்குகளை 
வசூலித்தும் , அவர்களுடைய மதிப்புள்ள ஆபரணங்களை 
பாதுகாத்தும் உதவி புரிகின்றன . 
நடப்பு வைப்புகள் 

தவணை வைப்புகளைப் போன்று முன்னர் நடப்பு வைப்புகள் 
மூலதனத்திற்குப் போதிய தொகை அளிக்காவிடினும் , இந்திய 
பாங்குகளில் நாளடைவில் நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது . 

. 
அட்டவணைப் படுத்தப்பட்ட பாங்குகளில் இப்போதுள்ள விகிதம் 
13 முதல் 10 வரை எனக் கூறலாம் . இந்த விகிதம் பாங்குக்கு 
பாங்கு காலத்தையொட்டி மாறி வருகிறது . நட்ப்புவைப்புப் 
பொறுப்புகள் வைப்பு பொறுப்புகளை விட 

பாங்கு 
நடத்துவோருக்கு இன்னும் அதிகமாக ஏறிக்கொண்டே வருவது 
தெரிந்ததே . இது சம்பந்தமாகச் சில காலமாகவே அநேக 
ஆசிரியர்களும் இப்புத்தகம் எழுதும் ஆசிரியரும் இந்த 
வைப்பு களைப்பற்றி விளக்கம் செய்ததினின்று தெரியலாம் . 
பாங்கு நடத்து வோரின் கட்டுப்பாடுகள் : -- வாடிக்கைக் 

கணக்கில் வரவு இருப்பு உள்ள வரையில் பாங்கு 
நடத்துபவர் அவரது செக்குகளை யேற்றுக் கொண்டு பணம் 
கொடுக்க முன் வருகிறார் . கள்ளக் கையெழுத்திட்டு வந்த 


தவணை 


-- 


காரரின் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 


267 


இட்ட 


செக்குகளை ஏற்றுப் 

பணம் 

கொடுத்தால் இவரே அதற்கு 
பொறுப்பு வாடிக்கைக்காரர் 

கட்டளையை மீறிச் 
செக்குகளை ஏற்றுப்பணம் கொடுத்தாலும் இவர் பொறுப்பா கிறார் . 
எடுத்துக் காட்டாகச் சாதாரணக் கோடுகளிட்ட செக்குகளை 
பாங்கு நடத்துபவரல்லாதார்வசம் கொடுத்தும் , தனிப்பட்ட 
முறையில் கோடுகளிட்ட செக்குகளை அவற்றில் கூறப்படாத 
வேறொரு பாங்கு அல்லது அந்த பாங்கியின் பதிலாள் வசம் 
கொடுத்தும் பொறுப்பு ஏற்கிறார் ( செலாவணி முறிச் சட்டம் 
1881. பிரிவு 29 ) . இந்தச் செக்குகளின் மீது முத்திரை வரியை 
ஸ்டாம்புச் சட்டத்தின் 

கொடுக்க 

வேண்டும் 
கைப்புத்தகங்களையும் , செக்குப்புத்தகங்களையும் இனாமாகக் 
கட்டணமின்றி வாடிக்கைக்காரர்களுக்குக் கொடுக்க வேண்டியது. 
இவரது 

( அனுபந்தம் ஆ . நமூனா 17 ) தனது நடப்பு 
வைப்புதாரர்கள் கோரும் தொகையை முன்னறிவிப்புடன் 
கொடுக்க அவர் தயாராக இருக்க வேண்டியது அவருடைய 


கடமை . 


கடமை . 


வட்டி : - பெரும் நகரங்களில் மட்டும் உள்ள பாங்குகள் 
நடப்பு வைப்புகளுக்கு வட்டி அளிக்கின்றன . பொதுவாக 
எல்லா பாங்குகளும் வட்டி கொடுப்பதில்லை அவ்வாறு வட்டி 
கொடுக்க முன்வரின் , தனிப்பட்ட முறையில் ரூ 1 லட்சத்திற்கு 
மேற்பட்ட தொகையிருப்பின் வட்டி கொடுக்க முன் வருவார்கள் . 
சில சமயங்களில் வாடிக்கைக்காரர்கள் தங்கள் கணக்கில் 
குறைந்த அளவுத்தொகை எடுக்காமல் வைத்து இருக்க வேண்டும் 
தவறினால் ஆண்டு முழுவதும் போட்டெடுத்த 

பணத்தில் 
கமிஷன் வசூலிக்கப்படும் அல்லது அரையாண்டு முடிவில் ஒரு 
குறிப்பிட்ட தொகையின் நிலுவையில் கணக்கிடப்பட வேண்டும் . 
இந்தச் செய்கையால் குறைந்த அளவுத் தொகையினால் பாங்கு 
நடத்துபவர் தம்வசம் ரூ . 500 எடுக்கக்கூடாது என்ற குறைந்த 
ெதாகை உள்ள 

கணக்குகள் நூறு இருப்பின் அவர் ரூ 50,000 ஐ 
எளிதில் பயனாக்கயியலும் . நடப்பு வைப்புகளுக்கு எவ்வளவு 
ரொக்க ரிசர்வு வைத்துக்கொள்ள வேண்டியது என்பதை அவர் 
நடப்பு வைப்பாளர் வந்து கோருவதின் மூலம் தம் அனுபவத்தின் 
வாயிலாகத் தெரிந்து கொள்ளுகிறார் . தவணை வைப்புகளைப் 
பொறுத்த மட்டில் எந்தச் சமயத்தில் எவ்வளவு தொகை 
திருப்பப்பட வேண்டு மென்று முன் கூட்டியே தெரியும் ஆயினும் 
நடப்பு வைப்பு நிலுவைகள் பொறுத்த மட்டில் ஒருமதிப்பீடு சரா 
சரி இன்னதென்று தோராயமாக அனுமானித்து எந்தச் சந்தர்ப் 
பத்தில் எவ்வளவு கேட்கப்படுமோ என்று முன் எச்சரிக்கையுடன் 
அதிகப்படியான நிதியைக் கையில் வைத்துக்கொண்டிருப்பார் . 


268 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


லண்டன் நகரில் வட்டி கொடுப்பதில்லை : - லண்டன் நகரில் 
கூட நடப்பு வைப்புக் கணக்குகளின் மீது வட்டி கொடுப்பதில்லை . 
தனிப்பட்ட முறையில் ஒரு கணக்கில் அதிகப்படி தொகை 
என்றும் நிலுவையில் இருப்பின் வாடிக்கைக்காரரும் பாங்கு 
நடத்துவோ ரும் தனி ஒப்பந்தம் செய்துகொண்டு பாங்கு 
நடத்துவோர் சிறிதளவு வட்டியை அனுமதிப்பர் . ஆயினும் 
மாதாந்திர நிலுவை குறிப்பிட்ட கொகைக்குக் கீழ்ப் போய் 
விட்டால் பாங்கு நடத்துவோர் ஒரு குறிப்பிட்ட கமிஷனை 
வசூலிக்கலாம் . அல்லது குறிப்பிட்ட தொகையில் 1 % அல்லது 
4 % வசூலிக்கலாம் . மற்றும் ஆண்டு முழுவதும் 

நடந்த 
வைப்புகளின் மேல் முதல் 1 % வரை வசூலிக்கலாம் . 
புதிய கணக்குத் தொடங்குவது 
அறிமுகப்படுத்தும் கடிதம் 

புதிய கணக்கு 
தொடங்கப்படும் முன்னர் பாங்கு நடத்துபவர் மூன்னெச் 
சரிக்கையுடன் , கணக்குத் தொடங்க விருப்பவருடன் உரையாடல் 
நிகழ்த்தி , அவர் 

தமக்கு அறிமுக மற்றவராயின் 
அவரது தொழில் , அல்லது வர்த்தகம் , தொடங்க விரும்பும் 
கணக்கு இவற்றைப் பற்றிய விபரங்களைக் கேட்டுத் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . புதியதாக வருபவர் கொடுக்கும் அறிமுக 
மான நபர்களைக் கேட்டு , அவர் கொடுக்கும் தகவல்களை யொட்டி 
பாங்கு நடத்துபவர் முடிவு செய்தல் வேண்டும் . கணக்குத் 
தொடங்க விரும்புபவர் நல்ல வாடிக்கைக் காரர்தானா, இல்லையா 
என் பதைத் தீர்மானிக்கத் தகுந்தவர் பாங்கு நடத்துபவரே . 
சான்றாகக் கொடுக்கப்பட்ட நபர்களை பாங்கு நடத்துபவர் கண்டு 
மேற்படி புதிய வாடிக்கையாக வருபவரது குணம் , செயல்முறை ,, 
பண்பு இவற்றைப்பற்றிக் கேட்டுத் தெரிந்து கொள்ளுதல் இன்றி 
யமையாதது 

எனலாம் . இம்மாதிரியான ஆரம்ப விசாரணை 
செய்யாததால் , பாங்குக்கும் பெருத்த இடையூறு , இதர பாங்கு 
களுக்கும் மற்றும் பொது மக்களுக்கும் பேராபத்து எனக் 
கூறினால் மிகையாகாது . 

ஏமாற்றஞ் செய்யும் குற்றம் முன்னெச்சரிக்கை : -- 
கைவசம் 

செக்குப்புத்தகங்கள் வைத்துள்ளவர்கள் அடிக்கடி 
செய்துவரும் குற்றச்செயல்கள் பார்வைக்கு வந்துள்ளன . எடுத் 
துக்காட்டாகச் சில ஆண்டுகளுக்கு முன்னர் டெல்லி பாங்கு 
ஒன்றின் நிருவாகியிடம் ஒரு நல்ல மேம்பாடடைந்த நபர் 
ஒருவர் வந்து அவருடன் அளவளாவி , தம்பேரில் 

தம்பேரில் கணக்கு 
ஒன்றைத் திறக்கும்படி கூறினார் . கரன்ஸி நோட்டுள்ள தோல் 
பெட்டியைக் கொண்டுவர மறந்து விட்டதாகக்கூறி நிருவாகியை 
நம்பவைத்து செக்குப்புத்தகம் ஒன்றைப் பெற்றுக்கொண்டு 


பற்றி தீர விசாரித்து நல்லாக 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 

269 
அதற்கான முத்திரை வரிச்செலவை அடுத்தநாள் அனுப்புவ 
தாகக்கூறிச் சென்றார் . அந்த ஆசாமி டெல்லிச் 

டெல்லிச் சந்தையில் 
கடைக்காரர்களைக்கண்டு விலை பேசி சரக்குகளைப் பெற்றுச் 
செக்குகளைக் கொடுத்துச்சென்றார் . இந்தச்செக்கு பாங்கியில் 
பணத்திற்கு நீட்டப்பட்ட வுடன் பணம் இல்லை என்று திருப்பப் 
பட்டன . ஏனெனில் , அந்த நபருக்கு பாங்கில் கணக்கு இல்லை . 
பாங்கு நடத்துபவர் ஒழுங்காக அவ்வமயம் அந்த நபரைப் 
செய்யப்படாத காரணத்தால் இப் பின் விளைவுகள் ஏற்பட்டன . 
மேலே கூறிய முறையில் ஒரு விடுப்புப்பெறா நொடித்தவர் 
செய்யின் பாங்கு நடத்துபவர் கவனப்பிசகாக அந்த நொடித் 
தவரைக் கணக்கில் மறுமுறை கொடுக்கல் வாங்கல் செய்து 
விட்டதாக ஏற்பட்டு அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு 
பாங்கு நடத்துபவர் பொறுப்பாளியாகலாம் . 

கவனக்குறைவாக ஏற்பட்ட ஓவர்டிராஃப்ட் கடன் காப்புமுறை 
இரண்டாவதாக , பாங்கு நடத்துபவர் கவனப்பிசகாக 

ஒரு 
வாடிக்கைகாரருக்குத் தமது விருப்பின்றி கடன் வகையாக ஓவர் 
வசதியளித்து விட்டாராகில் அப்போது 

அந்த 
வாடிக்கைக்காரரின் குண நலனை அறியும் பொருட்டு பாங்கு 
பெற்றுள்ள அறிமுகக் கடிதம் மிகவும் பயனுள்ள தாகிறது . ஒரு 
பாங்கிலுள்ள எழுத்தர் ஒரு புதிய வாடிக்கைக்காரரின் 
கணக்கைத் தவறுதலாகப் படித்துக்கொண்டு 

அவருடைய 
செக்குகளை மதித்துக்கொடுத்து அதன்பின் பார்த்தபோது 
அளவுக்குமீறி பணம் கொடுத்ததாகப் புலப்படுகிறது . அவரது 
கணக்கில் பற்றாகக் காட்டும் . புதிய வாடிக்கைக்காரர் கண்ணிய 
மானவராக இருப்பின் இந்தப் பற்று நிலையை சீர்செய்வார் . 
சில சந்தர்ப்பங்களில் பாங்கு எழுத்தர் செய்த கோளாறினால் 
தம்மால் அப்பணத்தைக்கட்ட வசதியில்லை யென்றும் தம்மை 
ஓவர் டிராஃப்ட் 

கடன் 

பெற்றவராக அனுமதிக்குமாறும் 
கோருவார் . இதனால் பாங்கு நடத்துபவர் அந்தப்பணத்தைத் 
திரும்பப் பெறுவது கடினம் . ஒரு வாடிக்கைககாரரின் வரவுப் 
பகுதியில் இடவேண்டியதொகையை இன்னொருவரின் வரவில் 
வைத்து அவர் இந்தச்செய்தியை அறிந்துகொண்டு அந்தத் 
தொகையை செக்குப்போட்டு பெற்றுக்கொண்டு நடையைக் 
கட்டிவிடலாம் . பாங்கு நடத்துபவர் அதைத் திரும்பப்பெருவது 
நடக்காது எனலாம் . 

வாடிக்கைக் காரரைப் பற்றிய தகவல் கோரல் : - மூன்றாவ 
தாகத் தம்முடன் தொழில் புரியும் இதர பாங்கு நடத்துபவர்கள் 
மூலம் தமது வாடிக்கைக் காரருடைய செல்வ நிலையைப்பற்றி 


டிராஃப்ட் 


270 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஆராய முன் வரலாம் . வாடிக்கைக்காரரின் 

நலனைக்கோரியும் 
பாங்கு நடத்துபவர் தமது வருங்கால நிலையை முன்னிட்டும் , 
வாடிக்கைக்காரரைப்பற்றிய தகவல்களை சேகரித்து வைத்திருக்க 
வேண்டியது இன்றியமையாதது எனலாம் . 

அசட்டையின் சான்று : - நான்காவது , ஒரு பாங்கு நடத்து 
பவர் தமது புதிய வாடிக்கைக் காரரைப்பற்றிய பொது விசா 
ரணைகளை நடத்தத் தவறினால் சட்டப்படி கொடுக்கப்படும் 
காப்பு முறை பறிக்கப்படும் . அதன் விளக்கமாவது மாற்றுரிமை 
உண்டியல் [செலாவணி முறைச்சட்டம் ) சட்டம் 1881 ரில் 131 வது 
பிரிவின் கீழ் மாற்றுரிமை உண்டியலை வசூல் செய்யும் பாங்கி 
( Collecting Bank } க்குக் கொடுக்கப்படும் சட்டப்படியான காப்பு 
அதன் நிபந்தனைகளை மீறிச்செய்தால் பறிக்கப்படும் . லாட்ப்ரோக் 
எதிராக டாட் டைம்ஸ் லண்டன் மார்ச் 28 , 1914. Ladbroke Vs 
Todd Times London March 28 , 1914 ) என்ற வழக்கில் தலைமை 
நீதிபதி பெயில் ஹேக் ( Justice Bail Hache கூறியதாவது , “ புதிய 
கணக்குத் தொடங்குவதற்கு முன்னர் இயல்பாக , பாங்கு நடத்த 
வேண்டிய சாதாரண விசாரணைகளைச் கூடச்செய்யாது பாங்கு 
நடத்துபவர் அசட்டையாக இருந்ததாக என் முன் உள்ள 
சான்றுகள் மூலம் அறிகிறேன் . ” 

பாப்புலால் பிரேம் சந்து எதிராக நாத் பாங்கு லிமிடெட் 
( ஆ- இ . ரி . 1946 . பாம்பே 482 Bapulal Prem Chand Vs. 
Nath Bank Ltd , ( A I. R 1946 ) Bombay 482 ) என்ற வழக்கில் 
தலைமை உயர் நீதிபதி உயர் திரு சக்லா , ( Justice Chagla ) 
அன்று முடிவு கூறியதாவது : மாற்றுரிமை உண்டியல் சட்டம் 
( செலாவணி முறிச்சட்டம் ) 1831 ன் 131 வது பிரிவின் கீழ் காப்புக் 
கோரும் பாங்கு புதியதாகக் கணக்கு தொடங்க விரும்பும் 
வாடிக்கைக் காரரைப்பற்றி விசாரணை நடந்த வேண்டுமென்று 
கண்டிப்பு இல்லை , ஒவ்வொரு வழக்கின் சந்தர்ப்பங்களையும் 
விபரங்களையும் பொறுத்து இருக்கும் என்றார் . இம்மாதிரியான 
விசாரணை தேவையா அல்லது தேவையில்லையா என்பது பாங்கு 
நடத்துபவரின் ஆலோசனையைப் பொறுத்தது . கண்டிப்பாகப் 
புதிய வாடிக்கைக்காரரைப் பற்றிய விசாரணையை பாங்கு நடத்த 
வேண்டியதில்லை . ஆயினும் , மேலே கூறிய தீர்ப்பிற்கு எதிராக 
பல நீதிமன்றத் தீர்ப்புகளை ஆதாரமாகக் காட்டலாம் . 

எனவே , 
பாங்கு அலுவலருக்கு நேர் முகமாகத் தெரிந்தவரானால் ஆரம்ப 
விசாரணை தேவையில்லை . எந்தச் செம்மையான பாங்தம் தனது 
வாடிக்கைக்காரரைப் பற்றிய முதல் விசாரணைகள் நடத்த 
வேண்டும் . இல்லையேல் அவராவது அறிமுகம் செய்யப்பட 
வேண்டும் . 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 


271 


மாதிரிக் கையெழுத்துகள் : -- எந்த ஒரு வாடிக்கைக்காரரும் 
பாங்குகளில் கணக்குத் தொடங்கும் முன்னர் அதனுடைய 
விதிகளையும் நிபந்தனை களையும் படித்துப் புரிந்து கொண்டவாரகக் 
கருதப்படுவார் , அந்த விதிகளையும் நிபந்தனைகளையும் அனுசரித்து 
அவற்றிற்குக் கட்டுப்பட்டு நடப்பதாக எழுத்து மூலம் கையொப்ப 
மிட்டுத் தருகிறார் . ( இதற்கான நமூனா 5 ( அ ) வை அனுபந்தம் 

வில் பின்னர் காண்க ) அவர் ஒன்றிற்கு மேற்பட்ட தம் 
கையெழுத்துக்களைப் போட்டுத் தமது பாங்கு நடத்துபவர் வசம் 
சேர்க்க வேண்டும் . இவை பொதுவாகக் கையெழுத்துப் 
புத்தகத்தில் ஒட்டப்பட்டு பாங்கு நடத்துபவர் வசம் இருக்கும் 
தற்போது நடப்பிலுள்ள முறையின் கீழ் தனி அட்டைகளில் 
கையெழுத்தைப் போடச் செய்து அவை அகரவரியில் 
அட்டவணைப் படுத்தி எளிதில் பார்க்கக் -கூடிய முறையில் 
சேர்த்து வைக்கப்படும் . பேரேட்டில் அவரவர் 

அவரவர் கணக்கில் 
அவரது பெயரை கெட்டி எழுத்துகளில் விளங்கும்படி எழுதி 
கையொப்பம் , முகவரி தொழில் இவற்றையும் குறிப்பிட 
வேண்டும் . 


யொன்றை 


முகவரைக் கொண்டு கணக்கை நடத்திவர அதிகாரக் கட்டளை : 

வாடிக்கைக்காரர் தமது முகவரை கொண்டு கணக்கை 
நடத்திவர விரும்பினால் எழுத்து மூலம் பாங்கு நடத்துபவருக்கு 
அதிகாரக் கட்டளை 

விடுப்பார் . அதன் நகல் 
அனுபந்தம் 

வில் நமூனா 5 இ பின்னர்க் கொடுக்கப் 
படட்டுள்ளது . இதைக் கைப்பட எழுதி அந்த நபரின் மாதிரிக் 
கையெழுத்தைப் போடச் செய்து அந்த அதிகாரக் கட்டளையை 
பாங்கு நடத்துபவர் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் .. 
செக்குகளை எழுதவும் மாற்றவும் என்று அதிகாரமளித்திருப்பின் 
வேறு மாற்றுண்டியல்களை ஏற்றுக் கொள்ளவோ , கணக்கின் 
அளவுக்கு மீறிக் கடன் வாங்கவோ அதிகாரம் அளிக்கப் 
படவில்லை எனலாம் . எனவே , தனிப்பட்ட முறையில் பாங்கு 
நடத்துபவருக்குக் கட்டளை விளக்கமாகக் கொடுக்கப்பட 
வேண்டும் . எனவே , வாடிக்கைக்காரர் தமது பாங்கு நடத்து 
பவருக்கு உத்தரவு கொடுக்கும் போது தமது முகவர் கணக்கில் 
பற்று நிலையைக் கூட அடைந்தாலும் பணம் பெற அனுமதிக்கப் 
படுவது வேண்டும் என்று விளக்கம் கொடுததல் வேண்டும் . 
அல்லது முகவர் மாற்றுரிமை உண்டியல்களை ஏற்றுக் கொள்ளவும் 
பாங்கு நடத்துபவர் வசம் அனுப்பவும் அதிகாரம் கொடுக்கலாம் 
பாங்கு நடத்துபவர் அம்மாதிரி யானவரும் கட்டளைகளை அவ்வப் 
போது பேரேட்டில் வாடிக்கைக்காரரின் கணக்குப் புக்கத்தில் 
குறித்துக்கொண்டு அதன்படி கணக்கை நடத்திவர வேண்டும் .. 


272 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


வாடிக்கைக்கநரர்களுக்குப் பணம் செலுத்தும் ஏடுகள் கொடுக் 
கப்பட வேண்டும் : - ஒரு வாடிக்கைக்காரர் செலுத்தும் பணத்தை 
அவரது கணக்கில் வரவுவைக்க வேண்டுவது இன்றியமையாதது . 
வரவினங்களைச் சுலபமான முறையில் எழுத பாங்கு நடத்து 
பவர்கள் தமது வாடிக்கைக்காரர்களுக்குப் பணம் செலுத்தும் 
ஏடுகள் கொண்ட புத்தகத்தைக் கொடுக்கிறார்கள் ( அனுபந்தம் 

வில் நமூனா நீர் 15 ஐ காண்க ) இந்த ஏட்டின் வலக் கைப்புறம் 
பாங்கு நிறுத்திக் கொண்டு மற்றொரு சிறிய பருதி வாடிக்கைக் 
காரர் வசம் அதிகாரியால் கையொப்ப மிட்டுக் கொடுக்கப் 
படும் . 


பாங்கு வசம் வாடிக்கைக்காரர் கணக்கில் போடப்படும் வைப்புத் 
தொதைக்கு வாடிக்கைக்காரருக்கு உரிமையைப்பற்றி எழுத்து 
மூலமோ மறைமுகமாகவோ பாங்கு நடத்துபவருக்கு வாடிக்கைக் 
காரரின் உரிமையைப் பற்றித் தாக்கீது வந்தாலன்றி பாங்கு 
நடத்துபவர் வாடிக்கைக்காரர் செலுத்தும் பணத்திற்கான 
உரிமையைப் பற்றி கவலைப்படுவதில்லை . வாடிக்கைக்காரரின் 
நடப்பு வைப்புக் கணக்கில் மூன்றாமவர் ஒருவர் கூடப் பணம் 
செலுத்துவதை பாங்கு நடத்துபவர் ஏற்றுக் கொள்ளவேண்டியது 
இன்றியமையாதது எனலாம் . 


யில்லாது 


என் 


சிறப்பு வகை வாடிக்கைகாரர்கள் : - சட்டப்படி 

பாங்கு 
நடத்துவோருடன் எந்த நபரும் கணக்கு வைத்துக்கொள்ளலாம் . 
பாங்கு நடத்துபவர் கணக்கைத்தொடங்கும் முன்னர் மேற்படி 
நபரின் 

குணத்தைப் பரிசீலனை செய்து ஏமாற்றும் தன்மை 
உள்ளாரா 

று 

தெரிந்துகொண்டு பின்னர் 
வர்த்தக முறையில் பழக விரும்புகிறார் என்று அறிந்தபின்னர் 
அவருடன் கணக்கு வைத்துக்கொள்ளுகிறார் . சட்டப்படி சிலர் 
ஒப்பந்தம் செய்து கொள்ள அருகதையற்றவர் ஆகிறார்கள் . 
அவர்கள் வயது முதிராதவர் , பித்தர் , குடிபோதையிலுள்ளவர்கள் 
மணமான பெண்கள் , விடுப்புப்பெறா முறிந்தோர் ( நொடித்தோர் ) 
எல்லாவகைகளான முகவர்கள் , டிரஸ்டிகள் , நிறைவேற்றும் 
அதிகாரி ( Executors ) ஆட்சியாளர்கள் ( Administrators ) என்பன 
இந்தச் சிறப்புவகை வாடிக்கைக்காரர்கள் சம்பந்தமாக பாங்கு 
நடத்துபவர் எவ்வகையான முன் னெச்சரிக்கையுடன் தொழில் 
நடத்துகிறார் என்று கவனிப்போம் . 


வயது வராதவர் இலக்கணம் : - இந்தியச் சட்டப்படி ஒருவர் 
18 - வயது நிரம்பப் பெறும்வரை அவரை வயது முதிராதவர் 
( Minor ). என்றும் அந்த வயதை அடையுமுன்னரே நீதிமன்றம் 


உண்டியலின் மீது 

273 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 
அவருடைய சொத்துகளைக் கண்காணித்துக் கொள்ளக்காப்புப் 
பொறுப்பாளர் ( கார்டியன் ) ( Guardian ) ஒருவரை நியமித்தால் 
இந்த வயது முதிராநிலை 21 - வயதுவரை நீட்டப்படும் ( இந்தியன் 
மெஜாரிடி சட்டம் , 1875 பிரிவு 3 . ( Indian Majority Act . 
1875 Sec . 3 ) ஆங்கில நாட்டுச் சட்டப்படி ஒரு நபர் தமது 
21 - வது வயது 

வயது நிரம்பப்பெறும்வரை மைனராகவே ( வயது 
முதிராதவராகவே ) கருதப்படுகிறார் . இது ஆங்கில நாட்டுக் 
குடியிருப்புள்ளவர்களின் ( Domicile ) தோன்றல்களுக்கும் பொருந் 
தும் . அவர்கள் வேறு குடியிருப்பைப் பெறின் இது அவர்களைப் 
பாதிக்காது . 

வயது முதிராதவர் தாம் செய்துகொண்ட ஒப்பந்தத்தை 
மறுதலிக்கும் உரிமை : பொதுவாக வயது முதிராதவர் தம் 
விருப்பத்திற்கேற்ப செய்துகொண்ட ஒப்பந்தங்களை மறுதலிக்க 
உரிமையுண்டு . ஒரு வயது முதிராப்பாலகனால் கொடுக்கப்படும் 
செக்கு அல்லது மாற்றுண்டியல் தான் பட்ட கடனைத் தீர்க்கும் 
வகையில் கொடுக்கின் அது சட்டப்படி செல்லாது . தவறான 
முறையில் தாம் வயது முதிந்தவர் என்று காட்டிக்கொண்டு 
கடன் - பெற்றுள்ள சிறுவரை அதைத் திருப்பும்படி வற்புறுத்த 
முடியாது . சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் நியாய விதிகள் படி 
( Equity ) அவர் ஒரளவு பொறுப்பாகலாம் ( லஷ் எச் ஸ்டாக்ஸ் 
எதி . வில்சன் ( 1913 ) 2 க் பெ 235 ப 242 ( Lush H Stocks Vs. 
Wilson1913 2.Q.B. 235 P. 242 :) 

வயது முதிராப் பாலகரின் கணக்கு : - வயது முதிராப் 
பாலகரின் கணக்கு என்று வரவிருப்பு உள்ளவரை பாங்கு 
நடத்துபவருக்கு யாதொரு சிக்கலும் இல்லை . இம்மாதிரியானவர் 
களுடைய கணக்குகள் சட்டப்படி செல்லாமல் போகுமாதலால் 
(( void ) பாங்கு 

நடத்துபவர்கள் காப்புப்பொறுப்பாளரின் 
( Guardian ) பெயரில் கணக்கு வைத்துக் கொள்ளவேண்டும் . 
தவறுதலாக இவர் ஓவர் டிராஃப்ட் கடன் கொடுத்திருந்தாலும் 
அவரிடமிருந்து திரும்பப்பெறலாம் . இல்லையெனில் 
முதிராதவரிடமிருந்து கொடுத்த கடனைத் திரும்பப்பெறுவது 

அவர்வசமிருந்து பெற்ற ஈடுகளைத் திருப்பிவிட 
வேண்டும் . அதேபோன்று வயது முதிராக் காலத்தில்பட்ட 
கடனுக்காகச் சம்மதித்து ஏற்றுக்கொண்ட 

மாற்றுரிமை 

முடியாது . 
ஆயினும் முறைப்படி பெற்றவர் வழக்குத்தொடர நியாய முண்டு. 
ஏனெனில் எந்தச் சந்தர்ப்பங்களில் இந்த உண்டியல் உருவானது 
என்று அவருக்குத் தெரியாது , செக்கு அல்லது மாற்றுரிமை 

18 


வயது 


கடினம் . 


274 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


உண்டியல் இவற்றாலும் ஒப்பந்த முறைப்படியும் இவரைக் 
கட்டுப்படுத்த முடியாதெனினும் வயது வராதவர் 

செக்கு 
எழுதவும் , மாற்றவும் , உண்டியல்களை எழுதவும் மாற்றவும் 
செய்யலாம் . இவற்றால் பிறரைக் கட்டுப்படுத்தக்கூடும் . ஆயினும் 
இவர் ( வயது முதிராதவர் ) கட்டுப்படமாட்டார் . மூன்றாமவர் 
ஒருவர் தம்வசம் உள்ள ஆவணங்கனை வயது முதிராதவர் 
ஒருவருடைய கடனுக்கு ஈடாகவைத்துவரின் அந்த வைப்பு 
சட்டப்படி செல்லாது . மேற்படி ஆவணங்களைக் 

கடனை 
அடைக்காமல் திரும்பப் பெறலாம் . 


வயது வராதவர் முகவராக : - பொதுவாக 

வயது 
வரா பாலன் ஒப்பந்தத்தில் நுழைய அனுமதியில்லை ஆயினும் 
வேறொருவருக்கு முகவராகப் பணியாற்றத் தடை இல்லை . முதல் 
வருக்கு ஒப்பந்தம் செய்யத்தகுதியிருப்பது ஒரு முக்கியமான 
நிபந்தனை . இரண்டாவதாக அன்னார் வயது முதிராதவரை 
முகவராகப் பணியாற்ற முழு உரிமையளிக்க வேண்டும் . வயது 
வராத சிறுவன் தன் தகப்பனாரின் கணக்கினைக் கவனித்துவரும் 
போது அவரது செக்குகளைப் பிறருக்கு மாற்றியும் , ஒப்பந்தங் 
களில் நுழையவும் கூடும் . அவனுக்குத்தனிப்பட்ட உரிமையளிக் 
கப்படின் சரக்குக்கொள் முதல் செய்து முன்பணம் பெற்று 
விற்பனை செய்யக்கூடும் . முகவருக்குக் கொடுக்கப்பட்ட அதிகா 
ரத்தை எழுத்து மூலம் பதிவு செய்து கொள்வதால் மிகவும் 
பயனுள்ளதாக இருக்கும் . இவர் முகவராகப் பணியாற்று 
முன்னரே எழுத்து மூலம் பதிவு செய்த அதிகாரம் கையில் 
வைத்திருத்தல் நலம் . 


வயதுவராதவர் கூட்டு தாரராக : - வயது முதிராப் பாலகன் 
ஒருவன் கூட்டு வர்த்தகத்தில் கூட்டாளியாகச் சேர்வதில் 
யாதொரு தடையுமில்லை . இதர கூட்டுதாரர்களின் ஏகோபித்த 
அனுமதியைப் பெற்று சிறுவனை அல்லது சிறுமியைக் கூட்டாக 
சேர்த்துக்கொண்டு , மேற்படி வர்த்தகத்தில்வரும் லாபப் பங்கைப் 
பெறலாம் . வயதுவராத பாலகன் வயது முதிர்ச்சி அடைந்து ஆறு 
மாதங்கட்குள்ளாக தான் கூட்டாளியாக இருக்க விரும்புகிறானா 
இல்லையா 

அறிவித்து இதர கூட்டு தாரர்களுக்குத் 
தகவல் கொடுக்க வேண்டும் . வாளாவிருப்பின் அவன் கூட்டு 
தாரரக இருப்பதாகக் கருதப்பட்டுப் பின்னர் எல்லாக் கூட்டு 
தாரர்களைப் 

பொறுப்பு வகிக்க நேரிடும் . இதன் 
விளக்கமாவது அவன் வயதடைந்த 

பின்னர்க் கூட்டு 
வர்த்தகத்தின் கடன்களுக்கு 

கடன்களுக்கு எல்லா இதர கூட்டு தாரர்களைப் 
போன்று பொறுப்பாளியாவான்.. ( பிரிவு 30 இந்தியக் கூட்டு 


என்று 


போன்று 


- 


சில 


ஒப்பந்தச் சட்டம் 1872 ன் 11 வது 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

275 
வர்த்தகச் சட்டம் 1932 24. ஆர் . ஆர் . 30 ) [ 1918 ] 41 சென்னை 
823. ஆங்கிலச் சட்டத்தின் கீழ் வயது முதிராக்காலத்தில் பட்ட 
பொறுப்புகளுக்கு மேஜரான பிறகு பொறுப்பேற்க வேண்டும் . 
(இம்பீரியல் லோன் கம்பெனி எதிராக ஸ்டோன் ( 1992 ) 
1. க்வீ.பெ. பக் 599 - Imperial Loan Company Vs. Stone [ 1892 ] 
I.Q. B. P. 599) . 

ஒரு கடன்பட்டவர் வழக்கில் - கமிஷனர்ஸ் ஆஃப் 
கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் எதிராக ஒரு கடன்பட்டார் 
Exparte Commissioners of Customs & Vs. 

Vs. Debtor ) 
இங்கிலாந்திலுள்ள முறையீட்டு 

நீதிமன்றத்தில் 
சூழ்நிலையில் ஒரு வயது வராப் பாலகனையும் முறிந்தவனாகக் 
( Bankrupt ) 

கொள்ள இடமுண்டு என்று முடிவு செய்தனர் . 
கொள்முதல் வரிகொடாது 

ஒரு கூட்டு 

வர்த்தக நிறுவனம் 
ஏமாற்றிக் கொண்டிருந்தது . அந்தக் கூட்டு வர்த்தகத்தில் வயது 
வா ரத சிறுவனும் கூட்டுதாரர் . அவன் வர்த்தகத்தில் நன்கு 
ஈடுபட்டுத்தன் கூட்டு தாரர் 

வேலை 
செய்தகாரணத்தால் அவன் தமது வயதின் காரணமாக 

நீக்கம் 
பெறுவது சரியன் றென்றும் பொதுக் கொள் கை அம்மா - திரி 
ஒன்றும் இல்லை யாதலால் அவனும் முறிந்தவனாக் கொள்ளப் 
படவேண்டும் என்று முறையீட்டு மன்றத்தில் தீர்ப்பளித்தனர் . 
பொதுவாக முன் பெல்லாம் ஒரு சிறுவன் தன் வாழ்க்கைக்கு 
உகந்த உணவு உடை இவைகளைப் பொறுத்தமட்டில் கடன் 
பெற்று அதைத் திருப்பத்தவறினால் அவனை முறிந்தவனாகக் 
கருதிவந்தனர் . 

பித்தர்கள் - சட்டப்படி ஆற்றலற்ற தன்மை - இந்திய 
வெறிநிலையடைந்தவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளத் 
தகுதியில்லை . ஆயினும் , வெறியர்களுடைய இயல்பான நிலை 
அல்லது மனம் அறிந்து கொள்ளும் தன்மையை அடைந்த போது 
அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது செல்லுபடியாகும் 
முன்னரே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை சரியான தென்று 
ஆவ்வாறான நிலையில் முடிவு செய்தாலும் நிலைத்தது எனலாம் . 
ஆங்கில நாட்டின் சட்டத்தின் கீழ் வெறியருடன் செய்து கொள்ளும் 
ஒப்பந்தம் அவருடைய விருப்பு , வெறுப்பைப் 
அமையும் . ( Voidable ) ஏற்றுக் கொள்ளுவதோ தவிர்ப்பதோ 
அவருடைய முடிவைப் பொறுத்தது . இந்தியச் சட்டத்தின் கீழ் 
இது செல்லாதது . (void ), ஒப்பந்தத்தில் ஏதோ தவறுகள் 


போன்று 


பொறுத்து 


276 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


மட்டும் இருக்கும் காரணத்தால் தள்ளப்படுவதன்று . மற்றெரு 
பிரிவு காரரும் வெறியர் என்றறிந்தாலே போது மானதென்று 
செல்லாது எனக் கூறிவிடலாம் . 


இந்தியச் சட்டத்தின் கீழ் புத்தி பேதமானவருடன் செய்து 
கொண்ட ஒப்பந்தம் ஒரு சாரரரின் விருப்பத்திற்கேற்ப ஏற்கவோ 
தள்ளவோ கூடியதன்று . அது சட்டப்படி செல்லாது ( மாசியானா 
எதிராக உஸ்மான் பியாரி ( 1907 ) 17. சென்னை . லா . ஜ 78 
[ Machiana Vs. Usman Beari [ 1907 ] 17. Mad L. J. 78 ) 
இவையெல்லாமறிந்த பாங்கு நடத்துபவர் புத்தி ஸ்வாதீன 
மற்றவருடன் ( வெறியர் ) ஒப்பந்தமுறையில் கணக்கு வைக்க 
விரும்ப மாட்டார் . 

தமது வாடிக்கைக்காரரின் செக்குகளைக் 
காரணமின்றி கொடுக்க மறுத்ததாகக் குற்றம் சாட்டப்படுவார் 
அல்லது அவருடைய கணக்கில் 

காரணமின்றிப் பற்றெழுதி 
யிருக்கிறார் என்று புகார் செய்யப்படுவார் ( ஹார்ட்ஸ் லா ஆஃப் 
பாங்கிங் 3வது பதிப்பு பக் 145 Hart s Law of Banking 3rd 
Edition P. 145 ) ஒரு மாற்றுரிமை உண்டியல் எழுதப்பட்டு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு பிறருக்கு மாற்றப்பட்டு , கழிவு நீக்கிக் 
கொடுக்கப்பட்டுப் பணம் பெறவியலும் . வெறியர் என்பதால் 
தடையில்லை . ஆயினும் , பாங்கு நடத்துபவர் தமது வாடிக்கைக் 
காரரை வெறியர் என்றறிந்த பின்னும் கூட ஒப்பந்தம் செய்து 
கொண்டார் என்று நிரூபித்தால் ஒப்பந்தம் செல்லாது . பாங்கு 
நடத்துபவர் தமது வாடிக்கைக்காரரைப் பித்துப் பிடித்தவர் 
என்று தெரிந்துகொண்ட உடனேயே அவருடன் எந்த வகையான 
கணக்கின் பேரில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக் 
கூடாது . 

நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வரும்வரை 
பொறுமையாக இருந்தும் அல்லது அவருடைய பித்து போய் 
இயல்பான மனோ நிலையை அடைந்தார் என்ற சான்றுகள் 
கிடைப்பின் மறுபடி தொடர்ந்து கணக்கு வைத்துக் கொள்ளலாம் . 


குடிகாரர்கள் ( Drunkards ) ஒப்பந்தத்தில் ஈடுபட உரிமை 
இல்லை : - ஒப்பந்தத்தில் சேரும்போது அதில் வரும் சாரார் 
அனை வருக்கும் நல்ல தெளிவும் கூர்மையாகப் புரிந்து கொள்ளும் 
தன்மையும் இருக்கவேண்டும் . ஒப்பந்தத்தில் சேர்ந்த ஒரு நபர் 
அவ்வமையம் தன் சுயநினைவு தவறியிருந்ததாகவும் , மதுபானத்தின் 
போதையில் இருந்ததால் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளைப் 
புரிந்துகொள்ளும் நிலையில் இருக்கவில்லையென்று தக்க சான்று 
களுடன் நீதிமன்றத்தில் தெளிவு படுத்தினால் நீதிமன்றம் தக்க 
விசாரணை நடத்தி அந்த ஒப்பந்தம் செல்லாது என்று முடிவு 
செய்யும் . பொதுவாக குடிவெறியிலிருப்பவர் தள் அம்மாதிரியான 


கொள்ள வேண்டியேற்படுகின்றது 
. 

வர்டிராஃப்ட் கடன் 
அவளுக்குத் தனிப்பட்ட சொத்தில்லையெனில் , திரும்பப் பெறுவது 

தி அவள் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

277 
ஒப்பந்தம் செய்வதில் யாதொருதவறுமில்லை . ஆயினும் இம்மா 
திரியான ஒப்பந்தங்களில் மூலம் 

மக்களைக் 

குடிவெறியில் 
ஆழ்த்தித் தன்னல நோக்கத்துடன் பிறரை வஞ்சிக்க முற்படா 
திருக்கவும் , குடிபோதையில் இருக்கும்போது கையொப்பம் 
இடச்செய்து அவர்களைப் பொறுப்பிலாழ்த்துவர் . குடிவெறியி 
லுள்ள 

நிலையில் தன் நினைவு இன்றி அவர் கையெழுத்துப் 
போட்டார் என்று நீதிமன்றத்தில் அறிந்ததும் அம்மாதிரியான 
ஒப்பந்தம் செல்லுபடியாகாது என்று முடிவு செய்யும் . ஆயினும் 
மாற்றுரிமையுண்டியலில் மாற்று தலாகி ஒருநபர் நன் நம்பிக்கை 
யுடன் அந்த உண்டியலைப்பெற்றாலும் அதில் உள்ள ஒருசாரர் 
குடியராக இருப்பினும் இது செல்லும் . | குடி போதையுடன் 
வாடிக்கைக்காரர் வந்து செக்கில் கையொப்பமிட்டுப் பணம் 
கோரின் , பாங்கு நடத்துபவர் தக்கசாட்சியைக் கொண்டு 
கையெழுத்துப்போடச்செய்து பின்னர்தான் பணம் கொடுப்பார் . 
மணமான பெண்கள் - சட்டநிலை ! -- மணமான 

மணமான பெண்ணின் 
பேரிலும் கணக்கு வைத்துக்கொள்ளலாம் . புதிதாகக் கணக்குத் 
தொடங்குவதால் மணமான பெண்ணுடன் ஒப்பந்தம் செய்து 

செக்கு எஎழுதிப் பணம் 
பெறவும் அதன் மூலம் ஒப்பந்தத்தைச் சீர 

முடிக்கலாம் . 
நடத்துபவர் நேர்மையுடன் கணக்கு சம்பந்தமாக 
மணமான பெண் நடத்திவரும் கொடுக்கல் வாங்கல்களைப் பின்னர் 
அவள் மீதுள்ள வெறுப்பினால் நடந்த கொடுக்கல் வாங்கல்களை 
சம்பந்தமாக பாங்கு நடத்துபவர் மணமான பெண்ணிடமிருந்து , 
மிகக்கடினம் . அல்லது அவளுக்கு என்று கொடுக்கப்பட்ட 
சொத்திலிருந்து வருவாய் மட்டும் அனுபவிக்கலாமென்றிருப் 

தனது கடனுக்குப் பயனாக்க 

இந்துப் பெண்ணுடைய நிலைமை மிகவும் 
முன்னேறியிருக்கிறது . இந்து வாரிசு சட்டம் 1956 ன் 14 - வது 
பிரிவின்படி ( Hindu Succession Act . Sec . 14 ) இந்துப்பெண்ணின் 
சொத்து அவளுக்குச் சொந்தமானது . மணமான முகம்மதி 
யப்பெண் தனது கல்யாணத்தினால் ஒப்பந்தத்தில் நுழையக் 
கூடாதென்பதில்லை ( இந்திய வார்சு சட்டம் 1925 யின் பிரிவு 
20 Indian Succession Act . 1925 Sec . 20 ) இதர மதத்தைச் 
சார்ந்த மணமான பெண்களுக்கு இந்திய வார்சு சட்டம் 1925 ம் 
மணமான பெண்கள் சொத்துச் சட்டம் 1874 ம் விதிகளைக் கூறு 
கின்றன . கணவர் பெண்சாதி இவர்களின் தனி உரிமைகள் 
நன் கு பாதுகாக்கப்படுகின்றன . இங்கிலாந்தில் மணமானபெண் 


பாங்கு 


வியலாது . 


மணமான 


பொறுப்பு தன்னுடையதன்று என்று தட்டிக்கழிக்கலாம் . 
278 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கடன் பெற்ற நிலை மை மற்றெவரும் கடன்பட்ட நிலையில் 
உள்ளதைப் போன் றிருக்கும் . இது சட்டச் சீர்திருத்தத்தின் 
விளைவாகும் (மணமான பெண்ணும் தீங்கிழைப்பு ) சட்டம் 1935 
Law Reform ( Married Women & Tortfeasors ) Act , 1935 
( 25 & 26 ஜியோ , 5. சி 30 ) . 

கணவரின் பொறுப்பு : கணவரின் முகவர் போன் று 
செலவிட்டுக் கடன் பெற்றாலும் , குடும்பச் செலவிற்காகக் கடன் 
வாங்கினாலும் . அல்லது தமது வாழ்வுக்கான செலவுகளுக்காகக் 
கடன் பெற்றாலும் கணவர் பொறுப்பாளி . இதர காரணங்களால் 
கடன் வாங்கினால் கணவன் பொறுப்பாளியல்லன் . எதிர் நோக்கி 
வரும் பொறுப்புகளை எதிர்த்து , தன் மனைவிக்குத் தேவையான 
பொருள்களை அவ்வப்போது வாங்கிக் கொடுத்துள்ள படியாலும் , 
அவள் தனியே போய்த் தன் பெயரைக் ( கணவன் ) கூறிக் கடன் 
வாங்கக்கூடாதென்று நிபந்தனை இட்டுள்ளதென்றும் , ருசுப்படுத்தி 

.முமன்னர்க் 
கூறியதுபோல் பாங்கு நடத்துபவர் ஒவர் டிராஃப்ட் கடன் 
கொடுத்திருப்பின் அதைத் திரும்பப் பெறுவது கடினம் . மேலும் 
சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்ட 

( Judgment Debt ) க் 
கொடுக்கத்தவறின் கல்யாணமான மாதைத் கைது செய்து 
சிறையில் அடைக்க முடியாது . ஃபிரஞ்சு சட்டத்தின்படி ஃப்ரஞ்சு 
மணமானமாது தனது 

கணவனின் 

உத்தரவின்றிக் கணக்கு 
வைத்துக் கொள்ள 

அனுமதி கிடையாது ( ஃபிரஞ்சு பாங்கு 
தொழிலைப் பற்றிய 

அலைகள் தி ஜர்னல் ஆஃப் 
இன்ஸ்டிட்யூட் ஆஃப் பாங்கர்ஸ் நவம்பர் 1929 Impressions of 
French Banking -- The Journal of the Institute of Bankers 
November 1929 ) மணமான பெண்மணியுடன் ஒப்பந்தம் செய்து 
கொள்ளுவதில் உள்ள சிக்கல்களையும் இடையூறுகளையும் தெரிந்து 
கொண்டு பாங்கு நடத்துபவர் மணமானவளிடமிருந்து . ஒவர்டிரா 
ஃப்ட் வேண்டும் என்ற கோரிக்கையைத் தீர ஆலோசியாது , 
பின் வரக்கூடிய நட்டங்களையும் சுமைகளையும் 

நோக்காது 
ஏற்கக்கூடாது 


கடனை 


நினைவு 


கூட்டுக்கணக்குகள் - இயல்பும் இயக்கும் முறையும் 
எல்லா 

நபர்களும் சேர்ந்து கூட்டுக் கணக்குத் தெடங்க 
வேண்டுமென்று விண்ணப்பம் கொடுத்தலான்றி பாங்கு 
நடத்துபவர் கணக்குத் தொடங்கக்கூடாது . கூட்டுக் கணக்கு 
சம்பந்தமாகப் பணம் எடுக்கும் முறை , மாற்றுரிமை உண்டியல்கள் 
முன் பணம் வசதி செய்தல் , ஆவணங்களும் ஈடுகளும் எவ்வாறு 
ஏற்றுக் கொள்ளுதல் என்பன பற்றிய நடைமுறை விதிகளையும் 


என்று 


பன் 

னும் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

279 
பழக்க முறைகளையும் பாங்கு நடத்துபவர் ஐயந்திரிபு 
அறிந்திருக்க வேண்டும் . கூட்டுக் கணக்கில் பணம் எடுக்க 
அனுமதியிருப்பின் அதைக்கொண்டு ஒவர் டிராஃப்ட் கடன் 
கொடுக்க அனுமதி என்று கருதவோ , பாதுகாப்பிற்கு இடப்பட்ட 
ஆவணங்களைத் திரும்பப் பெறவோ பயன்படுத்திக்கொள்ளக் 
கூடாது . 

அநேகர் சேர்ந்து ஒரு கணக்கை வைத்துக்கொள்ள 
விரும்பினால் , இன்னார் கணக்கை நடத்திவருவார் 
அதிகாரம் அளித்திருக்க வேண்டும் . அவ்வாறு எழுத்து மூலம் 
அதிகாரப் பத்திரம் கொடுக்கப்படாவிடில் பாங்கு நடத்துபவர் 
அனைவரையும் செக்கில் கையெழுத்துப் போடவேண்டும் என்று 
வற்புறுத்தி மீறினால் கொடுக்க மறுத்துவிடலாம் . கணக்கு 
சம்பந்தமாக எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல்களைப் 
பற்றித் தீர விபரப் படுத்தி வாடிக்கைக்காரர்களைக் கையொப்பம் 
இடச்செய்து கொடுப்பதும் உண்டு. ரொக்கக் கடன் கணக்குத் 
தொடங்கமட்டும் கட்டளை பெற்று , இதர வகைக்களுக்குத்தனி 
ஒப்பந்தங்கள் மூலம் நடத்தி வருவர் . எடுத்துக் காட்டாக முன் 
பணக் கோரிக்கை ( அனுபந்தம் ஆவில் நமூனா 11 காண்க ) 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றைப்பற்றியும் அவற்றின் பின் 
தொடர்பைப்பற்றியும் நிபந்தனைகள் போடுவார்கள் . 

கூட்டுக் கணக்கு வாடிக்கைக்காரர் முறிந்தவரானால் : -- 
கூட்டுக் கணக்காளர் முறிந்தால் , உடனே கட்டளை நிறுத்தம் 
பெறுவதோடல்லாது கணக்கைத் தொடர்ந்து நடத்த 
விடமாட்டார் . இந்தக் கணக்கிலிருந்து 

ம் 
வேண்டுமானால் நொடித்தவருடைய சொத்தை மேற்பார்வையிடும் 
டிரஸ்டியின் 

அனுமதியுடன் இதர கூட்டு நபர்களுடைய 
அனுமதியின் பேரில் தான் கொடுக்கலாம் . செல்வ நிலை வற்றாத 
வாடிக்கைக்காரரின் பணமதிப்பைக் குறைக்கும் அளவில் அவர் 
வெளியிடும் செக்குகளை 

ஏற்க 

மறுக்கக்கூடாது . அப்படி 
மறுக்கவேண்டிவரின் இன்ன காரணத்தால் மறுக்கப்பட்டது 
என்று கூறவேண்டும் . 

( அ ) செக்குகள் எழுதிப் பணம் பெறல் : கூட்டுக் 
கணக்கில் 

செக்கு எழு திப்பணம் பெறுதற்கான விவரங்களை 
ஓயமின்றி விளக்கித் தெரிவிக்கவேண்டும் . கூட்டுக் கணக்கிலுள்ள 
அல்லது அனைவரும் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மட்டிலும் 
செக்கு எழுதிப் பணம் பெறலாம் என்ற விளக்கம் , தேவை . 
கூட்டுக் கடனில் கடன் பட்டார் ஒன் றல்லது அநேகக் கடன் 
கொடுத்தோரின் கணக்கின் வகையில் பணம் கொடுப்பதற்கான 


காடுக்கப்பட்ட 
விருப்பப்படவில்லையென்றால் 
ஒருவர் பின் 

தனிப்பட்ட 
இறந்த 
கடவ 
பின் அவை ஈடாகவைகான 
, அவற்றை மாற்றுவதற்கான 
280 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடை முறையும் 
சட்ட முறை பாங்கு நடத்துவோர் கூட்டுக் கணக்கில் உள்ள 
தொகையைத் திருப்புவதற்குப் பொருந்தாது . ஒன்றல்லது 
பல நபர்களுக்குக் கணக்கை நடத்திவரக் 
அதிகாரம் எந்தச் சமயத்திலும் பயனற்றுப் போகலாம் . உத்தரவு 
கொடுத்தவர் மறித்தாலும் , வெறியரானாலும் , முறிந்தவரானாலும் 
ந்தக் கட்டளை செல்லுபடியாகாமல் போகும் . அதே போன் 

று 
அக்கட்டளையைத் திரும்பப் பெற்று அந்த நபர்களுக்குக் கொடுத்த 
அதிகாரத்தைத் திரும்பப் பெறலாம் . 

( ஆ ) எஞ்சி வாழ்வோரின் உரிமை : இக்கட்டளை 
உயிருடன் உள்ள கூட்டாளியின் நிலையைப் பற்றி விளக்குவது 
வழக்கம் . கூட்டு நபர்களில் ஒரு நபர் திடீரென மரணமடைந்தால் 
அதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் தேவை என்று 
முன் கூட்டியே வரையறுத்து விடலாம் . பாங்கு நடத்துபவர் 
ஒரு வார க 

உரிமைகளையும் 
சொத்துகளையும் பெறுவதற்கான விதியின் கீழும் ( Law of devo 
lution ) அந்தக் கணக்கில் உள்ள முழுத் தொகையும் உயிருடன் 
இருப்பவருக்கே போய்ச் சேரும் . 
( இ ) அளவுமீறிக் 

கணக்கில் பணமெடுத்தல் ( Over 
Draw ) : - செக்கு எழுதிப் பணம் பெற உரிமையுடையவர்கள் 

கடனாகப் ( Over Draw ) பெற உரிமையுண்டா 
என்பதற்கான முன்னறிவிப்பு உண்டா என்று அறிந்துகொள்ள 

கடன் பெறுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட 
கூட்டுப் 

பொறுப்பும் 
விளக்கப்பட்டிருக்கும் . கூட்டுப் பொறுப்பு கணக்கில் கடன் 
கொடுத்தவர் ஓரே ஒரு சட்ட நடவடிக்கை மட்டும் தான் எடுக்கக் 
கூடும் . கூட்டு மற்றும் தனிப் பொறுப்பு என்றிருப்பின் 

கடன் பட்டவர்கள் உள்ளனரோ அதையொட்டித் 
தனித்தனி நடவடிக்கை எடுக்கக்கூடும் . 2 கூட்டுக்கடன் பட்டோ 
ரில் ஒருவர் இறந்தால் கடன் கொடுத்தவர் உயிருடன் உள்ள 
இன்னொருவரைப் பணம் கொடு 

என்று 

கேப்பாரே 
வாரிசுதாரரைக் கேட்கச்சட்ட அனுமதியில்லை . 
ஆயினாம் கூட்டாகவும் தனிப்பட்ட முறையிலும் பொறுப்பில் 
இருப்பின் பாங்கு நடத்துபவர். அவ்வமயமுள்ள கடனை இறந்த 
வரின் சொத்தின் மீது தொடர்ந்து சட்டநடவடிக்கை யெடுக்க 
வழக்குத் தொடரலாம். கூட்டுப்பெயர்களில் பாங்குகள் இருப் 
நமூனாவில் 

அட்டையில் காணப்படும் பெயருள்ள 
அனைவருக்கும் கையெழுத்துப்போட்டுக் கொடுக்கவேண்டும் . 


டிருப்பின் 


எத்தனை 


ழிய 


குப்பின் 


அவன் 


என்ற 
நிகழவில்லை என்று 

நறுடன் கணக்கு 

தெகல் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

281 
( ஈ ) இதர தகவல்கள் : கொடுக்கப்பட்ட அதிகாரக் 
கட்டளையில் கூட்டுக்கணக்கில் 

கூட்டுக்கணக்கில் பாதுகாப்பிற்கு பாங்கு வசம் 
விடப்பட்ட ஆவணங்களைத் திரும்பப்பெற அனுமதி உண்டா 
என்று விவரமாக அமைய வேண்டும் . அதேபோன்று ஆவணங் 
கட்டளைகள் விவரமாக விளக்கப்படவேண்டும் . கணக்கின் முழுத் 
தலைப்பு பாங்கின் எல்லாக்கணக்குப் புத்தகங்களிலும் மற்றும் 
எழுதப்படும் செக்குகளிலும் நன்கு குறிப்பிடவேண்டும் . 

( உ ) கணவனும் , மனைவியும் ;-- கூட்டுக் கணக்கிற்குத்தக்க 
எடுத்துக்காட்டு , கணவனும் மனைவியும் கூட்டாகக்கொண்ட 
ஒரேகணக்கு பாங்கு நடத்துபவர் தொடக்கிக் கொடுப்பார் . 
மார்ஷல் எதிராக க்ரட்வெல் என்ற ( 1857 ) சி 20 ஈக் 328 ) 
( Marshall V. Crutwell ( 1857 ) C. 20 Eq . 328 வழக்கில் கணவன் 
ஒருவன் தன் சுக நலத்தை முன்னிட்டுத் தொடங்கியும் தனக் 
கைம்பெண்ணான 

மனைவி 

அத்தொகையைக் 
கோரி உரிமைக்கொண்டாட்டக் கூடாதென்றும் அது தனது 
சொத்தின் ஒருபகுதியாக இருக்கவேண்டும் 

முடிவு 
செய்யப்பட்டது . 

ஆயினும் கணவன் கூட்டுக்கணக்கைத் 
தொடங்கி எதிர்பாராத மரணத்தின் காரணத்தால் ஆதரவற்ற 
கைம்பெண்ணான மனைவிக்கு அத்தொகை கிடைக்கும்படி செய் 
யலாம் . ( ஃபோலே எதிராக ஃபோலே ( 1911 ) 1 இ.ரி , 281 Foley 
V. Foley ( 1911 ) , 1 I.R. 281) எஸ் . கே . 
பணிக்கர் எதிராக 
ட்ராவன் கோர் நேஷனல் அண்டு கொய்லான் பாங்க் லிமிடெட் 
S. K. Panikar V. Travancore National and Quilon Bank Ltd. ,, 
என்ற வழக்கில் அதன் கலைப்பு அதிகாரிகள் ( ஆ , இ . ரி . 1942 
சென்னை 351 ) கொண்டுவந்த - வாதத்தில் உயர் நீதிபதி 
வெங்கட்டராவ் தீர்ப்பு அளித்தது வருமாறு இந்தியாவில் 
நடப்பில் உள்ள சட்டத்தின்படி ஒரு இந்துக் கணவன் தன் 
பெயரிலும் தன் மனைவியின் பெயரிலும் கூட்டாக வைப்புப் 
போட்டிருப்பின் சட்டப்படி 

தனக்கோ 

தனக்குப்பின் தன் 
மனைவிக்கோ சேரவேண்டுமென்று குறிப்பிடின் அவ்வாறு ஒன்றும் 

சான்றுகள் காட்டியபின் அப்பணம் 
கணவனுடையது என் ஐயம்திரிபு அற முடிவாக்கலாம் . 

கூட்டுப் பங்கு கம்பெனிகள் : - அவற்றின் சட்ட அமைப்பு : 
பாங்கு நடத்துபவர் வர்த்தகக் கூட்டுக்கம்பெனிகள் , வர்த்தக 
மற்ற கூட்டுக் கம்பெனிகள் 
வைத்துக்கொள்ளும் முன்பு முன்னெச்சரிக்கையுடன் இரு 
வேண்டும் . கம்பெனிகள் சம்பந்தப்பட்ட சட்டம் சிலவற்றை 


என்றும் 


போன்றது . 


கம்பெ 
கூட்டுப் பங்குக் கம்பெனிப் பதிவாளர் 
282 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
அனுமதிக்கின்றன . இதன் விளக்கமாவது கம்பெனிகள் இயல் 
பாக நடத்தக்கூடியதைத் தடுப்பதில்லை . மேலும் , சில தடுக்கப் 
பட்டுள்ளன . பின் கூறப்பட்டது தனி நபர்களுடன் கொள்ளும் 
கணக்கைப் 

ஒரு கம்பெனி வடிவுபெற்றவுடன் 
மனிதர்களைப் போன்று சட்டமுறையில் எண்ணிறந்த பயன் 
களைப்பெறுகிறது . 

அது தன்னுடைய பங்குதாரர்களினின்று 
தனித்தே இயங்குவது சட்ட முறையில் ஒரு நூதனம் . வர்த்தக 
நிறுவனங்கள் வர்த்தகமற்ற இதர நிறுவனங்கள் இவற்றின் 
பேரில் நடப்பு வைப்புக்கணக்குகளைத் தெடங்கலாம் . பாங்கு 
களில் கணக்குத் தொடங்குவதற்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் 
கொடுப்பதோடல்லாது அவைகள் தம்முடைய பெயரில் செக்கு 
கள் எழுதிப் பணம் பெறலாம் . 

கணக்கு தொடங்கப்படுமுன் கவனிக்கவேண்டிய 
முன்னெச்சரிக்கைகள் : - கார்ப்பரேஷன் பெயரில் கணக்குத் 
தொடங்குமுன் ( அனுபந்தம் ஆ , நமூனா நீர் 12 காண்க ) பாங்கு 
நடத்துபவர் அதனுடைய தனிப்பட்ட பட்டயத்தையோ 
சட்டத்தையோ அல்லது கூட்டுப்பங்குக் கம்பெனிப் பதிவாளரால் 
கொடுக்கப்பட்ட இணைப்புச் சான்றிதழையோ 
Articles of Association ) நன்கு ஆய்ந்து 

அவை நடப்பில் 
உள்ளவை தானா 

என்றும் , விதிகளின் கீழ் மாற்றம்பெறக் 
கூடியவைதானா 

என்றும் , கணக்குத் திறப்பதற்கான 
முறையை எழுதி உள்ளதா என்றும் கூர்ந்து அறிதல் வேண்டும் . 
இதன் நகல்களை பாங்கு நடத்துபவர் தனது கோப்பு அட்டை 
யில் காணக்கூடிய நிலையில் வைத்திருக்கவேண்டும் . இவருக்கு 
இது சம்பந்தமாக ஏதாவது ஐயம் தோன்றினால் உடனே 
அந்தக்கம்பெனியில் பதிவு அலுவலகம் உள்ள இராச்சியத்தின் 

அலுவலகத்திற்குச் 
சென்று பரிசீலனை செய்துகொள்ளவேண்டும் . புதிய கம்பெனி 
இருப்பின் 

முதல் | இயக்குநர்களின் பெயர் 
கம்பெனியின் அகவிதிகளில் கூறப்பட்டுள்ளனவா 

என்று 
கவனிக்கவேண்டும் . இதன் மூலம் அந்தக்கம்பெனிக்குத் தனிப் 
பட்ட சட்ட அமைப்பு உண்டென்று கண்டுகொள்ளலாம் . அவ் 
வாறு இருப்பின் அந்தக் கம்பெனிக்கான மூலதனம் 

கடன் 
பெறும் அதிகாரங்கள் நோக்கம் இவைகளைத் தெரிய முற்படு 
வார் . வர்த்தகக் கார்ப்பரேஷன்களில் ஈடுபடும் அனை வரும் 
இவற்றை அறிந்திருக்கவேண்டும் . தொழில் நடத்து சான்றித 
ழைக் காணவேண்டுமென்று பாங்கு நடத்துபவர் வற்புறுத்தலாம் . 
மேற்படி கார்ப்பரேஷன் சங்கக் கூட்டத்தில் இன்ன பாங்கில் 


அதன் 


நடை 


யாக 


அதன் 


அதன் 


காரக்கட்டளை நீக்கப்படும் என்று கூறும் வரையிலும் நடப்பில் 
1 

ப்பட்ட ஆயழுத்து 

வங்களை த திரும்பிப் 
கற்பதற்கான 
எழுத்து மூலம் பாங்கு நடத்துபவருக் ஐயப்பாடுகளை 
கம்பெனியின் விதிகள் அனுமதித வேண்கயமனம் பற்றிக் 

மாற்று 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 

283 
கணக்கு வைத்துக்கொள்ளலாம் என்றும் இன்னார்க்குச் செக்கு 
களில் கையெழுத்துப்போட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது 
என்றும் முடிவு செய்த தீர்மானத்தின் நகலை அந்த பாங்கு 
நடத்துபவர் கோரி ஆய்ந்து பார்க்கலாம் . அந்தத் தீர்மானத் 
தைக் கம்பெனிக் கூட்டத்தின் தலைவர் கையெழுத்துப்போட்டும் 
அதனடியில் 

செயலாளர் கையெழுத்துப்போட்டும் 
அனுப்பவேண்டும் . கம்பெனியின் அ திகாரக் கட்டளையில் 
கீழ்க்கண்ட தகவல்களுடன் இயக்குநரும் செயலாளரும் 
கையெழுத்திட்டு அனுப்பவேண்டும் . 

( அ ) கம்பெனியின் வேறொரு தீர்மானத்தால் இந்த அதி 
இருக்கும் மேற்படி கட்டளையை ஒரு இயக்குநரும் செயலாளரும் 
கையெத்துப்போட்டு அனுப்புவார்கள் . 

( ஆ ) செக்குகளில் கையெழுத்துப் போட 
கொடுக்கப்பட்டவர்கள் கணக்கின் நிலை வரவிலிருப்பினும் சரி 
பற்றில் இருந்தாலும் சரி எவ்வமயமும் செக்கு மட்டுமன்றி 
இதர உண்டியல்களிலும் கையொப்பம் இட அதிகாரம் அளிக்கப் 
படும் . 

. 
பெறவும் இதர சொத்துக்களைத் திரும்பிப்பெறவும் இழப்பீட்டுப் 
பத்திரங்களைக் கையெழுத்து இடவும் உண்டியல்களில் கழிவு 
நீக்கம் செய்யும் முன்னர் உத்தரவாதப் பத்திரங்களில் 
கையெழுத்துப் போடவும் ஆவணங்களைக் கம்பெனிக்காக வாங்கி 

அதிகாரம் இன்னாருக்குக் கொடுக்கப்பட்டது 
என்றும் பின்னர் தொடரக்கூடிய 

விளக்கம் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 

( இ ) இயக்குநரில் மாற்றமோ செயலர் மாற்றப்பட்டாலோ 
பாங்கு நடத்துபவருக்குப் பொது விதியாக இந்தத் தகவல்களை 
அவ்வப்போது 

ஒரு 

இயக்குநரோ அல்லது செயலாளரோ 
தெரிவிப்பார் . 
( ஈ ) கம்பெனியின் இதர இயக்குநர் 

அனுமதியின் 
பேரில் அல்லது பதில் இயக்குநர் 

அந்தத் தகவலை 
பாங்கு நடத்துபவருக்குத் தெரிவிக்க 

கம்பெனியின் 


. 


என்ற 


கடன் மதமான 
செயலாளர் யாரேனும் ஒருவரை பாங்கு நடத்துபவர் கேட்கலாம் . 
284 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
தீர்மானத்தில் இயக்குநர் என்ற சொல்லுக்குமாற்று இயக்குநர் 
தொக்கி இருக்கும் பதமும் பொருள் 

கொடுக்கும் . 
கம்பெனியின் கணக்கை நடத்தவரும் 

நபர்களின் மாதிரிக் 
கையெழுத்தை பாங்கு நடத்துபவர் பெற வேண்டும் . புதிய 
கம்பெனி நீங்கலாக இதர கம்பெனிகளில் ஐந்தொகைப் 
படிவங்களையும் ஆண்டறிக்கைகளையும் கேட்க வேண்டியது . இந்தத் 
தஸ்தாவேஜுகளின் மூலம் கம்பெனியின் 

நிலையைச் 
சரிவர புரிந்து கொள்ள இயலும் . பொதுக் கம்பெனியாயிருப்பின் 
பாங்கு நடத்துபவர் கூட்டுப்பங்குக் கம்பெனிப் பதிவாளர் 
விடுத்த 

தொழில் நடத்து சான்றிதழைத்தம் பார்வைக்குக் 
காட்ட வேண்டும் என்று 

கோரலாம் . சட்டப்படி அவை 
இருப்பின் பாங்கு நடத்துபவர் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் 

வர்த்தக 
நின்றுள்ள அதிகாரங்கள் : கடன் வாங்கும் உரிமை கட்டுப் 
பாட்டுடனோ அல்லது இன்றியோ பொதுவாகக் கம்பெனியின் 
புறவிதிகளிலும் இதர விதிகளிலும் கூறப்பட்டிருக்கும் - 
வர்த்தகக் கம்பெனி மட்டிலும் தான் விதிவிலக்குப் பெறும் . 
கம்பெனிச் சட்டம் 1956 ன் பிரிவு 293 ( 1 ) ( d ) இல் உள்ள இந்த 
அதிகாரம் கட்டுப் படுத்தப் படுகிறது . 

கடன் வாங்குவதற்கான அதிகாரத்தில் கட்டுப்பாடு 
கம்பெனியின் 

கடன் 

வாங்கும் அதிகாரம் இயக்குநர்களால் 
சலுத்தத்தப்படுவதைக் கம்பெனியின் சங்க விதிகள் - கட்டுப் 
படுத்து கின்றனவா இல்லையா 

அடுத்த படியாகக் 
கவனிக்க வேண்டும் . பாங்கு நடத்துபவர் இவற்றை நன்கு 
ஆய்ந்த பின்னர் இனி தேவையெனக் கோரும் முன் பணக் கடன் 
வசதி இயக்குநர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்திலுட் 
பட்டுள்ளதென்றும் அந்த அதிகாரத்தை இதுகாறும் பயன் 
படுத்தவில்லை யென்றும் நற்சான்றிதழ் ஒன்றைக் கொடுக்கும்படி 
கம்பெனியின் தலைவர் ( Chairman ) அல்லது இயக்குநர் அல்லது 


என்று 


கடன் 

வாங்கு முறை தனியே அதிகாரம் ஒப்படைக்கப் 
பெற்றவரால் நடத்தப்படுகிறது என்றால் மேற்படி அதிகார 
ஒப்படைத்தல் முறை சங்க விதிகளின் ( Artciles of Association ) 
படி அமைந்துள்ளனவா என்றும் , இதுசம்பந்தமான தஸ்தா 
வேஜுகளை ( ஆவணங்களை ) கம்பெனிக்காக வேண்டி சங்கக்கூட்டத் 
தீர்மான எண்ணிக்கை தேதியின்படி இன்னாரால் கையொப்ப 
மிடப்பட்ட கட்டளையும் கொடுக்கப்படுகிறதா என்றும் ஊன்றி 
நோக்க வேண்டும் . 

தனிப்பட்ட சந்தர்ப்பங்கள் 


பொதுவாக , 


285 


அனுப்பி 


ஆங்கிலச் 


கோரும் 


கொணர்ந்து , அதன் நகலை பாங்கு நடத்துபவருக்கு 

செய்யினும் அந்தச் 
புறம்பான பொதுக்கூட்டத்தில் 

Colultra vires ) 
ஒன்றில் தனிப்பட்ட தீர்மானமொன்றைக் கொண்டுவந்து 
அனுமதியின் பேரில் இயக்கம் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 
தவிர , கம்பெனியின் இயக்குநர் குழு கடன் வாங்கவேண்டுமென்ற 
நிலைமை யேற்படின் , கூட்டத்தில் தீர்மானம் ஒன்றைக் 
வைக்கவேண்டும் . அம்மாதிரி கொடுக்கப்படும் அதிகாரங்களில் 
கம்பெனியின் சொத்துகள் ஈடாக வைக்கப்பட வேண்டும் 
என்று கூறவேண்டியதில்லை . இந்தியச் சட்டத்தின் படியும் , 

சட்டத்தின்படியும் வர்த்தகத் தொழில் செய்யாக் 
கம்பெனி நிறுவனங்கள் தவிர இதர கம்பெனிகளுக்குத் தங்கள் 
சொத்துகளை ஈடாகவைத்துக் கடன் பெற இயல்பாகவும் மறை 
முகமாகவும் அதிகாரம் 

உள்ள தெனலாம் . இவ்வதிகாரம் 
நோக்கங்கள் " என்ற வகுப்பின் கீழ் விளக்கப்பட்டுள்ளன . 
கம்பெனி முன்பணவசதியை இன்ன 

இன்ன 
காரணத்திற்காகப் பெற்றனர் என்றும் , அதற்குப் புறம்பாகச் 
செலவிட்ட காரணத்தால் பாங்கு நடத்துபவர் அதைக் கொடுக்க 
மறுக்கக் கூடாது . எனவே , பாங்கு நடத்துபவர் , கம்பெனி 
அதிகாரிகள் மேற்படி முன்பணவசதியை 

வேறு ஏதோ 
ஒன்றனுக்குச் செலவிட்ட தகவல் தெரியாதும் , தான் நேர்மையான 
வழியில் நடந்து கொண்டதாலும் அவருக்கு அதைப்பற்றிய 
பொறுப்புக் கிடையாது . கம்பெனிச் சட்டத்தின் கீழ் புறச் சட்ட 
விதிகளில் ( Memorandum of Association ) கூறப்படாத ஒரு 
நோக்கத்தின் கீழ் இயக்குநர்கள் தொழில் செய்து அதை பங் 

அனுமதி 

தெரிவித்துத் 
தீர்மானம் 

செய்கை சட்டத்திற்குப் 

. ஏனெனின் 
ஆரம்ப 

அது சட்டப்படி செல்லாத செய்கையாக 
இருப்பது தெரிந்ததே . கடன் வாங்குதல் இயக்குநர்களின் 
செய்கைக்குப் புறம்பானதாக இருந்து , ஆயினும் கம்பெனியின் 
அதிகாரத்திற்குட்பட்ட தாயின் , அம்மாதிரி நிலையில் தனிக் 
கூட்டம் ஒரு 
வலுப்படுத்திக் கம்பெனியையும் கட்டுப்படுத்தலாம் . 

இயக்குநர்களுடைய அதிகாரங்களை நிறுத்திவைத்தல் : 
கம்பெனியைக் கலைக்கும்போது இயக்குநர்களுக்குக் கொடுக்கப் 
பட்ட அதிகாரங்கள் தாமாகவே நின்றுபோகும் . ஆயினும் 
கம்பெனியின் பொதுக்கூட்டத்திலும் அல்லது கலைப்பு அதிகாரி 
கம்பெனியின் கூட்டத்தில் கம்பெனியை மூடுவதற்கான தீர் 
மானம் நிறைவேற்றப்படும் . அதன் நகல் பாங்கு நடத்துபவருக்கு 
அனுப்பப்பட்ட பிறகு பாங்கு நடத்துபவர் இயக்குநர்கள் 
கையொப்பமிட்டு வரும் செக்குகளை ஏற்க மறுத்துவிட அதி 
காரம் உண்டு. 


தாரர்களின் 


தலே 


பேரிலும் 


மேற்படி 


அவர் 


என்ற 


15 


கொண்டேயிருக்கும் . தங்கள் பெயருடன் 
செய்ய வேண்டிய பெம் 
பதிவுபெற்றபெனிகளில் பெருவாரி எண்ணிக்கை 
சிம்பனிகள் தான் 
286 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
வர்த்தகமற்ற இதர சங்க நிறுவனங்கள் உத்திரவாதத்தின் 
பேரில் பொறுப்புகள் கட்டுப்படுத்தப்படல் : - பாங்கு நடத்துபவர் 
சங்கங்கள் பேரிலும் , 

குழுக்கள் , நிறுவனங்கள் 
கணக்குத் தொடங்கலாம் . 

சங்கங்களும் , 

நிறுவனங் 
களும் குழுக்களும் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் 

இணைப்புப் 
பெற்றவை அவற்றின் உறுப்பினர்களின் பொறுப்பு 
கொடுக்கும் உத்தரவாதத்தொகையை அனுசரித்து இருக்கும் . 
இந்த நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் அல்ல . அவை கலை 
இயல் , இசை , நாடகம் , விஞ்ஞானம் , சமூகம் , மதம் , வாணிப 
முறை , இவற்றை நன்கு வளர்த்து முன்னேற்றம் அடைய 
விழைகின்றன . இந்த நிறுவனங்கள் தங்கள் பெயரின் பின் 
லிமிடெட் 11 கட்டுப்படுத்தப்பட்டது 

சொல்லைப் 
பயன்படுத்துவதில்லை. லாப ஈவுப் பங்குகளைத் தமது உறுப் 
பினர்களுக்குக் கொடுக்காது 

மூலதனத்துடன் 

சேர்த்துக் 

என்ற 
பெயரையும் சேர்த்துக்கொள் ளுவதில்லை . - இதர பொதுக் கம் 
பெனிகள் , கம்பெனிச்சட்டத்தின் கீழ்க் கவனிக்கவேண்டிய விதி 
களையும் முறைகளையும் இவைகளும் செயல்படுத்துகின்றன . 
இந்த நிறுவனங்கள் தொழில் நடத்தச் சான்றிதழ் பெறவேண் 
டியதில்லை . அது ஒன்றே 

விதிவிலக்கு . 

ஆயினும் வர்த்தகம் 
புரியும் பொதுக்கம்பெனிகளுக்கு அந்தச் சான்றிதழ் கண்டிப் 
பாகவேண்டும் . வர்த்தகம் புரியா நிறுவனம் முன்பண உதவி 
கோரினால் பாங்கு நடத்துபவர் அதன் சட்ட திட்டங்களையும் 
விதிகளையும் நன்கு ஆய்ந்து கடன் பெறுவதற்கான அதிகாரங்களில் 
தடையும் கட்டுப்பாடுகளும் உண்டா 

உண்டா என்று ஆலோசனை செய்ய 
வேண்டும் . பொதுக்கம்பெனிகளின் 

கடன் முறை 
அடைமானக்கடன் முறை , மற்றும் ஈடுகாட்டிய கடன் முறை 
களைக் கூட்டுப்பங்குக் கம்பெனிகளின் பதிவாளரிடம் பதிவு 

, 
பதிவுசெய்யப்பட்ட வர்த்தகமற்ற நிறுவனங்கள் சங்கங் 
களும் கடன் முறையையும் 

அவ்வாறே பதிவு 
கொள்ளுதல் வேண்டும் . 
தனியார் கம்பெனிகள் - அவற்றின் வளர்ச்சி - இங்கிலாந் 

தனி நபர்களும் , 
தொழிலுக்காக வேண்டிப் பெருமளவில் தனியார் கம்பெனிகளாக 
மாற்றிக்கொண்டு வருகின்றன . லண்டன் மாநகரில் அன்மையில் 

இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட கம் 
பெனிகள் தாம் . இவை உருவில் மிகவும் சிறியவை . இவற்றில் 


போன்று 


செய்து 


தில் - 


வர்த்தக 


தங்கள் 


ப 


போன்று 


அளிக்குமுன் 

தனியார் 
ன்னும் சில 
கொடுக்க விரு 
ஒரு முறிந்தவர் குற்றமான முறையில் ஏமாற்றும் எண்ணத்துடன் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

287 
பெரும்பாலானவை ஒருநபர் 

கம்பெனிகள் . இதன் பொரு 
ளாவது ஒருநபர் அந்தக் கம்பெனியின் பங்குகளைப் பெற்றிருக் 
கிறார் . கொஞ்ச காலமாகத் தனியார் கம்பெனிகளின் அவசி 
யத்தை இந்தியாவில் அறிந்து கொண்டு வருவதால் அதன் 
வளர்ச்சி அதிகரித்து வருகிறது . ஆயினும் இங்கிலாந்தைப் 

அளவிற்குமீறி வளர்ச்சியடைவில்லை . குறிப்பாக 
1956 - ம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின் பின் 

விளைவாக 
இவ்வாறு முன்னேற்றமடைந்துள்ளது . பாங்கு நடத்துபவர் 
முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவேண்டியது அவசியம் . தக்க 
ஈடு இல்லாது அவர் தனியார் கம்பெனிக்குக் கடன் கொடுக்கக் 
கூடாது . தனிநபர்களுக்குக் கடன் கொடுக்க முன் வருவது 
போன்று இந்த வகையிலும் கடன் கொடுக்க முன்வரமாட்டார் . 

தனியார் கம்பெனிகளுக்கு முன்பணக் கடன் வசதியளிப் 
பது : - தனிநபர் வர்த்தகமாயிருந்த ஒன்றைத் தனியார் கம் 
பெனியாக மாற்றிப் பதிவு செய்த பின்னர் பாங்கு நடத்துபவரை 
நாடி முன் பண வசதி கொடுக்கும்படி கோரினால் , பாங்கு நடத்து 
பவர் சற்று நிதானித்து முன்னெச்சரிக்கையுடன் இந்த 
விண்ணப்பத்தைக் கருதவேன்டும் . சட்டப்படி ஆய்ந்து நோக்கின் 
ஒரு தனிநபர் தனது வர்த்தக நிறுவனத்தைத் 
கம்பெனியாக மாற்றும்போது அவர் தமது சொத்தனைத்தும் 
அந்தக்கம்பெனிக்கு விற்கிறார் . அந்தக்கம்பெனிக்குத் தனிப்பட்ட 
சட்ட உருவம் உண்டு. அது தனிநபர் வர்த்தகத்தினின்று தனித்து 
இயங்குகிறது . கடன் கொடுத்தோர்கள் இனி இந்தவர்த்தகரின் 
சொத்தின் மீது ஜப்தி செய்ய முடியாது . ஏனெனில் , சொத்து 
முழுவதும் கம்பெனியின் பெயரில் மாரியது தான் காரணம் 

முறிந்து 
போகும் நிலைமையில் உள்ளதை நினைத்துச் சொத்துகளை அவ் 
வாறு மாற்றக்கூடும் . அப்படி மாற்றினால் இவர் முறிந்தவராகி 
விட்டார் 
நோக்கத்துடன் தம் சொத்தை உரிய முறையில் பிரித்துக் 
றும் சட்டமுறையில் தொடர்ந்து கட்டுப்படுத்தலாம் . சட்டப்படி 
அவர் முறிந்தவர் என்று நீதிமன்ற உத்திரவு பெற்றவுடன் 
தவறான குற்றப்படி மாற்றிய சொத்துக்களைத் திரும்பக்கொண்டு 
வந்து வீதப் பங்குத் தீர்மானம் செய்வார் . எடுத்துக்காட்டாக 


- சொத்தைக் கம்பெனிக்கு மாற்றினால் இடைக்காலத்தில் ஏற் 
Dube சொத்து மாற்றம் கலைப்பு 

அஃபிஷியல் 


288 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அசைனியை பாதிக்காது . சிம்ஸ் , எக்ஸ்பார்ட்டி க்வெய்ஜ் எதி . 
சிம்ஸ் அண்டு லாயிட்ஸ் பாங்கு ( 1930 ) Re Sims , Exparte 
Quaige Vs. Sims & Lloyds Bank ( 1930 ) என்ற வழக்கில் முன் 
குறிப்பிட்டபடி இதன் டிரஸ்டி லாயிட்ஸ் பாங்கில் கடன் பெற்று 
( ஓவர் டிராஃப்ட் ) அதற்கு ஈடாகத் தங்கள் கைவசம் 

உள்ள 
டிபெஞ்சர்களை வைத்திருந்தனர் . கம்பெனியின் டிரஸ்டியானவர் 
லாயிட்ஸ் பாங்கு நிறுவனத்தை மேற்படி ஈட்டுச்சொத்தைத் 
திரும்பப்பெற ( " Relation back ) முயன்றனர் . இம்மாதிரி 
கம்பெனிகளுடன் தொடர்புவைத்துக் 

கொள்ளுவதை 
ஆசிரியர் அண்டர்வுட் டேன்ஜ்ர் அண்டர்வுட் ஆபத்து என்று 
அண்டர்வுட் வழக்கை எடுத்துக்காட்டாகக் 

காண்பிக்கிறார் 
( பாங்கு நடத்துபவர்கள் , இன்சூரன்ஸ் மனே ஜர்கள் கள் ஏ ஜண்டு 
கள் இதழ் பிப்ரவரி 1940 பக் 245 & 246. ( Bankers , Insurance 
Manager s & Agent s Magazine Fcbruary 1940 , P. 245 & 246 ) 


போன்று 


வர்த்தக 


சிலவகை 


பதிவு செய்வதற்கான ஈடுகள் : - அநேக இதர விவரங் 
களில் உள்ளது 

கம்பெனிகள் தனிநபரினின்றும் 
நி றுவனங்களினின்றும் பிரிவு படுத்தி 
செக்யூரிடிகளைப் பதிவு செய்தல் வேண்டும் என்று சட்டவிதிகள் 
கூறுகின்றன . கம்பெனிகள் சட்டம் 1956 - ன் 125 

ஆவது 
பிரிவின் கீழ் எந்தெந்த செக்யூரிடிகளுக்குப் பதிவு தேவை என்று 
கூறுகிறது . அவைகளை மிதக்கும் ஈடுகள் : என்று 

கூறலாம் , 
எடுத்துக்காட்டாக நிலத்தின் மீது 

டி பெஞ்சர் 
பத்திரம் வெளியீடு செய்ய மிதப்பு ஈடு , இவைகள் பாங்கு 
நடத்துபவருக்கு அக்கரைகாட்டக் கூடியவை . 


கடன் 


பதிவு செய்யாததனால் ஏற்படும் பின் விளைவு: 

ஈடுகளைக் 
காட்டி முத்திரையிட்டுக் கையெழுத்துப்போட்ட 21 தினங் 
களுக்குள்ளாக அவற்றைப் பதிவு செய்யவேண்டும் . கையெழுத் 
திட்ட தேதியும் அதை எழுதிய தேதியும் ஒன்றே எனக்கருது 
வது தவறு . பதிவு செய்யப்படாவிடில் கம்பெனியை மூடுபவ 
ருக்கும் அது செல்லுபடியாகாது . இதை நம்பிக் கடன் கொடுத்த 
வருக்கும் அதன் மீது உரிமையில்லை . முதல் பதிவு செய்யப் 
படாமல் : பின்னர் ரண்டாவது தடவை 

நபரால் 
பதிவு செய்யப்பட்டால் பதிவு செய்யப்படாத ஈடு செல்லாது . 
பின்னர் பதிவு செய்யப்பட்டது செல்லுபடியாகும் . பின்னர் 
பதிவு செய்யப்பட்டவருக்கு முன்னர் உள்ள பதிவுசெய்யாதவர் 
தாக்கீது கொடுப்பினும் செல்லாது . (மானோலி திக் பில்டிங் கம் 
பெனி வழக்கு In the Monolithic Building Company ( 1915 )) 
1 அதி . 643 ) கம்பெனியுடைய கடமையாவது . உடனே பதிவு 


வேறொரு 


தை 


பலா 

செய்து கொள்ள 
கொள்ளும் வர்த்தகர்கள் இன்னார் , 

பின்விளைவுகள் 

எந்தநடவடிகன் ஆவனம் , 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

289 
கொடுக்கவேண்டும் . பொதுவாக வழக்கறிஞர் மூலம் பாங்கு 
நடத்துபவர் பதிவு செய்து கொள்வார் . கம்பெனிப் பதிவா 
ளருக்கு கடன் 

முடிந்த கடிதம் அனுப்பினால் பதிவு செய்யப் 
பட்ட ஈடு மாறும் . 

கூட்டு வர்த்தகங்கள் - முன்னுரை : - கூட்டு வர்த்தக முறை 
யில் பாங்கு நிறுவனம் குறைந்து கொண்டு வந்தாலும் வாணிய 
முறையில் ஈடுபட்டுள்ள கூட்டு வர்த்தக நிறுவனங்கள் இந்தியா 
வில் எண்ணிறந்த அளவில் உள்ளன . இந்தியக் கூட்டுவர்த்தகச் 
சட்டம் 1932 - ன் 4 - வது பிரிவின் படி கூட்டுவர்த்தகமெனப் 
படுவது பல நபர்கள் ஒன்று கூடி ஒரு வர்த்தகமோ தொழிலோ 
ஒருவராக அல்லது அனைவருமோ 

ஒன்றுகூடி 
நடத்தி அதில் கிடைக்கும் லாபத்தை பகிர்ந்துக்கொள்ளுதலாகும் . 

கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் : பாங்குத் தொழி 
லுக்கு 10 கூட்டு தாரர்களுக்கு மேல் இருக்க கூடாதென்றும் 

பம் 
இதர வர்த்தகங்களுக்கு 20 கூட்டுதாரர்களுக்கு மேல் இருக்கக் 
கூடாதென்றும் இந்தியக் கூட்டு வர்த்தகச்சட்டம் கூறுகிறது . 
கள் ஒன்று மில்லை . இதைப்பதிவு செய்ய வேண்டுமென்ற கட்டுப் 
பாடு ஒன்றும் இல்லை . ஆயினும் இந்திய கூட்டு வர்த்தகத்தின் 
58 -வது பிரிவு . பதிவு செய்யப்படவேண்டும் என்று வற்புறுத்து 
கிறது . இப்பிரிவின்படி ஒவ்வொரு கூட்டு நிறுவனமும் வாணிக 
நிறுவனப்பதிவாளரி ( Registrar of Firms ) டம் அதன் தலைமை 
வேண்டியது . 

இச்சட்டத்தினால் இனி இத்துடன் தொடர்பு 
தெரிந்து கொள்ள முடியும் . அவர்களுடன் வர்த்தகத்தில் 
படவும் சௌகரியமாக இருக்கும் , 

பதிவு செய்யப் 
படாததால் ஏற்படும் விளைவுகளைப்பற்றி இந்தியக் கூட்டு 
வர்த்தகச்சட்டம் 1932 ன் 69 வது பிரிவில் விளக்கப்பட்டுள்ளது . 
பதிவு செய்யப்படாத கூட்டுவர்த்தக 
பெயரின் கீழ் சட்டப்படி 

வழக்கோ 
மூன்றாமவரைக் கட்டுப்படுத்தி ஒப்பந்தத்தில் வழக்காட முடியாது . 
வர் தகக கூட்டு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு சட்டமுறையே 
செல்லாது . பின்னர் பதிவு செய்தாலும் கூட அது முறையாகாது . 
ஒரு கூட்டு தாரரோ அல்லது வேறு ஒரு வர்த்தக நிறுவனமோ 
அதன் மீது . இழப்பீடு கோரியும் , லாபப்பங்கு வேண்டுமென்றும் 

19 


அலுவலகம் 


ஈடு 


அதன் 


யோ 


என் 


வர்த்தக 


என் 


நடத்துபவருக்கு யாதொரு தடையுமில்லை . 
அவர் 

மறுக்கலாம் . 
படி 

படி 
நிறுவனத்தையும் இதர கூட்டு தாரர்களையும் * 
290 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கோரி வழக்காட முடியாது . ஆயினும் அவ்வழக்கில் இந்தக் 
கூட்டு நிறுவனத்தை கலைக்கவேண்டும் 

கோரினால் 
நீதிமன்றம் கவனிக்கக்கூடும் . ஒரு கூட்டுதாரர் நீதிமன்றத்தில் 

கூட்டு தாரர்களைக் கட்டளைப்படுத்தி தனது 
நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும் 

வழக்காட 
வழி கிடையாது . 

கூட்டு வர்த்தகத்தின் சட்டபடி நிலை : - சில காலங்களில் 
கூட்டுவர்த்தகத்தை அதன் உறுப்பினர்களிலிருந்து தனித்து 
இயங்கும் ஒரு நிறுவனம் எனக் 

கருதுவதுண்டு . 
விளக்கத்தை ஸ்காட்லந்து 

காட்டுச் சட்டம் 

சட்டம் கொடுக்கிறது . 
ஆயினும் இந்திய , ஆங்கிலச் சட்டங்களின் படி கூட்டு வர்த்தக 
நிறுவனமும் அதன் உறுப்பினர்களும் ஒரே அமைப்பையேற்ற 
வர்கள் கூட்டுதாரர்களின் பெயர் சுருக்கம் தான் கூட்டு வர்த்தக 
நிறுவனத்தின் பெயர் . 

கூட்டு வர்த்தகக் கணக்குகளைத் தொடங்குவது : 
ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுதாரர்கள் சேர்ந்து பாங்கு 
நடத்துபவருக்கு விண்ணப்பம் செய்தாலன்றிக் கூட்டு வர்த்த 
கத்தின் பேரில் கணக்குத் தொடங்கக் கூடாது . ஒன்றல்லது 
அதற்குமேற்பட்ட கூட்டுதாரர்களின் விண்ணப்பத்தின் பேரில் 
கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் கணக்கைத் தொடங்குவதில் 
பாங்கு 

ஆயினும் 
அம்மாதிரி தொடங்க வேண்டுமென்று விண்ணப்பித்த கூட்டுத் 
தாரருக்கு அருகதையில்லை என்ற தகவல் பாங்கு நடத்து 

தொடங்க 
பாங்கு நடத்துபவர் கணக்கைத் தொடங்குவதற்குமுன் செய்ய 
வேண்டிய எல்லா விசாரணைகளையும் தம்வசம் சேர்க்கப்பட்ட 
தகவல்களைக்கொண்டு நடத்தத் தவறினால் பின்னர் அவர் 
இடையூறுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் ஆளாவார் . இந்தியக் 
கூட்டு வர்த்தகச் சட்டம் 1932 - ன் 

1932 - ன் 22- வது பிரிவைக்காண்க . 
தன் செயல்களால் கட்டுப்படுத்துவதாக மறைபொருளாகவோ 
விளக்கமாகவோ கூறுதல் வேண்டும் . இதனால் கூட்டுவர்த்தக 

அவர் கட்டுப் 
படுத்துவார் . ஆயினும் பிரிவு 19 ( 2 ) ( B ) யின் 
தாரர்களையும் கூட்டுவர்த்தக நிறுவனத்தையும் கட்டுப்படுத்தும் 

தம் விருப்பப்படி பாங்கில் கணக்குத் தொடங்க 
தொக்கிய அல்லது மறைமுகமான உரிமையில்லை யென்று 
கட்டுப்படுத்துகிறது . ஆயினும் வழக்கத்தை ஒட்டியும் உள்ளூர் 


. 


M 


-- 


வகையில் 


என்று 


அனைத்தும் 
நிறுயே 
. 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 

291 
வர்த்தக முறையை ஒட்டியும் அவ்வாறு செய்யலாம் 
இருப்பின் அதை அனுமதிக்கிறது . வர்த்தகக் கூட்டு முறை 
உள்ளதென்ற காரணத்தினால் நிறுவனத்தையும் இதா கூட்டு 
தாரர்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் ஓரு கூட்டு தாரர் 
பெயரில் பாங்குக் கணக்கைத் தொடங்குவதற்கு உத்திரவாதம் 
யாதொன்றும் இல்லை . ( அலயன்ஸ் பாங்கு எதி . கீர்ஸ்லே ( 1871 ) 
லா . ரி . 6 சி . பி . 433 ) ( Alliance Bank Vs. Kearsley ( 1871 ) , L.R. 
6 C. P. 433 ) எனவே , பாங்கு நடத்துபவர் கூட்டு வர்த்தக 
நிறுவனத்தின் பெயரில் கணக்குத் தொடங்குவதற்கு அதன் 
கூட்டு தாரர்களிடமிருந்து 

கடிதம் ஒன்றில் 

கையெழுத்து 
போடச்செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் . அக்கடிதத்தில் 
கூட்டு தாரர்களின் பெயர் , முகவரி , பாங்குக் கணக்கை இயக்கு 
பவரின் பெயர் அவர்களுடைய மாதிரிக் கையெழுத்து 
இவைகள் காணப்படவேண்டும் . ( அநுபந்தம் ஆ . வில் நமூனா 
நீர் 9 - ஐக்காண்க ) கூட்டு தாரருக்கு அளிக்கப்படும் அதிகாரத்தில் 
கணக்கிலிருந்து பணம் எடுக்க , செக்குகளை மாற்ற , உண்டியல்களை 
ஏற்க , சொத்துகளை அடைமானம் வைத்துக் கடன் பெற , இவை 

வர்த்தகக் கூட்டு நிறுவனத்தின் பெயரில் 
இயக்கலாம் ( அனுபந்தம் ஆ - வில் நமூனா நீர் 9 - அ வைக்காண்க ) 
இம்மாதிரி செய்யப்படின் உறங்கும் கூட்டுதாரர் தமக்குப் 
பொறுப்பில்லையென்று கழித்துவிட முடியாது . 

கூட்டு 
தாரர்களையும் கட்டுப்படுத்தக் கூடும் . 

கூட்டுவர்த்தக நிறுவனத்தின் கணக்குகளை இயக்குதல் : 
சற்றேறக்குறைய எல்லா வர்த்தகத்திலும் பாங்குக் கணக்குத் 
தொடங்கப்பட்டுச் செக்குகள் எழுதிப் 

பணம் 
வழக்கமானபடியால் பாங்கு நடத்துபவர் கூட்டுவர்த்தக 

பேரில் வரும் செக்குகளை ஏற்க வேண்டியது 
கூட்டுத்தாரரால் 

மேற்படி நிறுவனத்திற்காக 
கையொப்பமிட்டு அனுப்பப்படவேண்டும் . இதற்குப் புறம்பான 
வேறு கட்டளைகள் இருப்பின் பாங்கு நடத்துபவர் மேற்படி 
செக்குகளை ஏற்க மறுப்பார் . 

ஏதேனும் ஒரு கூட்டு தாரர் 
முன்னர்க் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை 

நீக்கிவிட்டதாக 
பாங்கு நடத்துபவருக்குத் தகவல் அளித்தால் போதுமானது . 
அதேபோன்று ஒரு கூட்டுதாரர் கையெழுத்திட்டு அது 

அனுப்பிய 
செக்குத்தாளைப் பணம்கொடுக்க வேண்டாமென்று இன்னொ 
கூட்டு தாரர் - பாங்கு - நடத்துபவருக்கு அறிவிப்புச்செய்யின் 
அதன் படி பாங்கு நடத்துபவர் நடந்து கொள்ள வேண்டும் : 


இதர 


பெறுவது 


வேண்டிக் 


292 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


அசையாப் பொருளைப் பற்றிய அதிகாரங்கள் : - ஆங்கிலச் 
சட்டத்தின்படி தனிப்பட்ட அதிகாரம் பெறாத 

கூட்டு தாரர் 
ஒருவர் கூட்டு நிறுவனத்தின் அசையாப் பொருளைச் சட்டப்படி 
அடைமானம் வைத்தால் அவர் 

நியாயமான விதிகளின் கீழ் 
( Equitable ) ஈடு காண்பித்துள்ளார் எனக் கருதப்படும் . இதன் 
காரணமாவது 

ஆங்கிலச் 

சட்டத்தின்படி ஒரு முகவர் தம் 
தலைவரைக் கட்டுப்படுத்தும் வகையில் 

யாதொரு பதிவு 
செய்யத்தகு முடங்கலும் எழுதிக் கொடுக்கக்கூடாது என்கிறது . 
மேற்படி முகவருக்கு இவ்வுரிமை கொடுக்கப்பட்டதாக எழுத்து 
மூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அவர் செய்கை தலைவரை 
கட்டுப்படுத்தும் . இந்தியாவில் உள்ள கூட்டு 

வர்த்தகச் 
சட்டம் 1932 - ன் 19 - ஆவது பிரிவைக் காண்போம் . ஒரு கூட்டு 
வர்த்தக நிறுவனத்தின் அசையாப் பொருளை அவருக்குக் 
கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக அதிகாரத்தின் அடிப்படையில் 
அடைமானமாக வைப்பதற்கு உரிமையில்லையென்று கூறுகிறது . 
சொத்து மாற்றச் சட்டம் 1882 - ன் 8 - வது பிரிவின் கீழ் சொத்து 
மாற்றுபவர் பெற்றுள்ள உரிமையை அனுசரித்தே மாற்றப்படு 
பவர் பெறுவார் என்றும் அதன் சட்ட பின் விளைவுகளுக்கும் மாற்று 
பவரின் உரிமையே அடிப்படையாகும் . எனவே , இவ்விரண்டு 
சட்ட விவரங்களைக் கூட்டாகச் சேர்த்து நோக்கின் எல்லாக் 
கூட்டுத்தாரர்களும் ஒரே முகமாக அந்த அசையாப் பொருளை 
மாற்றவேண்டும் என்ற முடிவு செய்யாவிடில் இந்த மாற்றம் 
தவறுதலாகவும் சட்டப்படி ஒழங்காகவும் அமையாது எனலாம் . 
இந்த நிலைமை கிட்டத்தட்ட இந்தியாவிலும் , இங்கிலாந்திலும் 
நடப்பிலுள்ளது . 


அடைமானம் வைக்க அதிகாரங்கள் : - கூட்டு வர்த்தக 
நிறுவனத்தின் அன்றாடத் தொழிலை மேற்பார்வை செலுத்தி 
நிர்வாகம் செய்யும் கூட்டு தாரருக்கு வர்த்தகத்தின் பொருட்டுக் 
கடன் வாங்க அதிகாரம் உண்டு , எனவே , அவர் வர்த்தகக் 
கூட்டு நிறுவனத்தின் சொத்துகளை அடைமானம் வைக்கலாம் . 
அசையும் பொருள்களை அடகு வைக்கலாம் . பாங்கு நடத்துபவர் 
சட்டப்படி செல்லக் கூடிய அடைமானமோ அடகோ ஏற்பட்டதா 

கண்காணிக்க, எல்லாக் கூட்டு தாரர்களும் சேர்ந்து 
கையைழுத்திட்ட முடங்கலைத் தந்துள்ளனரா என்று கவனிக்க 
வேண்டும் . அல்லது அதிகாரம் பெற்ற கூட்டு தாரர் அந்தப் 
பத்திரத்தை எழுதி நிறுவனத்திற்காகவேண்டி கையெழுத்திட்டுப் 
பதிவு செய்துள்ளாரா என்று காணுதல் வேண்டும் . இவ்வாறு 
அதிகாரம் பெறா ஒரு கூட்டுதாரர் சட்ட அடைமானம் செய்து 
கொடுப்பின் அது அந்த வர்த்தகக்கூட்டு நிறுவனத்தையும் மற்றும் 


என்று 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


293 


உள்ள இதர கூட்டு தாரர்களையும் கட்டுப்படுத்தாது . நியாயமான 
விதிகளின் கீழ்தான் அமையும் எனலாம் . ( மெர்ச்சன்ட் எதிரரக 
மார்ட்டன் டௌன் அண்ட் கம்பெனி [ 1901 ) 2. கி . பெ 829 
Merchant Vs. Morton , Down & Co. ( 1901 ] 2. K. B. 829 ) . 


தனியார் கணக்குகளில் செய்யும் கொடுக்கல் வாங்கல் : 
கூட்டு தாரர்களுக்குள் உள்ள உறவு நன்னம்பிக்கை உறவான தால் 
ஒரு கூட்டு தாரர் தமது கணக்கில் கூட்டுவர்த்தக நிறுவனத்திற்கு 
வந்த செக்கை வசூல் செய்து வரவு வைக்கக் கோரினால் பாங்கு 
நடத்துபவர் இதர கூட்டு தாரர்களைக் கேட்டுக்கொண்ட பின்னர் 
தான் . 

அம்மாதிரி செய்யக்கூடும் . விசாரணையின்றிச் செய்யப் 
புகின் , செலாவணி முறிச்சட்டம் 1881 ன் 131 வது பிரிவின் கீழ் 
சட்டப்படி பாங்கு நடத்துபவருக்கு அளிக்கப்படும் காப்பு 
நிராகரிக்கப்படும் . ஒரு கூட்டுவர்த்தக நிறுவனத்தின் செக்கு 
ஏதேனும் ஒரு கூட்டுதாரார் பெயரில் எழுதப்பட்டு அந்தக் 
கூட்டு தாரர் தமது சொந்தக் கணக்கில் கட்டும்படி பாங்கு 
நடத்துபவருக்குக் கட்டளையிட்டால் பாங்கு நடத்துபவர் அதைப் 
பற்றிய விசாரணை செய்யவேண்டிய தில்லை . ( பேக்ஹவுஸ் எதி . 
சார்ல்டன் [ 1878 ] 8 அதி . டி . 444 Backhouse Vs. ( Charlton [ 1878 ] 
8 ch , D. 444 ) சொந்தக்கணக்கில் ஒவர் டிராஃப்ட் கடன் பளு 
இருப்பதைக் குறைக்கும் எண்ணத்துடன் மேலே கூறிய வண்ணம் 
செக்கு வந்திருப்பின் பாங்கு நடத்துபவர் சற்று முன்னெச்சரிக் 
கையுடன் நடந்து கொள்ள 

வேண் டும் . கூட்டுவர்த்தக 
நிறுவனத்தின் பெயரில்வந்த செக்கு ஒன்றைத் தம் சொந்தக் 
கணக்கில் வரவு வைக்கும்படி , கோரும் கூட்டுத: ரர் தாம் அந்த 
வர்த்தகப் பெயரில் தொழில் நடத்தி வருவதாகக் கூறினாலும் 
பாங்கு நடத்துபவர் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து 
கொள்ள வேண்டும் ( கார்டியன்ஸ் ஆஃப் 

செயின்ட் ஐான் 
ஹாம்ப்ஸ்டெட் எதிராக பார்க்ளேஸ் பாங்கு லிமிடட் ( 1923 ) 
39 டி எல் ஆர் . 229 Guardians of St John Hamp Stead Vs. 
Baraclay s Bank Ltd., [ 1923 ] 39 T. L. R 229 ) . 


கூட்டு தாரர் ஒய்வு பெறுதல் : ஒரு கூட்டுதாரரோ 
அல்லது அநேகரோ ஓய்வு பெற்றால் ஓய்வெடுத்துக்கொண்ட பின் 
நிகழும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அவர்கள் பொறுப்பாளி 
அல்லர் . ஒரு கூட்டு தாரரோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட 
கூட்டு தாரர்களோ ஓய்வு பெற்றார் என்று - அறிவிப்பு பாங்கு 
நடத்துபவருக்கு அனுப்பப்படும் வரையிலும் பாங்கு நடத்துபவர் 
மேற்படி கூட்டுதாரர்கள் உள்ள 

கூட்டு நிறுவனத்திற்குக் 
கொடுத்த முன்பணமோ, கடன் வசதியோ இவையனைத்துக்கும் 


தகப் 

நிறுவனத்திற்காகப் 

ஏற்கும் பொறுப்பில் பங்கு ஏற்காது . 
294 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
எல்லாக் கூட்டுதாரர்களும் பொறுப்பாளிகளாகக் 

கருதிச் 
சட்டப்படி அவர்கள் மீது 

நடவடிக்கை 

எடுக்கலாம் . ஆயினும் 
பொதுவாக ஒருபுதிய கூட்டு தாரர் சேர்க்கப்பட்டவுடன் பழைய 
கூட்டு வர்த்தக 

நிறுவனம் 

தானாகவே கலைந்து போகிற 
காரணத்தால் பாங்கு நடத்துபவர் புதுக் கூட்டுநிறுவனத்தைச் 
சம்மதித்து ஏற்றுக்கொண்டு பழைய கூட்டு தாரரைத் தமது 
பிடியினின்று விலக்கிவிடுகிறார் . பாங்கு நடத்துபவர் தமது 
வழக்கிடும் உரிமையை இழக்க விரும்பாது பழைய கணக்கை 
இருப்புக்காட்டி புதிய கணக்கொன்றைத் திறந்து அதன் மூலம் 
க்ளேடன் வழக்கு விதி ( Rule in Clayton s Case ) ( 1816 ) 
1 மெரிவில் IMerivale 572 , வந்து தடுக்காது பார்த்துக்கொள்ளு 
வார் . பணம் செலுத்தியவுடன் மிகவும் தொன்மையான முதல் கடன் 
பாங்கு நடத்துபவருடைய தாயினும் சரி அல்லது கூட்டு தார 
ருடைய தாயினும் சரி அது தீர்க்கப்படும் . 

கூட்டுதாரர் இறந்தபின் : -- ஒரு கூட்டு தாரர் இறப்பின் 
அதன் விளைவாகக் கூட்டு வர்த்தக நிறுவனத்தையே மூடிக் 
கலைக்க வேண்டிய விதியுண்டு. அவருடைய வாரிசுதாரர்கள் தம் 

தொழிலில் சேர உரிமையில்லை . கூட்டு 
வர்த்தகத்தில் நிர்வாகம் செய்ய உரிமைக் கோரக்கூடாது . 
அந்தக்கூட்டு நிறுவனத்தின் சொத்துகளில் பங்கு மாத்திரம் 
கேட்கலாம் . கூட்டு வர்த்தகத்தின் கணக்கைத் தொடர்ந்து 
நடத்திவர பாங்கு நடத்துபவர் எந்தவித எதிர்ப்பும் 
மாட்டார் . உயிருள்ள இதரகூட்டு தாரர்கள் மரித்தவரின் வாரிசு 
தாரருக்கு அவருடைய உரிய பகுதியைச் சொத்துக்களிலிருந்து 
பிரித்துக்கொடுக்கக்கூடும் , கூட்டு 

வர்த்தக 

நிறுவனத்தின் 
கணக்கு , பற்று வகையில் இருப்பின் தொடர்ந்து அந்தக் 
கணக்கை நடத்திவருவதை தடுத்து , மரித்தவரின் உரிய 
பொறுப்புத்தொகை எவ்வளவு 

முடிவு செய்யவும் , 
க்ளேடன் வழக்கு விதி இதை பாதிக்காமலும் இருக்க ஏற்பாடு 
செய்தல் வேண்டும் . 

கூட்டுதாரர் முறிந்தவரானால் : - சட்டப்படி ஒரு கூட்டு 
தாரர் முறிந்தால் விளக்கம் ஏதும் செய்யப்படாத ஒரு கூட்டு 
வர்த்தக நிறுவனம் கலைப்புபெறும் . ஏதேனும் ஒரு கூட்டுதாரர் 
முறிந்தவரானால் அவர் அந்தக் கூட்டு 
பெற்ற அதிகாரம் நீக்கப்பெறும் . அவரது சொந்த சொத்துகள் 
முறிந்த கூட்டுதாரர்கள் கையெழுத்திட்டுக் கூட்டுவர்த்தக 
நிறுவனத்திற்காக வந்துள்ள செக்கை , இந்தத் தகவல் கிடைத்த 


கூற 


என்று 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 


296 


பின் பாங்கு நடத்துபவர் ஏற்கக்கூடாது .. அந்தச் செக்கு 
ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இதர கூட்டுதாரர்கள் 
அதில் கையெழுத்திட்டால் தான் பாங்கு நடத்துபவர் ஏற்பார் . 
கூட்டு வர்த்தக நிறுவனத்தின் கணக்கில் 

வரவுத்தொகை 
இருப்பின் இதர . கூட்டு தாரர்கள் முறிந்த கூட்டு தாரரின் 
சொத்துக்கு நியமிக்கப்பட்ட டிரஸ்டியிடம் மேற்படி கூட்டு 
தாரரின் கணக்கை ஒப்படைப்பார்கள் . 


அவர் 


கூட்டு வர்த்தகக் கணக்கும் கூட்டுதாரரின் சொந்தக் 
கணக்கும் : சொந்தக் கணக்கிலுள்ள தொகையை கூட்டு 
வர்த்தகக் கணக்கிற்கு மாற்றும்படி வரும் விண்ணப்பத்தை பாங்கு 
நடத்துபவர் மேற்கொண்டு மாற்றக்கூடும் . இதில் 
எவ்விதமான மறுப்பும் தெரிவிப்பதில்லை . தனிக்கணக்கிலுள்ள 
தொகையைக் கூட்டுவர் த்தகக் 

கணக்கின் 

பற்று நிலைக்கு 
மாற்றுவது அனுமதிக்கப்படுவதில்லை . மேற்படி தனிநபர் 
கணக்குடையவர் கூட்டு வர்த்தகத்தின் உறுப்பினரானாலும் 
ஏற்றுக்கொள்ளுவதற்கில்லை . 


அவர் 


கூட்டுக் கணக்குடையவர் ஒருவர் புத்தி மாற்றம் பெறின் 

செக்குகளைக் கொடுக்க வேண்டாமென்ற கட்டளையை 
வெறியருடைய சொத்துக்காக நியமிக்கப்பட்ட குழுவினரும் , 
சாதாரண கூட்டுதாரர்களும் சேர்ந்து பிறப்பிக்கும்போது பாங்கு 
நடத்துபவர் அதன்படி நடக்க வேண்டும் . அதேபோன்று அந்தக் 
கணக்கு நடத்துவதையும் தாற்காலிகமாக ஒத்திப்போட்டு 
மேற்கண்ட கட்டளை பிறந்த பின்னர் 

அதற்கேற்ப 

நடக்க 
வேண்டும் . 


இந்துக் கூட்டுக் குடும்பங்கள் : இந்துக் குடும்பங்கள் 
பொறுத்தமட்டில் பாங்கு நடத்துபவர் சற்று முன்னெச்சரிக்கை 
யுடன் கடன் அல்லது முன்பணக் கணக்கு வகைகளில் நடந்து 
கொள்ள வேண்டியது . இந்துச் சட்டத்தின்படியும் , பழக்கவழக்கப் 
படியும் , சொத்துரிமையைப் பொறுத்தமட்டில் மாற்றங்களும் 
வார்சுரிமைகளும் மிகவும் சிக்கலானவை . சாதாரண அல்லது 
இயல்பான ஈடு எனக்கருதி பாங்கு நடத்துபவர் முன் பண 
வசதி யளித்தால் பல்வேறு இதர சட்டமுறையில் சிக்கலில் 
ஆழ்ந்து அவதியுறுவர் . மிதாட்சர சட்டத்தின் ( Mitakshara 
Law ) கீழ் ஒருகுடும்பத்தில் பிறந்த அனைவருக்கும் சொத்தில் 
உரிமையுண்டு . உரிமை தோன்றும் தேதியைக் கருத்தோன்றிய 
நாள் முதல் கணக்கிடவேண்டும் . எனவே , பாங்கு நடத்துபவர் 
ஏதாவது 

ஒரு 

கடன் உதவியளித்து அதற்காகப்பெற்ற 


ஈட் 


டி 


அருநபரை நியமிக்கும் 
அதிகாரங்களை விட நிருவாகியின் 

உண்டியல்களால் 
296 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
னைச்செல்லாது என்று பின்னர்த் தோன்றும் ஒரு சிறு 
குழந்தை வழக்காட இடமுண்டு . எனவே , கடன் பத்திரம் பெற 
விரும்பும் பாங்கு நடத்துபவர் அந்தக்கூட்டு இந்துக் குடும்பத்தி 
லுள்ள அனைவரையும் கையெழுத்துப்போடச்செய்து பெற 
வேண்டும் . அல்லது வீட்டின் தலைவனை மேற்படி பாண்டு 
அல்லது 

பத்திரத்தில் கையெழுத்துப்போட அனுமதிக்க 
வேண்டும் . குடும்பத்தின் தலைவனுக்கு கர்த்தா (Karta ) அல்லது 
நிருவாகி ( Manager ) என்று பெயர் . குடும்பச் செலவிற்காகக் 
கடன் பெற்றாலும் , அல்லது குடும்பத்தின் பழைய கடன்களைக் 
கொடுக்கவும் சொத்தை ஈடுவைக்கவும் அதிகாரம் கொடுக்கப் 
பட்டுள்ளது . இந்துக் கூட்டுக் குடும்பத்தின் பேரில் பாங்கு 
நடத்துபவர் வழக்குத்தொடுப்பின் தாம் . அந்தக் கூட்டுக்குடும் 
பத்திற்கு முன் பணக் கடன் வசதி யளிக்குமுன்னர் அந்தக்கூட்டு 
இந்துக் குடும்பத்தின் செலவிற்கென்றே அந்தக்கடன் கொடுக் 
கப்பட்டது என்று ருசுபடுத்தவேண்டும் . இம்மாதிரிக் குழப்பங் 
களை நீக்கம் செய்யும் நோக்கத்துடன் சில பாங்குகள் இந்துக் 
கூட்டுக்குடும்ப முறையின் கீழ் கணக்குத் தொடங்க விரும்புபவர் 
களைத் தாமாகத் தனியே சம்பாதித்துவந்த சொத்து , பொதுச் 
சொத்து என்று பாகுபாடு பிரித்து எழுதித்தரும்படி கூறுகின்ற 
னர் . அந்த அறிக்கையில் நடப்புவைப்பு , தவணை வைப்பு , 
சேமிப்புவைப்பு இவைகளில் 

சொந்தப் 

பொருளீட்டலில் 
ஏற்பட்டவை , பொதுச்சொத்தின் மூலம் ஏற்பட்டவை என் 
பிரித்து எழுதக்கூறுவார் - ( அநுபந்தம் ஆ . நமூனாக்கள் 5 ( ஆ ) 
( ஈ ) 10 இவைகளைக்காண்க) வர்த்தகம் புரியும் இந்துக் கூட்டுக் 
குடும்பத்தின் நிர்வாகியாக 

நிர்வாகியாக ஏதாவது 
அதனுடைய எல்லாப் பொறுப்புகளையும் வகிக்கும் 
முகவர் எனக் கூறலாம் அவர் கர்த்தாவா இருக்கவேண் 
நிர்ப்பந்தமில்லை . ஏனென்றால் தொழில் பல திக்குகளிலும் நடக்கும் 
எனலாம் . 

நிர்வாகியின் அதிகாரங்கள் : கர்த்தாவினுடைய 
அவர் குடும்பத் தொழிலுக்காகக் கடன் வாங்கவோ குடும்பச் 
சொத்துகளைத் தொழில் முகாந்திரமாக ஈடுகாட்டவோ அதிகாரம் 
பெற்றவர் . ஆயினும் ஊக 

ஊக வர்த்தகத்தில் ஈடுபடுத்தக்கூடாது 
விபசாரத்திலும் குடும்பச்சொத்தைச் செலவிடக்கூடாது . 
கூட்டுக்குடும்ப றுவனத்தின் பெயரால் 

எ முதப்படும் 

அனைவரையும் 
சிறுவர்கள் சிறுமியர் உள்பட எல்லோரையும் கட்டுப்படுத்துகிறார் 


அவர் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போ 


297 


தகராறு ஏதேனும் ே ன்றில் சமரசம் செய்ய 

அவர் 
முன் வரலாம் . 

ஆனால் 

நட்டம் விளைக்கும் புதிய முயற்சியில் 
ஈடுபடக்கூடாது . 


மாக 


இந்துக் கூட்டுக் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுப்புகள் : 
கூட்டுக் குடும்பத்தொழிலை நடத்தவும் குடும்பத்தின் செலவைச் 
செய்யவும் குடும்பத்தின் தேவைகளை ஈடுசெய்யவும் தொழில் 
நடத்தப்படுகிறது . இதற்கு எல்லா உறுப்பினர்களின் அனுமதியும் 
அங்கீகாரமும் உண்டு. ஒரு நிர்வாகி கூட்டுக் குடும்பத்தின் 
பேரில் கடன் பெற்றால் அக்கடன் பொதுத்தொழிலின் காரண 
உண்டாகியது 

எனின் இதர கூட்டுதாரர்கள் அந்தப் 
பொறுப்பை ஏற்கவேண்டும் . அவர்களுடைய பொறுப்பு அவர் 
களுக்குக் குடும்பச்சொத்தில் உள்ள அக்கறையைப் பொறுத்து 
அளவிடலாம் . வயதுவந்த கூட்டு தாரர்கள் சேர்ந்து பொறுப்பை 
ஏற்றுக்கொள்கிறார்கள் . ஏனெனில் , நிர்வாகியுடன் இவர்களும் 
ஒப்பந்தத்தில் சேர்கிறார்கள் . அல்லது குடும்பத்திற்காக 
நிர்வாகி செய்த ஒப்பந்தத்தை 

இவர்கள் ஆமோதித்துத் 
தங்களையும் அதில் 

பொறுப்பாக்கிக் கொள்கிறார்கள் 
அக்கூட்டுக் குடும்பத்தில் வயது முதிராப் பாலகன் இருப்பின் 
அவன் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாளி ஆகான் . ஆயினும் 
வயது வந்த பின்னர் அவ் ஒப்பந்தத்தை ஆமோதிக்கலாம் . 


வாடிக்கைக்காரரின் அட்டார்னி ( வழக்கறிஞர் ) கட்டளைக் 
கும் அட்டார்னி அதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் : - சில 
சமயங்களில் பாங்கு நடத்துபவர்கள் தங்கள் வாடிக்கைக்காரர் 
களுடைய அட்டார்னிகளுடன் தொடர்பு கொள்ள நேரிடுகிறது . 
பொதுவாக வாடிக்கைக்காரர் தாம் நியமனம் செய்த நபர் 
மூலம் தமது கணக்குகளை பாங்கு நடத்துபவர் நடத்திவர 
வேண்டியது என்று 

கட்டளை 

இடுவார் . ஒரு கட்டளை எனப் 
படுவது 

வாடிக்கைக்காரரின் பாங்குக் கணக்கை பொறுத்த 
மட்டிலும் இன்னாருக்குச் சட்டபடி இயக்க உரிமை அளிக்கப் 
பட்டிருக்கிறது என்றும் இந்த அதிகாரத்தை அளிக்க விரும்பு 
கிறவர் ( Donor ) இக்கட்டளையை இடுவார் . ( அனுபந்தம் ஆ 
வில் , 5 மூன 5 இயைக் காண்க ) கட்டளை எனப்படுவது ஒரு 
குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகத் | 

தனிப்பட்ட 
பாங்கு நடத்துபவருக்கு இடக்கூடியது . ஆயினும் அட்டார்னி 
எனப்படுவது வாடிக்கைக்காரரின் எல்லாப்பண சம்பந்தமான 
விவகாரங்களையும் பொதுவாகக் கவனிக்க வேண்டியபொது 
உத்தரவாகும் . 


ஆவில் 


சார்பாவது 

- அதன் 
298 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
அட்டார்னியின் தனிப்பட்ட அதிகாரமும் பொது அதிகாரமும் 
இம்மாதிரியான அதிகாரம் 

பொதுவாகவும் இருக்கலாம் 
தனிப்பட்ட முறையிலும் அமையலாம் ( அனுபந்தம் 
நமூனாக்கள் 8 , 37 , 38 இவற்றைக் காண்க ) இதன்படி இந்த 
அதிகாரத்தைக் கொடுத்தவர் சில குறிப்பிட்ட தகவல்களை 
மட்டும் அட்டார்னி பணியாற்ற விரும்பினால் அதற்குத் தனிப்பட்ட 
அதிகாரம் என்று பொருள் . தமது எல்லாக் காரியங்களையும் 
வழக்கறிஞர் முன்னின்று நடத்திக்கொடுக்கப் பொது அதிகாரம் 
அளிப்பின் அதற்குப் பொது அதிகாரம் என்று பொருள் - 
முன்னர்க் கூறப்பட்ட தற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விற்பனைப் 
த்திரம் எழுதப்படின் அதைத்தக்க முறையில் பதிவுசெய்ய 
வேண்டியது இன்றியமையாதது . இதைத்தனிப்பட்ட அதிகாரம் 
எனக் கூறலாம் . ஒரு வியாபாரி தனது வர்த்தகம் சம்பந்தமாக 
நிர்வாகியை நியமித்து , 

வர்த்தகம் அனைத்தும் கவனிக்க 
அதிகாரம் கொடுப்பின் 

பொது அதிகாரம் ஆகும் . 
அட்டார்னிக்குக் கொடுக்கப்படும் அதிகாரங்களில் 
வகுப்புகள் கூட இருக்கக்கூடும் . அதிகாரம் 

அதிகாரம் அளித்தவர் அவ் 
வகுப்புகளை மறுமுறை ஆமோதித்து , கொடுத்த அதிகாரத்தை 
இன்னும் வன்மைப்படுத்துவார் . அதிகாரம் பெறாவிடினாம் கூட 
அட்டார்னி செய்த பணியை அதிகாரம் அளித்தவர் ஏற்றுக் 
கொள்ளக் கூடும் . அடைக்கப்பச் செட்டியார் , எதிராகத் தாமஸ் 
குக் அண்ட் சன்ஸ் ( பாங்கு நடத்துபவர்கள் ) லிமிடெட் ஆ . இ . ரி 
1933 பிரிவு கௌன்சில் 78 { Adaikappa Chettiar , Vs. Thomas 
Cook & Sons ( Bankers ) Ltd ( A. I. R , 1933 Privy Council 78 ) 
என்ற வழக்கில் , நிர்வாகிக்கு அளிக்கப்பட்ட, அட்டார்னி 
அதிகாரத்தில் உள்ள இயல்பான வாசகங்களை நன்கு ஆய்ந்து 
நோக்கின் ஒரு பத்திரத்தைப் ( Document ) பற்றி கூறப்படவே 
யில்லை . இது முன் கழிந்த ஒரு செயலைப்பற்றிக் கூறுகிறது . 
இருசாராழும் சேர்ந்து அட்டார்னி அதிகாரத்தைத் திருத்தம் 
செய்து அந்தப்பத்திரத்தைப் பற்றிக் கூறப்படச் செய்தல் 
வேண்டும் . இல்லையேல் 
அத்தப்பைத் திருத்தியிருக்க வேண்டும் . இந்த வழக்கில் ஆய்ந்து 
நோக்கின் , இந்தப்பத்திரத்தின் 

ஞாபகப்பிசகாக 
விடப்பட்டதாகக்கருத இயலாது . வேண்டுமென்றே எழுதிவிடப் 

என்று முடிவு செய்யலாம் . அட்டார்னி 
கொடுக்கப்பட்ட வழக்கில் நிர்வாகிக்கு எழுதுபவராகவோ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராகவே கையெழுத்திட்டு 
விளைவாக பில்ஸ் ஆஃப் எக்சேஞ்ஜ் சட்டத்தின் கீழ் பாங்குக் 
கம்பெனியை மாற்றுபவராகவோ ( Endorsor ) பொறுப்பாளி 


பொது 


பட்டது 


- அதிகாரம் 


பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரான போது 


299 


என்று 


வேண்டி 


யாக்கினார் . அட்டார்னி அதிகாரத்தின் மூலம் பாங்கு கொடுத்த 
கடன்களுக்கு உத்திரவாத அதிகாரம் இவர் தம் இச்சைப்படி 
கொடுத்தும் இது பாங்கு முறையில் இதுகாறும் நிகழ்ந்ததில்லை . 
எனவே , பாங்கு நிர்வாகி தம் வரவேற்பை மீறி அதிகாரத்தைச் 
செலுத்தினார் என்று முடிவாக்கப்பட்டது இந்தத் தீர்ப்பின் 
மூலம் பாங்கு நிர்வாகிக்கு அளிக்கப்படும்போது அட்டார்னி 
அதிகாரம் எவ்வகையில் அமைப்புப் பெறுகிறது 
தெரியலாம் . ஒருநிர்வாகிக்கு உண்டியல்களை மாற்றவும் 
உண்டியல்களுக்குப் பணம் கொடுக்கவும் அதிகாரம் கொடுக்கப் 
பட்டுள்ளது என்றால் அவர் வரம்புமீறி உண்டியல்களுக்காகப் 
பொறுப்பு ஏற்றுக்கொண்டு , கொடுக்கிறேன் என்று பாங்கிற்காக 
ஏற்றுக்கொள்ளக் கூடாது . இந்த 

அதிகாரம் 
புறம்பானதே . இதே வழக்கில் நிர்வாகி தொக்கிய அல்லது 
மறைமுக அதிகாரம் உண்டு என்று ஒருசெக்கிற்கு உத்தரவாதம் 
அளிக்கவோ அதுவந்த சிலநாள்கள் கழித்து பணம் எளிதில் 
மாற்றத்தகும் என்று சான்றிதழ் கொடுக்கவோ அதிகாரம் 
இல்லையென்று தீர்ப்பளிக்கப்பட்டது . செக்குத்தாளை மாற்றுவ 
தற்கு அதிகாரம்பெற்ற முகவர்க்கு அதைப் 
மாற்றுரிமைகள் செய்யவோ , ரொக்கமாக மாற்றித் தமது 
சொந்தக்கணக்கில் வரவு வைக்கவோ அதிகாரம் சொடுக்கப் 
படவில்லை , " பெர்ப்ரோ ( PerPro ) 

கூறப்படும் 
தனிப்பட்ட அதிகாரம் குறுகிய எல்லைக் கோட்டை உடையது . 
இதன் மூலம் முதல்வரைக் கட்டுப்படுத்தும் வகையில் முகவர் 
கையெழுத்து இடுவார் . முகவர் எல்லை மீறி இதன் கீழ் பணி 
யாற்ற முடியாது . 


பல்வேறு 


என் 


படிவம். 


எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் : 
முதன் முதலாக பாங்கு நிர்வாகி வந்திருக்கும் அட்டார்னி 
அதிகாரப் பத்திரம் நடப்பில் உள்ள முத்திரை 

வரிச் 
சட்டத்தின் கீழ் தகுந்தபடி வில்லைகள் சேர்க்கப்பட்டுள்ளனவா 
என்று 

று பார்த்துக்கொள்ள வேண்டும் . அதனுடைய 
ஒன்றைத் தம் கோப்பில் (File ) சேர்த்து வைத்துக் கொள் 
வேண்டும் . 

வழக்கமான கட்டளைப் படிவத்தில் தமது 
வாடிக்கைக் காரரைக் கையெழுத்துப் போடச்செய்து வாங்கி 
வைத்துக்கொள்ளுதல் நல்லது . இதன் மூலம் அட்டார்னி 
அதிகாரத்தில் பின்னர் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் 
சங்கடங்களையும் எளிதில் தீர்க்கக்கூடும் . இம்மாதிரியான 
கட்டளை ஒன்றை பாங்கு நடத்துபவர் பெறின் , தனிப்பட்ட 
முறையில் அட்டார்னி அதிகாரம் தாமாகவே செயலற்றுப் 
போய்விட்டது எனலாம் . 


கறது 
ட்ரஸ்டியின் 

நடத்துவோர்களும் ஏற்பட்டது . 
என்னதெத்துபவர்கள் உடந்தையாய் இருக்ககாரணம் 
300 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
செயலாக்குபவர்களும் டிரஸ்டிகளும் : - உயில் எழுதிவைத்து 
மரித்தவர் தமது சொத்தை உயிலில் கண்ட படி செயல் புரியும் 
படி விண்ணப்பித்துக்கொண்டால் அச்செயல் புரிபவர் 
செயலாக்குபவர் 

எனலாம் . உயிலில் 

கூறப்பட்ட நபர் 
விருப்பத்தோடு செயல் புரியலாம் அல்லது விருப்பப்படாமலும் 
இருக்கலாம் . ஆயினும் , மரித்தவர் சொத்தைத் தம் வசமாக்கிக் 
கொள்ளமுடியாது . டிரஸ்டி என்று சொல்லப்படுபவர் உயிலின் 
கீழோ டிரஸ்ட் பத்திரத்தின் காரணமாகவோ நியமனம் பெற்று 
டிரஸ்ட் சொத்தைக் காப்பாற்றி வருபவர் . பொதுவாக பாங்கு 
நடத்துபவர் செயலாக்கு பவர்கள் பேரிலும் , டிரஸ்டிகள் பேரிலும் 
கணக்கு வைத்துக்கொள்ள விருப்பப்படமாட்டார் . ஆயினும் , 
அவர்களுடைய சொந்தப் பெயரில் கணக்கு வைத்துக்கொள்வ 
தைப்பற்றி அவர் எவ்வித எதிர்ப்பும் செய்வதில்லை . 
அதிகாரிகளை நியமனம் செய்த உயிலை ருசுப்படுத்தும் சான்றுக் 
கடிதங்களை 

삐 

ம் ((Official probate ) உயில் நிர்வாகப் 
பத்திரங்களையும் ( Letter of Administration ) நன்கு ஆய்ந்த 
பின்னர் இவர்கள் பதவியின் 

பேரில் கணக்கு வைத்துக் 
கொள்ளலாம் . ட்ரஸ்ட் சொத்தின் பணம் தவறான முறையில் 
செலவழிக்கப் 

என் 

நடத்துபவர் 
அறிந்திருந்தாலும் ட்ரஸ்டியின் சொந்தப் பேரில் கணக்கு உள்ளது 

கூறி இவர் பொறுப்பினின்று விலகமுடியாது . பாங்கு 
நடத்துபவர் ட்ரஸ்ட் சட்டத்திற்குப் புறம்பாக நடப்பின் 
பயன் அடைபவருக்குப் (Beneficiary ) பொறுப்பாளி ஆகிறார் . 
ஒரு ட்ரடிஸ்டி மோசடி செய்யின் விசாரணையின் போது பாங்கு 
நடத்துபவர் குற்றவாளி 

கருதப்படின் அவரும் 
பொறுப்பாவார் . பயனடைவோரின் நன்மையைக் கோராமல் 

உடந்தையாக இருந்தார் 
விதிக்கப் படுவார் . க்ரே எதிராக ஜான்ஸ்டன் ( 1868 ) லா . ரி . 3 
எச் . எல் 1. Gray v . Johnstone ( 1868 ) L. R. 3 H. L. 1 ) என்ற 
எடுத்துக் காட்டான வழக்கில் செய்யப்பட்ட தீர்ப்பு வருமாறு . 
" பாங்கு நடத்துபவர் தமது வாடிக்கைக்காரரின் செக்கை 
ஏற்கமறுத்தால் அந்த வாடிக்கைக்காரர் ஒருகால் செயலாக்கு 
வோராக - ( Executor ) இருக்கலாம் 

முதலாக 
நம்பிக்கை மோசம் ஏற்பட்டிருக்க வேண்டும் . இது செயலாக்கு 
வோரின் உள்ளக்கிடக்கையால் 

இரண்டாவதாக 
பாங்கு 

இவர்களுக்கு உடந்தையாக 
இருந்திருக்கக்கூடும் . அதன் காரணமாகத் தான் இந்த நம்பிக்கை 
மோசமும் ட்ரஸ்ட் பணத்தைத் தவறான வழியிலும் செலவிட 
ஆலோசனை செய்யின் அவர்களுக்குக் செயலாக்கு 

R PUBLICIT 


பாங்கு 


என் 


- 


என்று 


முதன் 


விளக்கமான 


தொகையை 
டிரஸ்டி ஆவார் . 

அல்லது 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

301 
வோரால் எதாவது அனு கூலமோ ஆதாயமோ கிடைத்திருக்க 
வேண்டும் . இவற்றை ருசுப்படுத்தினால் பாங்கு நடத்துபவர்கள் 
உடந்தையாய் இருந்து வந்தார்கள் , அதன் விளைவாக நம்பிக்கை 
மோசம் ஏற்பட்டது எனலாம் ஒ . ஆர் . எம் . எதிராக நாகப்பச் 
செட்டியார் 43 பாம் லா . ரி . 440 ( 0 R. M. V. Nagappa chettiar 
43 Bom . L. R. 440 ) என்ற வழக்கில் பாங்கு நடத்துபவர் ட்ரஸ்ட் 
நடவடிக்கை பெற்ற வாடிக்கைக்காரரின் கணக்கு வைத்திருந்தும் 
கூட ட்ரஸ்ட் பணத்தை வாடிக்கைக்காரரின் சொந்தப் பணத்தில் 
வரவு வைத்து அதிலிருந்த பற்று நிலைமை மாற்றினார் . பாங்கு 
நடத்துபவர் தவறான வழியில் நடந்து கொண்டார் என்று முடிவு 
செய்து வாடிக்கைக்காரரின் கணக்கில் வரவு வைத்த ட்ரஸ்ட் 

அந்த ட்ரஸ்டுக்கே திருப்பிக் கொடுக்கும்படி 
நீதிமன்றம் உத்தரவிட்டது . இதற்கு முன்னால் 

நடந்த ஒரு 
வழக்கில் ஆ . இ . ரி . 1936 பி . க . 1936 A. I. R. 193 Pc 193 ) வாதி 
ஒரு பெண்மணி . 

அவர் 

பிரதி வாதி பாங்கியில் கணக்கு 
வைத்திருந்தார் . அவளுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் 
கண்காணிக்க ஏ " என்ற வழக்கறிஞரை நியமித்திருந்தார் . 
ஏ என்றநபர் தமது சொந்த முறையில் பிரதிவாதி பாங்கில் 
கடன் பட்டிருந்தார் . இந்தச் சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி அப் 
பெண்மணியின் கணக்கிலிருந்து பணத்தைத் தம் சொந்தக் 
கணக்கிற்கு ஏமாற்றி ஒவர் டிராஃப்ட் கடனையும் போக்கினார் . 
ஏ என்பவர் நியமனப்படி அப்பெண்மணியின் கணக்கிற்கு 
நடத்துபவரும் டிரஸ்டியும் நம்பிக்கை 

மோசமாக நடந்து 
கொண்டார்கள் , 

பாங்கும் அதற்கு உடந்தையாக 
இருந்தார்கள் என்று முடிவாக்கப்பட்டது . ஒன்றிற்கு மேற்பட்ட 
ட்ரஸ்டிகள் நியமனம் செய்யப்படின் பாங்கு நடத்துபவர் , செக் 
கையெழுத்து இடுபவர் , உண்டியல்கள் மாற்றுபவர் இன்னார் 
இன்னார் 

கட்டளையை எதிர்நோக்குவார் . 
கட்டளை ஒன்றும் இல்லாத பக்ஷத்தில் ட்ரஸ்டிகளில் எவரேனும் 
ஒருவர் பாங்கு சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலை நடத்தலாம் . 
ஒரேட்ரஸ்டுக்குப் பல ட்ரஸ்டிகளை நியமனம் செய்தால் அது 
கூட்டுப் பொறுப்பாகச் செம்மையாகக் கவனிக்கப்பட வேண்டும் 
என்ற நோக்கத்துடன் 

அமைக்கப் 

படுகிறது . செயலாக்கு 
பவர்களில் யாரேனும் ஒருவர் மரித்தால் பாங்கு நடத்துபவர் 
கணக்கில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய நியதி இல்லை . ஆயினும் 
டிரஸ்டிகளில் ஒருவர் ஒய்வெடுத்தாலும் 

இறந்து 
பட்டாலும் பாங்கு நடத்துபவர் இதர டிரஸ்டிகள் உள்ளனர் 
என்று வாளாவிருக்க முடியாது . செயலாக்குபவர்கள் கடன் 
பெறின் - இறந்து பட்டவரின் பொறுப்பகளை நீக்குவதற்காக என்று 


என்று 


மணமான 


A / c 
ன்னர் பணம்பெறவும் . 

படுவர் . 
302 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
கருதப்பட்டு அவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப் 
பேற்பார்கள் . ஆயினும் , இறந்தவரின் சொத்துகளை ஈடுகாட்டி 
கடன் பெறின் அப்பெழுது அவர்கள் 

பொறுப்பாளி 
ஆகமாட்டார்கள் . பொதுவாகச் செயலாக்குபவர் இறந்து 
பட்டவரின் சொத்தை ஈடுகாட்டி கடன் பெற முடியாது . அது 
பொதுச் சொத்தைக் கட்டுப்படுத்தாது . 

பெண் 
செயலாக்குபவளாக 

நியமிக்கப்படின் 
அவளது கணவனின் 
செயல்களைக் கட்டுப் படுத்த முடியாது . அவளது 

கணவன் 
இவளது செயலில் தொல்லை விளைவித்தால் அவள் கட்டுப்பட 
நேரிடும் . 

சங்கங்களும் , பள்ளிகளும் ! -- வர்த்தகத்தில் ஈடுபடாத 
சங்கங்களும் , பள்ளிகளும் , சூழுக்களும் , 

நிதிச்சங்கங்களும் 
கணக்குத்தொடங்கிக் கெள்ளலாம் ( அனுபந்தம் ஆ - வில் நமூன 
13 - ஐக் காண்க ) இவைகள் இணைப்புப்பெறாவிடின் இவற்றிற்குச் 
சட்ட அமைப்பும் இல்லை . ஒப்பந்தத்தில் நுழையவும் அருகதை 
யற்றுப்போகும் . அம்மாதிரி நிலையில் அவற்றின் மீது சட்டப்படி 
வழக்காட முடியாது . முகவராகப் 

பணியாற்றும் 
அதிகாரிகள் ஓவர்டிராஃப்ட் 

பெற்றால் அவர்களைச் 
சட்டத்தின் கீழ்ப் பொறுப்பாளராக்க 

யியலாது . 

அவர்கள் 
சொந்த முறையில் ஓவர்டிராஃப்ட் கடன் பெறின் அது தனியே 
தொடரப்படலாம் ஆர் . ஏ . துபாஷ், பார்ஸி ஜிம்கானா கணக்கு 

A c " என்று கணக்குத் 
தொடங்கி 

திரு. துபாஷ் ஓவர்டிராஃப்ட் கடன் பெற்றால் 

தனிப்பட்ட முறையிலும் பொறுப்பேற்பார் . 
அதன் நிறுவனத்திற்கும் பொறுப்பாக இருக்கவேண்டி நேரிடும் . 
இம்மா திரியான நிறுவனங்கள் கணக்குத் தொடங்க விரும்பினால் 
பாங்கு நடத்துபவர் அதன் சங்க விதிகளைக் கேட்டுவாங்கி 
அது இணைப்புப் பெற்றது தானா என்றும், மேற்படி பாங்கில் 
கணக்குத் தொடங்குவதற்காக அனுமதி உண்டா 
தீர்மானத்தின் , நகலைப் பெற்றும் , அவற்றின் உறுப்பினர்களில் 
அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நன்கு தெரிந்துகொள்ள 

( இதற்கான நமூனா 14 - ஐ அனுபந்தம் 
காண்க ) 

மேற்படி சங்கத்தின் கணக்கை இயக்கும் 
நபர் மேற்படி பாங்கில் சொந்தக்கணக்கும் வைத்திருப்பின் , 
சங்கத்தின் பணத்தைச் சொந்தக் கணக்கில் போடாமல் 
பார்த்துக் கொள்ள 

பாங்கு நடத்துபவரின் 
பொறுப்பு அந்தச் சங்க நிறுவனத்தின் உள் - விதிகளில் 
கூறப்பட்ட எந்த விதிக்கும் புறம்பாக பாங்கு நடத்துபவர் செய்ய 


அதன் 


கடன் 


அவர் 


என்ற 


- 


ஆ ” வில் 


வேண்டியது 


பாங்கு 


குழு ஒன் 


வேண்டிவரும் . 

பாங்குகள் இவர்களைப் பெரிய 
பாங்கு நடத்துபவா கடன் பெற்றவரான போது 

303 
அனுமதி இல்லை . அவ்வாறு தவறான வழியில் நடக்காது பார்த்துக் 
கொள்ள வேண்டியது பாங்கு நடத்துபவரின் பொறுப்பு ஆகும் . 
அம்மாதிரியான கணக்கு ஒன்றைத் தொடங்க முற்படும்போது 

நடத்துபவர் இன்னாரைப் பொருளாளராக நியமித்த 
தீர்மானமொன்றையும் , மேற்படி பாங்கு ஒன்றைத்தனது 
நிறுவனத்தின் பாங்கு நடத்துபவராகவும் நியமனம் செய்த 
தீர்மானம் ஒன்றையும் கேட்டு வாங்கிக்கொண்டு , கணக்குத் 
தொடங்குவதற்கான விபரமாகக் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை 
நன்கு படித்து அதன்படி கணக்குத் தொடங்க முற்படலாம் . 
பேற்படி சங்கத்தின் பொருளாளர் ராசீனாமா செய்தாலும் 
அல்லது மரித்தாலும் , அல்லது பாங்குடன் தொடர்பு 
கொண்டுள்ள சங்க அதிகாரி இராசீனாமா செய்தாலும் அல்லது 
மரித்தாலும் பாங்கு நடத்துபவர் அந்தக்கணக்கைத் தொடர்ந்து 
நடத்துபவராயிருக்கவேண்டும் . மறுபடி தக்கத் தீர்மானம் 
செய்யப்பட்டு அதன் நகலொன்றை அனுப்பி கட்டுப்பாட்டுக் 

நியமனம் செய்யப்பட்டு அந்தப்பதவிக்கு வேறு 
ஒருவரை நியமனம் செய்யக் குழுவிற்கு அதிகாரம் கொடுக்கப் 
பட்டுள்ள தென்றும் அந்தக்குழு இறந்த பொருளாளர் இடத்தில் 
வேறொருவரை நியமனம் செய்யலாம் . 

வட்டார அதிகாரிகள் ( ஸ்தலஸ்தாபன அதிகாரிகள் ) : 
ஸ்தலத்தாபன நிறுவனம் ,, 

அவற்றின் 

வகைகள் 
அவற்றின் மீது இடப்பட்ட கட்டுப்பாடுகள் , உள்ள அதிகாரங்கள் 
இவையனைத்தையும் நன்கு விளக்கி எழுதப்புகின் தனியே ஒரு 
புத்தகமே 

எனவே , விவரங்கள் 
அதிகம் 

நீட்டப்படாது கூறப்பட்டுள்ளன . இவர்கள் வசம் 
வாடிக்கைக்காரர்களாக கருதிவருகின்றன . இவர்களுடைய 
கணக்குகளைப் பொறுத்தமட்டில் மிகவும் உன்னிப்பாக சட்ட 
விதியின் படி கட்டுப்பாடுகளை அனுசரித்து இயக்கவேண்டும் . 
இம்மாதிரி உள்ளாட்சியமைப்பின் பேரில் கணக்குத்தொடங் 
கப்படவேண்மென்று கோரினால் அவர்களுடைய நிதியை 
எவ்வகையில் ஏற்று நடத்துவது சட்டவிதிகள் படி யார் இந்தப் 
பொறுப்பை ஏற்றுச் செய்கிறார் ? யார் செக்குகளில் கையொப்பம் 
இட அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் என்றும் , கணக்கு சம்பந்த 
மாகத்தோன்றும் சகலவி தமான விவரங்களையும் நன்கு ஆய்ந்து 
பாங்கு நடத்துபவர் பின்னர் இவை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட 
சட்ட விதிகளை 

ஆய்ந்து சட்டப்படி முறையைக் 
கடைபிடிக்கவேண்டும் . இம்மாதிரியான நிறுவனங்களிற்கு 
ஓவர்டிராஃப்ட் கடனுதவி அளிக்க5 
முன் வரும் 

பாங்குகள் 


பல்வேறு 


நன்கு 


304 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


பெருத்த நட்டமடையக்கூடும் . ஏனெனில் இவற்றிற்கான கடன் 
முறைகள் சுற்றிவளைத்ததாகவும் ,, மிகவும் சிக்கலாகவு ம் 
இருக்கின்றன . இம்மாதிரியான கணக்குகள் தொடங்கப்படின் 
அவர்கள் கடன் பெறக்கூடிய விதிகளையும் பாங்கு நடத்துபவர் 
தெரிந்து கொண்டிருக்கவேண்டும் . சட்டப்படி வட்டார 
அதிகாரிகள் ஸ்தாபனத்திற்காக வேண்டி கடன் பெற அனுமதி 
உண்டா என்றும் கடன் வாங்கும் எல்லையும் , எவ்வகையான 
உருவில் அனுமதிக்கப்படலாம் 

என்றும் மேற்படி 
அதிகாரிகள் எவ்வகையான ஈடுகளைக்காட்டிக் கடன் பெறலாம் 
என்றும் தெரிந்துகொள்ளுதல் வேண்டும் . 


கடன் 


என்று 


கடன் 


நொடித்தவர் Bankrupts : ஒரு வாடிக்கைக்காரர் தமது 
கடன் கொடுத்தோருக்குத்தான் கடனை திருப்ப முடியாத நிலை 
அடைந்த தகவலை அறிவித்தாலும் , அல்லது நீதிமன்றத்தில் 
கடனைத் திருப்பிக்கொடுக்க வசதியில்லையென பிரமாணம் 
செய்தாலும் அவருடன் 

பாங்கு எந்தவிதமான கொடுக்கல் 
வாங்கல் தொழிலைத் தொடர்ந்து நடத்தக்கூடாது . அவருடைய 
சொத்து முழுவதையும் நீதிமன்றம் நொடித்தவர் சொத்துப் 
பொருப்பாளரின் வசம் ஒப்புவித்துவிடும் . ( Official Receiver 
அல்லது மாகாண நகர்களில் அஃபிஷியல் அசைனி 
நொடித்தவர் சொத்துப்பொறுப்பாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டு 
அவர் 

கொடுத்தவரின் நலனைக்கோரி பொதுவாகக் 
கவனித்து வருவார் . கடன் பட்டார் சொத்தைத் தம் விருப்பப்படி 
எடுக்காது இருக்கவும் , தனிப்பட்ட சலுகையுடன் ஒன்றிரண்டு 
கடன் கொடுத்தோர்கள் இதை அப்புறப்படுத்தாமலும் இருக்க 
வேண்டும் என்ற நோக்கத்துடன் நியமிக்கப்படுகிறார் . 
விடுப்புப்பெறா நொடித்தவரைப் பொறுத்தமட்டில் பாங்கு 
நடத்துபவர் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடக்கவேண்டும் . 
ஏனெனில் , சட்டப்படி அருக்குப்பல கட்டுப்பாடுகள் உள்ளன . 
எடுத்துக்காட்டாக ரூ . 50 க்கு மேலாக அவர் கடன் 
முடியாது . அவர் 

ஏதாவது வர்த்தகத்திலோ வாணியத் 
தொழிலிலோ ஈடுபட்டால் அவர் சட்டப்படி தன்டிக்கத்தக்கவ 
ராவார் . மேலும் , அவர் விருப்புப்பெறா நொடித்தவராக 
இருக்கும்போது வேறொரு வர்த்தகப்பெயருடன் வர்த்தகம் 
நடத்தினால் தண்டனைக்குள்ளாவார் . 


பெற 


கம்பெனி நிறுவனத்தை மூடும் அதிகாரி : கம்பெனியை 
இழுத்து மூடுவதற்கான அதிகாரம் பெற்றவர்கள் பொறுத்த 
மட்டில் பாங்கு நடத்துபவர் சற்று முன்னெச்சரிக்கையுடன் 
கணக்கு -- வைத்துக்கொள்ள வேண்டும் .. மூடும் அதிகாரியின் 


வரவு 


மட்டில் பாங்கு நடத்துபவர் முன்னெச்சரிக்கையுடன் 
பாங்கு நடத்துபவர் கடன் பெற்றவரானபோது 

305 
வேலைகளாவன : கம்பெனியின் ஆஸ்தி அல்லது சொத்துகளை 
விற்று பணமாக்க வேண்டும் . கம்பெனிக்கும் கிடைக்கவேண்டிய 
வரவினங்களை வசூலிக்க வேண்டும் , பாங்குதாரர்களிடமிருந்து 
சேரவேண்டிய பாக்கிப் பங்குத் தொகைகளை வசூலிக்க வேண்டும் . 
பல்வேறு வகைகளில் வசூலான தொகைகளைக் கம்பெனிபட்ட 
கடன்களுக்கு 

வைத்து எஞ்சிய தொகையைப் பங்கு 
தாரர்களுக்கு ஈவித்துக் கொடுக்கவேண்டியது . கம்பெனியின் 
சொத்தின் ஈட்டில் கடன் வாங்கவும் , கம்பெனியின் பெயரில் 
உண்டியல்களை ஏற்கவும் , மாற்றவும் , பணமாக்கவும் பிறர்பால் 
எழுதவும் அதிகாரம் உண்டு. இம்மாதிரியான பணிகளில் 
ஈடுபட்டவரைச் சொந்தப் பொறுப்பில் 

ஒன்றும் 

ஆழ்த்த 
இயலாது , 

வர்த்தக முகவர்கள் : முகவர்களாகப் பணியாற்றச் சட்டப் 
படி அதிகாரம் பெறாதவர் தம்மை முகவரென்று கூறிப்பணி 
யாற்றி , அதனால் மூன்றாமவருக்கு விளையும் நட்டத்திற்கு இவர் 
பொறுப்பாளியாகிறார் . தமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள 
தென்று தவறான 

எண்ணத்துடன் ஒரு முகவர் நடந்தால் 
அதனால் ஏற்படும் பின்விளைவுகளுக்கு அவரே பொறுப்பாளி. 
பாங்கு நடத்துபவர் ஒரு முகவரால் இயக்கப்படும் முதல்வரின் 
கணக்கை , மேற்படி முதல்வர் -இறந்தார் அல்லது வெறி 
நிலையை அடைந்தார் அல்லது கடன்களைக் கொடுக்க இயலாத் 
திவால் நிலையை அடைந்தார் என்றறிந்தோ , அல்லது தாக்கீது 
கொடுக்கப்பட்டாராகில் உடனே 

மேற்படி கணக்கு சம்பந்த 
கொடுக்கல் வாங்கல்களை நடத்துவது தடைசெய்தல் 
வேண்டும் . தமது முதல்வர் முதல்வரின் உத்தரவு பெற்ற 
முகவர் தான் இன்னாருடைய அதிகாரத்தைப் பெற்று முகவராகக் 
கையொப்பமிடுவதாகக் கூறவேண்டும் . இவ்வாறான உத்தரவு 
இல்லையேல் அவரை ( முதல்வரை) க் கட்டுப்படுத்த இயலாது 
தமது கையொப்பத்திற்கு அடியில் முகவர் என்று எழுதுவதால் 
இவரது சொந்தப்பொறுப்பில் ஈடுபட்டதாகக் கருதப்படும் . 
குறுகிய எல்லையுள் அதிகாரம் பெற்ற முகவரைப் பொறுத்த 

கணக்கு 
விவகாரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் . முதல்வருக்கு 
வந்த செக்குகளைத் தம் கணக்கில் வரவு செய்யாமல் பாதுகாக்க 
வேண்டும் . ஒருவேளை முதல்வர் முகவரின் சொந்தக்கணக்கில் 
வரவு வைத்துக்கொள்ள அனுமதி கொடுத்துள்ளார் என் 
முன்னெச்சரிக்கையுடன் தரிந்துக்கொள்ள வேண்டும் . 
முதல்வருக்கு வந்த செக்குகளில் இவர் இன்னாருடைய அதிகாரம் 

20 


மான 


பாங்கு 


என் 


அவர் 


உள் 


ள 


தக்க நீதிமன்றத்திலிருந்து 
306 

இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 
பெற்றவர் என்று கையொப்பம் இட்டுத் தமது சொந்தக்கணக்கில் 
வரவு செய்யாது பார்த்துக்கொள்ள 

வேண்டும் , 

முதல்வரின் 
எழுத்து மூலம் விளக்கப்பட்டாலன்றி 

நடத்துபவர் 
அவருடைய முகவரை அவருடைய கணக்கிலிருந்து அளவுக்கு 
மீறித் கடன் நிலையில் இருத்தவிடக்கூடாது . ஃபேக்டர் (Factor ) 

று கூறப்படும் முகவர் முதல்வரின் வர்த்தகத்திற்கான 
சரக்குகளை வைத்துக்கொண்டு முதல்வருக்குப் பதிலாக 
விற்பனை செய்ய அதிகாரம் பெற்றுள்ளார் . ஆயினும் , 
இன்னாருடைய முகவர் என்று கூறவேண்டியதில்லை . அவர் 
வர்த்தகம் அனைத்தும் தம் சொந்தப் பெயரிலேயே நடத்திக் 
கொள்ளுவார் . சரக்கு முதல்வருடையதானாலும் விற்பனை முழு 
வதும் ஃபேக்டர் என்ற 

முகவர் பெயரில் நடந்துவரும் . 
இம்மாதிரியான முகவர்களுடன் 

கணக்கு 

பாங்கு 
நடத்துவோர் மேற்படி கொடுக்கல் வாங்கல்கள் நம்பிக்கையான 
நிலையில் நடந்து வருகின்றனவா என்று ஆராய வேண்டியதில்லை 
இவர் கொடுக்கும் முன் பணத்திற்குத் தக்க வர்த்தகச்சரக்கும் 
டாக்குமெண்டுகளும் , ( ஆவணங்களும் ) மேற்படி பதிலாள் தமது 
சொந்தப்பெயரிலேயே ஈடாக்கக்கொடுப்பார் . 

முகம் மதிய வாடிக்கைக்காரர் : - வாக்கினால் 
உருவான 
வாக்ஃப் ( Wakf ) என்ற ட்ரஸ்ட்டுகளைப் பொதுவாகக் கட்டுப் 
படுத்த உரிமை முகம்மதியர்களுக்கு உண்டு . 

எனவே ஒரு 
முகம்மதியரின் சொத்துகளின் ஈட்டில் கடன் கெடுக்க முன்வர 
பாங்கு நடத்துபவர் சற்று ஐயத்துடன் நோக்குகிறார் . ஏனெனில் 
சொத்துகளைப் பொறுத்தமட்டில் பல்வேறுசிக்கல்கள் எழுகின் 
றன . (அனுபந்தம் ஆ . வில் அட்டவணை 32 , ( டி )யின் முடிவில் 
காண்க ) சொத்து 

அடைமானம் வழக்குகளில் முகம்மதியர் 
எதிராக வரும் தாவா யென்னவெனில் மேற்படி சொத்து மதக் 
கோட்பாட்டில் ஒதுக்கிவைக்கப்பட்டதென்றும் 
அதை 
அடைமானம் வைக்க உரிமையில்லை என்றும் வாதம் செய்யப் 
படும் . மேலும் ஒரு முகம்மதியன் தனது சொத்தில் மூன்றில் 
ஒருபகுதியைத் தான் உயிலில் ( Will ) பிறருக்கு எழுதிவைக்க 
முடியும் . ஒருமுகம்மதியன் தனது சொத்துக்கான உயிலை எழுதாது 
இறந்தால் அவனுக்குமுன் 3 - தலை முறைகளையும் பின்னர் மூன்று 
தலைமுறைகளையும் ஆராய்ந்து உரிமையை முடிவு செய்தல் 
வேண்டும் . இறந்த முகம்மதிய வாடிக்கைக்காரரின் சொத்திற் 
கும் அல்லது கணக்கிலும் உள்ள தொகையைக் கோரிவரும் 
நபர்களை 
சரியான வாரிசுதாரர் என்ற சன்றிதழ் காண்பித்துப் பெற்றுக் 
கொள்ளும்படி வற்புறுத்துவார் . 


கலைச் சொற்கள் 


A 


Account 
Actionable claim 
Act of Insolvency 


கணக்கு 
தொடரத்தகு பாத்தியதை 
முறிவு , நொடித்தல் , திவால் 


Advance 
Agent 
Amalgamation 


முன் பணம் , கடன் 
பதிலாள் , முகவர் , ஏஜெண்டு 
நிறுவன இணைப்பு, தொழில் 

இணைப்பு 
வக்காலத்து தாரர் , சட்டப்படி 
அதிகாரம் பெற்றவர் , 

அட்டார்னி 
நிறைவேற்றுனர் , ஆட்சியாளர் 


Attorney 


Administrator 


--- 


Bad Debts 
Bank Reserve 


-- 


வராக்கடன் 
பாங்கு ரிசர்வு , பாங்கு ஒதுக்கு 


Clearing House 
Bearer Bonds 
Beneficiary 
Bill of Lading 
Broker 


பாங்குக் கணக்குத் தீர்வகம் 
பிணையப் பத்திரம் 
பயன் தண்டுபவர் 
கப்பல் சரக்கு ரெசீது 
தரகர் 


C 


Capital Authorised 

Reserve 


அதிகாரம் பெற்ற மூலதனம் 
மூலதன ஒதுக்கு நிதி 


308 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


Chairman 
Cheque 
Civil Procedure Code 


சபை முதல்வர் 
செக்கு , காசோலை 
சிவில் வழக்கு முறைச் சட்டம் 


D 


Debt Doubtful 
Director 
Dividend 
Document 
Donatio Mortis Causa 


- 


ஐயப்பாட்டுள்ள கடன் 
நிறுவனர் 
லாப ஈவுப் பங்கு 
பத்திரம் 
கொடையாளர் மறித்ததைக் 

காரணம் காட்டல் 
கொடை பெறுபவர் 
கொடையாளி 


- 


Donee 
Donor 


-- 


E 


Endorsor 
Endorsee 
Executor 
Equitable 


உரிமை மாற்றம் செய்பவர் 

செய்யப்படுபவர் 
நடத்துணர் , நிறைவேற்றுபவர் 
நியாயமுள்ள 


F 


காக 


File 
Firm - Partnership 


கோப்பு 
நிறுவனம் கூட்டு 


G 


Garnishee Order 


--- 


கடனாளியின் பாக்கியைப் பெற 
நீதி மன்ற உத்திரவு 


H 


Hindu Co - ownership 
Hundi 


ந்துக் கூட்டுக் குடும்ப முறை 
உண்டியல் 


Immovable Property 


அசையா சொத்து , 


நிலைத்த 


சொத்து 


Investments 


ஆவணம் , முதலீடு 


309 


கலைச் சொற்கள் 


Incorporation Certificate of 


இணைப்பதற்கான நற்சாட்சிப் 

பத்திரம் 
வயது முதிராப் பாலகன் 
தனியார் 


- 


Infant 
Individual 


L 


கா 


Licence 
Lien 
Law of Limitation 

Administration 
Letters of patent 


உரிமம் 
மீள் உரிமம் , மாற்றுரிமம் 
கால வரம்புச் சட்டம் 
உயில் நிருவாகப் பத்திரம் 
இலாஞ்சினைப் 

பொறித்தத் 
திருமுகம் 


|| 


-- 


Memorandum of Assn . 
Mortgage 
Mad / Lunatic 


புறச்சட்ட விதி , பட்டய விதி 
அடைமானம் 
பயித்தியம் , பித்தன் 


N 


Negotiable Instruments Act 


-- 


செலாவணி முறிச்சட்டம் 


O 


Official Probate 


பாடா 


உயிலை ருசிப்பிக்கும் 

சான்றிதழ் 
நிலுவைக்கும் 
பெறுதல் , ஓவர்டிராஃப்ட் 


Overdraft 


-- 


கடன் 


P 


Partner 
Pledge 
Private Coy 


கூட்டுதாரர் 
அடகு 
தனியார் கம்பெனி 


R 


Registrar of Firms 
Relation Back 


- 


கூட்டு நிறுவனப் பதிவாளர் 
ஈட்டு சொத்துகளைத் திரும்பப் 

பெறுதல் 
ஆவணங்களைப் பதிவு செய்தல் 
கூட்டுதாரர் ஓய்வு பெறல் 


- 


Registration of Securities 
Retirement of Partner 


310 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


S 


Succession Act 
Stationery 


வாரிசு சட்டம் 
சாதல்வார் 


- 


T 


டிரஸ்டி 


Trustee 
Transferable 
Tribunal 


மாற்றத் தகு 
விசாரணை மன்றக் குழு 


Ultra vires 


- 


சட்டத்திற்குப் புறம்பான 


V 


- 


Void 
Voidable 


சட்டப்படி செல்லாது 
ஏற்றுக்கொள்ள இயலாது 


பொருள் குறிப்பகராதி 


அ 


அடக்கவிலை கணக்கியல் , 237 
அட்டவணைப் 

படுத்தப்பட்ட 
பாங்கு , 36 
அதிகாரம் பெற்ற மூலதனம் , 

72 , 198 
அம்பலப்படுத்தா திருத்தல் 
வாடிக்கைக்காரர் கணக்கு; 169 
அமெரிக்க இலக்கணம் , 130 
அரசினர் விசாரணைக் குழு , 

28 
அறிக்கைகள் பணிந்தனுப்புதல் 

100 
அரிஸ்டாடல் , 5 


இந்திய முதலீடு நிறுவனம் , 45 

சட்டக் கமிஷன் , 60 
முறிச் சட்டம் , 60 
த் தொழில் வளர்ச்சி 

நிறுவனம் , 47 
ந்துக் கூட்டுக் குடும்பம் , 19 
பொறுப்புகள் , 295 
இந்துக் கூட்டுக் குடும்ப முறை 

295 
இல்டன் யங் ( Hilton Young ) 


குழு , 135 


இலாப ஈவுப்பங்கு , 118 
இயக்குநர் அதிகாரம் , 78 

கடமைகள் , 117 
இழப்பீடு சட்டம் , 


213 , 


> 


ஆங்கிலச் சட்ட மரபு , 151 

சட்ட நிலை , 208 
ஆய்வு , 115 

சமயோகித முடிவு ; 
ஆஸ்த்திகள் நீர்த்த இருப்பு , 37 

209 
சிவில் 

பொறுப்பு , 

209 

பதவி யேற்றம் , 214 
ரகசிய லாபமும் தரகும் , 223 

பிணைத்தல் , 206 
ங்கிலாந்து பாங்கியின் 

திவால் நிலை , 202 
வரலாறு , 7 

தகுதி , 205 
இதர வர்த்தகம் , 22 

பிணைப்பு , 26 
இந்தியக் கம்பெனிகள் சட்டம் , ஈடுகள் பதிவு செய்வதற்கான , 

288 


3 


68 , 76 


312 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுறையும் 


ஐந்தொகைகளும் தணிக்கை 
உட்பணி , 143 

செய்யப்பட்டு காட்சிப் படுத் 
உண்டியல் - இதன் பொருள் , 

துதல் , 114 

18 ஐந்தொகைப் படிவங்கள் , 117 
உண்டியல் -- இந்துக்கள் பயன் ஐயப்பாடுள்ள கடன் , 195 

படுத்துதல் , 19 
உண்டியல் வெளியிடும் வட்டம் 

ஓ 
கழித்து வர்த்தகம் , 13 

ஒதுக்கீடு , 90 
உண்டியல் இடங் குறித்தவை 

ஒடுக்கும் முறை பாங்குகளை , 
கொடுப்பது பற்றி , 159 

121 
உத்தரவாத ஈட்டுறுதிக் 
கட்டணம் , 55 

ஒதுக்கு மூல தனம் 

ஒதுக்கு ரொக்கம் , 91 
உத்திரவு மத்திய அரசு , 91 
உரிமம் 

வழங்கும் முறை - 
பாங்கு கம்பெனிகளுக்கு , 94 
உரிமை கோரப்படா 

ஃபேக்டர் 
வைப்புகள் , 102 

ஃப்ளாரன் ஸ் நகர் , 5 
உரிமை கோரும் பொருள்கள் 

(Actionable claims), 124 
உரிமை பங்குதாரர்களின் , 81 

கடுவட்டி , 19 
நாட்டரசினர்க்குப் பதி 

கணக்கு சரியான , 238 
லாளாக , 136 

ப் புத்தகங்கள் , 240 
உறவு - பாங்கு நடத்துவோருக் 
கும் வாடிக்கைக் காரர்க்கும் , 

பார்வைக்கு வைத்தல் , 

117 
140 
பட்டார்க்கும் 

கணக்கு வெளி விடாதிருத்தல் , 
உறவு - கடன் 

168 . 
கடன் 

கொடுத்தவருக்கும் 
உள்ள, 144 

கம்பெனி பங்குகள் 
உயர் நீதிபதி அட்கின் , 146 

கடன் வாங்குபவர் , 245 
மன்றங்களிடையே , 

கடன் வாங்கும் பாங்குகள் , 245 

148 கூட்டு வர்த்தக சட்ட நிலை , 
உயில் நிர்வாகப் பத்திரங்கள் , 

188 , 290 
300 

கூட்டு வர்த்தக ஓப்பந்தத்தின் 

பலாபலன்கள் , 187 

குழந்தை வாடிக்கைக்காரராக , 
ஊராட்சி அதிகாரிகள் , 303 

273 
ஊழியர்கள் , 137 

கோஹன் குழு , 215 
ஊதியம் பெறும் நபர் , 40 


உள் 


3 . 


ஊள 


ஐந்தொகைகளும் 
களும் , 109 


சாதல்வார் , 228 
கணக்கு சட்ட அமைப்பில் மாற்றங்கள் . 

61 


313 


பொருள் குறிப்பகராதி 


(பொது , 


விகிதம் , 


நவீன 


7 


சட்டப்படி அதிகாரம் 

அதிகாரம் பெற்ற 
வர்களின் 

நடப்புக் கணக்கு , 249 
தனி ) 298 

நடப்புக் கணக்கு வட்டி தவணை 
சட்டப்படி கடமைகள் , 208 

வைப்புக்கு முள்ள 
சாஸனச் சட்டம் , 192 

250 
சுதேசி இயக்கப் பாங்குகள் , 

சாதனங்களும் பாங்கு 
21 

முறையும் , 223 
செலாவணி இல்லங்கள் , 14 

நடப்பு வைப்பு காலவரம்புச் 
சேமிப்பு - பாங்கு ட்ரஸ்டிகள் , 

சட்டம் , 249 
260 

நடப்பு வைப்புத் தோற்றுவாய் , 
சேமிப்பு பாங்கின் வளர்ச்சி 
அட்டவணை , 265 

நாட்டு பாங்கர் , 21 
சாளரங்களில் புறக்காட்சி , 236 நீர்த்த ஆஸ்திகள் வைத்திருப் 

பதன் சதவிகிதம் , 86 

நிருவாகி பொது , 216 
டன்னே ஜ் சட்டம் ( பிரிவுகள் ) , 7 
டிரஸ்டிகள் அளவு 

கடந்த 
பொறுப்புகள் , 300 
டிரஸ்டி சேமிப்பு பாங்கு , 260 

பருவக் கொள்கை , 139 
டிரஸ்டி சம்பந்தம் , 300 

பங்குதாரர் உரிமைகள் , 81 
பங்கு விற்பனையில் கமிஷன், 74 
பற்றோலை , 12 
பாங்குத் தனியார் , 82 
பாங்குப் 

புத்தகச் 
தணிக்கை , 112 

சட்டம் , 62 
தனியார் கம்பெனி , 286 

பழையன கழிதன் , 2 
தபால் சேமிப்பு 

பிணையப் பத்திரம் , 248 
வளர்ச்சி , 261 

பீல் அவர்களின் சட்டம் , 10 
தவணை வைப்பு முதலீடு , 250 

பொது உரிமம் , 159 
துணைக் கம்பெனி, 76 

பேகட்டின் , 139 
தேசீய இயக்கத்தின் தன்மை 

கள் , 21 
தோற்றுவாய் : அமெரிக்க 
இலக்கணம் , 130) 

மணமான ஸ்தீரிகள் சட்ட நிலை , 
தோற்றுவாய் ஹார்ட் இலக் 

277 
கணம் , 132 

மாக்மில்லன் குழு , 31 
தோற்றுவாய் சர் ஜான் பேகட் மான்ஸ்ஃபீல்டு பிரபுவின் 
இலக்கணம் , 132 

தீர்ப்பு , 58 
தொக்கி நின்றுள்ள அதிகாரங் மாகாண பாங்குகள் , 24 
கள் , 284 

மீள் உரிமம் , 159 


தரகு , 71 


சான் 





LO 


314 


இந்தியாவில் பாங்கியல் சட்டமும் நடைமுரையும் 


> 


முன் பணம் , 82 
மூலதனம் , 71 
முகமதிய வாடிக்கைக்காரர் , 

306 
மூலதனம் ஒதுக்கு நிதி , 90 
மேனாடுகளின் தொடர்பு , 1 
மகாபாரத நாள் முதலே , 18 
முகமை இல்லங்கள் , 22 


வாடிக்கைக்காரர் கம்பெனி , 

281 
வாடிக்சைக்காரர் 

குடிகாரர் . 

276 , 
வறையறுத்த பொறுப்பு , 24 
வராக் கடன் , 195 
விளம்பர முறைகள் , 194 
வைப்புகளின் வளர்ச்சி , 249 
வாடிக்கைக்காரர் பித்தர் , 275 


ர 


ஸ 


ரட்யார்டு கிப்ளிங் , 1 
ராயல் எக்ஸ்சேஞ்சர் வரலாறு , 


ஸ்டேட் பாங்கு , 26 


ரொக்கம் , 91 
ரொக்க ஒதுக்கு நிதி -90 


ஜோப்பின் , 9 


வ 


வர்த்தகச் சட்ட வரலாறு , 56 
வரலாறு - ஆதி , 4 


ஷ 
ஷரத்துக்கள் , 68 


தமிழ்நாட்டுப் பாடநூல்நிறுவனம் 


சென்னை. 


1971ஜூலைவரைவெளியிட்டுள்ளநூல்கள் 
பொருளாதாரம் * 
1 
. 
பொருளாதாரம் 

சி 
. 
வேலாயுதம் 
*1-AL 

II *2.சோவியத்பொருளாதாரவளர்ச்சி 

டாக்டர் 
எம் 
. 
ஜே 
. 
கே 
. 
தவராஜ் 
* 
3 
. 
அமெரிக்கப் 
பொருளாதாரம் 
* 
4 
. 
பொருளாதாரச் 
சிந்தனை 
வரலாறு 

சோணாசலம் *5.பன்னாட்டுவாணிபம் 

மு.ஆரோக்கியசாமி 6.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 

திருமதிஆர்.தாமரஜாட்சி 7.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 

தி.சி.மோகன் 8. 

II 

எம்.ஏ.அபூர்வசாமி,பி.வி.ஸ்ரீநிவாசன் 9.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்த 

வரலாறுக.முத்தையன் 
பணவியலும் 
பாங்கியலும் 
-1 

சி 
. 
வேலாயுதம் 
4:11.. 

II 
12.நவீனபாங்குஇயல் 

க.வெற்றிவேல் 
* 
13 
. 
இந்தியச் 
செலாவணியும் 
பாங்கு 
முறையும்பி.வி.ஸ்ரீநிவாசன் 
*14,அரசாங்கநிதிஇயல் 

அர.சேஷாசலம் *மூலநூல்[OriginalBook] 


ரூ.காசு 650 900 425 450 700 600 1200 1200 1075 


*10. 


700 675 1150 500 550 475 


ரூ.காசு 


எம்.பாலசுப்ரமணியன் எம்.லூர்துநாதன் 
சி.சுந்தரராஜன் எஸ்.குழந்தைநாதன் கீ,சீ.இராமசாமி 


1000 

4251 1075 1050 600 600 


... 


11 


.... 


IL 


. 


... 


தி,சி,மோகன் மு.க.சுப்பிரமணியம் பி,வி.சீநிவாசன் 


பொருளாதாரம்-(தொடர்ச்சி) 15.இந்தியப்பொருளியல்-I 16. 

II 17.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 18, 

IL 19.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு 20. 21.அமெரிக்காவின்நவீனபொருளாதார 

வளர்ச்சி 22.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு 23. 

II 24 

III 25.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம் 
26. 27:இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 
28. 29.பணம்-சிறுவிளக்கம் 

வணிகஇயலின்தத்துவங்கள் 31.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்-வாணிகப்புரட்சி பென்ஹாம்பொருளாதாரம்- 33. 

II வரவுசெலவுத்திட்டம் 35.பன்னாட்டுப்பொருளாதாரம்-1 

II 


ii 


500 1100 600 650 1000 950 1000 

800 1000 950 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் ஜி.சிதம்பரம் 
கோ 
. 
இராதாகிருஷ்ணன் 

ஆளுடையபிள்ளை 


... 


*30. 


110 

() 1100 


... 


சூ.ரா 

-கருப்பண்ணன் ஏ.குழந்தை 
எஸ் 
. 
குழந்தைநாதன் ஆர்,ரங்காச்சாபி ஏ.குழந்தை கே.எஸ்.இராமசாமி 


00 600 760 


900 


39.வளர்ச்சியுறாதநாடுகளின் 

அரசாங்க 


பொருளாதாரஆய்வுநூல்-1 

II 


கோ.இராதாகிருஷ்ணன் 


T 


75 00 


38. 


7 


.. 


... 


க.வெற்றிவேல் 


425 


மா.குமாரசாமி 


5 


50 


7 


நிதியியல் 
40.வளர்ச்சிகுறைந்தநாடுகளின்முதலாக்கம் 

பற்றியசிக்கல்கள் 41.1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிலைப் 

போக்குகள் பொருளாதாரவளர்ச்சிபற்றியகட்டுரைகள் 
43. 
இந்தியப் 
பொருளாதார 
வரலாறு 

(1857-1956)-I 44.பொருளாதாரம்--ஓர்அறிமுகம் 


சி 
. 
சுந்தரராஜன் எம்.கே.சுப்பிரமணியம் 


50 75 


7 


ம.திருநாவுக்கரசு பு.வி.சீனிவாசன் 


00 25 


6. 


வரலாறு 45. 
பிரிட்டன் 
வரலாறு 
- 


கி.ர.அனுமந்தன் 


... 


*46, 


III 


450 

50 
725 
375 550 


17 


... 


டி.வி,சொக்கப்பா என்.ஜே.இராஜகோபால் 


149. 


**48.ஐரோப்பியவரலாறு--I(கி.பி.395-1500) 

II(கி.பி.1500முதல்) .ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம் 
* 
51 
. 
இங்கிலாந்து 
வரலாறு 
-1 

II 
53. 

III *மூலநூல்[OriginalBook] 


... 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை 
பா 
. 
மாணிக்கவேலு 
என் 
. 
ஜே 
. 
இராஜகோபால் 


950 1300 
13 00 800 


.. 


உஸ்மான் 

ஷெரீப் 


. 


காசு 


என் 
, 
ஜ்ே 
. 
இராஜகோபால் க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ்.மிராண்டா 


... 


வரலாறு-(தொடர்ச்சி) 
54. 
இங்கிலாந்து 
வரலாறு- 
IV 
55. 
இங்கிலாந்தின் 
வரலாறு- 
I 56. 

II 57. 

II 
58. 
இந்தியாவின் 
சிறப்பு 
வரலாறு- 
I 59. 

II 
60. 

III 
61.கிரேக்கநாட்டுவரலாறு-1 62.. 

II 
63. 

III 64.ஆக்ஸ்ஃபோர்டின் 
இந்திய 
வரலாறு 
-1 
65. 

IL 
66. 

III 67. 

முகலாயப்பேரரசு-1 


தி 
. 
வெ 
. 
குப்புசாமி ஏ அ.பாண்டுரங்கன் 
சைமன் 
ஐ 
. 
எஸ் 
. 
பாக்கியநாதன் 


8.00 1500 800 500 
750 600 
7 

25 750 700 
775 825 7-50 1050 


... 


iv 


பி 
. 
இராமாநுஜம் 
தேவதாஸ் 
தி 
. 
வெ 
. 
குப்புசாமி 
ஏ 
. 
உஸ்மான் 
ஷெரீப் க.த.திருநாவுக்கரசு ஏ.உஸ்மான்ஷெரீப்,எம்.எக்ஸ். 

மிராண்டா எம்.எஸ்.மிராண்டா ,பா.மாணிக்க 


750 


68. 


11 


வேலு 


65. 
ஆங்கில 
அரசியலமைப்பின் 
வரலாறு 
-1 70. 

IL 71. 

III 
72. 

IV 
73.ஆங்கிலேயரின் 
சமுதாய 
வரலாறு 
-1 
74. 

IL 


வைவிருத்தகிரீசன் 
வை 
. 
விருத்தகிரீசன் 
, 
இரா 
. 
அண்ணாமலை இரா.அண்ணாமலை,பா.மாணிக்கவேலு பா.மாணிக்கவேலு 

இராமச்சந்திரன் 
சி 
. 
ஈ 
. 
இராமச்சந்திரன் 
, 
இர 
. 
ஆலால 

சுந்தரம் ஆர்,ஆலாலசுந்தரம் 


750 675 660 700 650 


... 


சி .ஈ. 


... 


75. 


III 


675 650 


இம் 


76. 


77. 


இந்தியாவில் 
முகலாயரின் 
ஆட்சி 
- 
I 

II 


பா 
. 
மாணிக்கவேலு 
ஏ 
. 
உஸ்மான் 
ஷெரீப் 


500 
600 


அரசியல் 


*79. 


ஜே 
. 
இராமச்சந்திரன் 
மோ 
. 
கிளாரன்சு 
, 
டி.டி. 
பெலிக்ஸ் 
வீ.கண்ணையா டி.செல்லப்பா 
மோ.வள்ளுவன்கிளாரன்சு 
திருமதி 
நூர் 
ஜஹான் 
பாவா 


... 


462 750 475 

50 850 
1600 1325 900 725 


... 


வீ.கண்ணையா அ.ஜெகதீசன் 


... 


A A 


... 


18.)அரசியல் 
அமைப்புகள் 

அரசாங்கத்தின்வரலாறு 
* 
80 
. 
இந்திய 
அரசியலமைப்பு 
81.அரசியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 
82. 
தற்கால 
அரசியல் 
அமைப்புகள் 
83. 
பன்னாட்டு 
அரசியல்- 
I 
84. 

II 
85. 
பொதுத்துறை 
ஆட்சி 
இயல் I 86. 

II 87.பொதுத்துறை 
ஆட்சியியலுக்கு 
ஓர் 

அறிமுகம்-I 88. 

II 
89. 
இந்திய 
அரசியலமைப்புத் 
திட்டம் 
90. 
இந்திய 
ஆட்சி 
அமைப்புமுறை 
வளர்ச்சி 
-1 91. 

IIL 
92. 

III 
*93.மக்கள்ஆட்சி 941919 
முதல் 
சர்வதேச 
உறவுகளும் 

உலக 
அரசியலும் 
-1 


730 


- 


வீ.கண்ணையா டி.செல்லப்பா 
தி.வெ. 
குப்புசாமி 
, 
எஸ் 
. 
சுப்பிரமணியன் 
... 
வீ.கண்ணையா 
வீ 
. 
கண்ணையா 
, 
கி 
. 
ர 
. 
அனுமந்தன் 
கி 
. 
ர 
. 
அனுமந்தன் 
க.சந்தானம் 


7150 925 625 


5 


15 


425 


என் 
. 
ஜே 
. 
இராஜகோபால் 


775 


*மூலநூல்[OriginalBook] 


ஆராய்ச்சி 


1 


கு 

காசு 


95. 


மோ.வள்ளுவன்கிளாரன்சு 


700 


... 


96. 


சமூக,அரசியல்கொள்கையின் 

அடிப்படைகள் 
அரசியலமைப்புச் 
சட்டஆய்வுக்குஓர் 

அறிமுகம்-1 

II 
TII 


- 


97. 
98. 


பா.சூரியநாராயணன் 
பா 
. 
சூரியநாராயணன் 
, 
கி.ர. 
அனுமந்தன் 
கி.ர.அனுமந்தன் 


75 600 575 


*. 


.. 


உளவியல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


... 


... 


... 


சி 
. 
ந 
. 
வைத்தீஸ்வரன் 
தி,இரா.அரங்கராசன் 


vi 


99.குழந்தைஉளவியல் 100. 

II 101.உட்கவர்மனம் 
102.இளையோர் 
உளவியல் 
-- 
1 
103.. 

II 104. 

சமூகஉளவியல் 105.பிறழ்நிலைஉளவியல் 
106. 
பித்தரின் 
உள்ளம் 
*107. 

குமரஉள்ளம் உளநலவியல் 


8.00 
700 700 1200 
900 925 1100 300 625 600 


என் 
. 
வேதமணி 
மானுவேல் 
அ 
. 
பெசன்ட் 
கிரீப்பர் 
ராஜ் 


*108. 


டாக்டர் 
மு 
. 
அறம் 
டாக்டர் 
தா 
. 
ஏ 
. 
சண்முகம் 


தத்துவம் 109.இந்துசமயத்தத்துவம் 
* 
111 
. 
மேலை 
நாட்டுத் 
தத்துவம் 
112. 
அத்துவித 
தத்துவம் 
113.ஆங்கிலேயப் 
பயன் 
வழிக் 
கொள்கையினர் 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.இராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் 
கோ 
. 
மோ 
. 
காந்தி 
மோ.வள்ளுவன்கிளாரன்சு 


D.. 


50 

50 550 
650 


50 


114. 
இந்தியத் 
தத்துவம் 
-1 


வ 
. 
அ 
தேவசேனாபதி 
, 

பா 
. 
நா 
. 
சண்முகசுந்தரம் 


350 600 600 


சி.இராமலிங்கம் 


கோ 
. 
மோ 
. 
காந்தி 


860 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


50 


- 


115. 
116. 
மெய்ப்பொருளியல் 

ஓர்அறிமுகம்-1 அறவியல் 117. 
அறவியல் 
- 
ஓர் 
அறிமுகம் அளவையியல் 118. 

| அளவைஇயல்-தொடக்கநூல் மானிடவியல் **119.மானிடவியல் 120.பண்பாட்டுக்கோலங்கள் 121.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை சமூகவியல் 122.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் புவியியல் *123.1 

ஆசியா *124. 

IT *125.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் 
*126. 

குஆ 
*127 

வடஅமெரிக்கா 


ம 
. 
சு 
. 
கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சப்பிரமணியம் எஸ்.இலட்சுமி 


5 


50 50 


vii 


... 


3 


ஜே,நாராயணன் 


1050 


கொ.சேஷ,நரசிம்மன் 


4.. 


. 


*127.தென்கிழக்குஆசியா 


950 875 850 850 650 


எஸ்.நாராயணன 
ஜி 
. 
கிருஷ்ண 
மூர்த்தி குமாரிஇரா.அலமேலு 


*மூலநூல்[OriginalBook 


நா 

. 


17 

. 


* 


ரூ.காசு 


... 


*130. 


. 


எம்.என்.பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் எஸ்.முத்துக்கிருஷ்ணக்கரையாளர் சு.ஜெயச்சந்திரன் வி.எஸ்.அனந்தபத்மநாபன் கோ.இராமசாமி கொ.சேஷ.நரசிம்மன் 


... 


* 
128 
. 
தென் 
அமெரிக்கா 
* 
*129.தென் 
கண்டங்கள் 
- 
ஆஸ்திரேலியா 

ஆஃப்ரிக்கா 
* 
131 
. 
புவிப்புறவியல்- 
II 
* 
132 
. 
செய்முறைப் 
புவியியல் 
*133.மக்கட்பரப்பியல் 
* 
134 
. 
சமுத்திரவியல் 
135.காலநிலை 
இயல் 
-1 136. 

IL 
காலநிலைஇயல்-- 
*138. 

II 
139..வளியியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் *40.புவிஅமைப்புஇயல் 
141. 
பௌதிகப் 
புவியியலும் 
புவியமைப்பியலும் 142.சிஷோமின் 
வாணிகப் 
புவியியல் 
-1 143. 

II 
144. 

III 


900 300 325 600 
550 475 650 1000 500 950 800 550 475 600 950 1200 


திருமதி 
இராதா 
, 


viii 


கோ.இராமசாமி 
சி.விசுவநாதன் கோ.இராமசுவாமி எஸ்.மாணிக்கம் 
எம் 
. 
கார்த்திகேயன் சி.எஸ்.நரசிம்மன் 


575 


... 


புள்ளியியல் *145.புள்ளியியல் 
- 
அறிமுகம் 146.புள்ளியியல்முறைகள்-1 147. 

II 148.நம்மைச் 
சுற்றியுள்ள 
பேரண்டம் 


சு.வைத்தியநாதன் கோ 
. 
சண்முகசுந்தரம் கே.ஆர்.இராஜகோபாலன் 


1075 1000 


1400 
650 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


... 


உயர் 
கணிதம் 
*149. 

ஆயத்தொலைவடிவகணிதம் 
*150.வகைநுண்கணிதம் 
* 
151 
. 
தொகை 
நுண்கணிதம் 
விலங்கியல் 


425 300 325 


திகோவிந்தராசன் 


... 


152. 


விலங்கியல் 


பெ.மா.அண்ணாமலை,இரா.முருகேசன், 


1200 


ச.சம்பத்து 


1000 


... 


ix 


பௌதிகவியல் * 
153 
, 
ஒளி 
நூல் 
விஞ்ஞானம் *154. 

வான 
வெளி 
வெற்றி 
* 
155 
. 
ரேடியோ 
*156.எக்ஸ்-கதிர்கள் 
* 
157 
, 
பாம்புகள் 
* 
158 
. 
தாவரம் 
- 
வாழ்வும் 
வரலாறும் 
* 
159 
, 
கரும்பு 
*160.தாவரங்களின் 
வாழ்வியல் மருத்துவம் * 
161 
. 
நீரிழிவு 
- 
க்ஷயரோகம் 


டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் 
டாக்டர் 
பி 
. 
திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜே.பி.மாணிக்கம்.... 
பெ.மா.அண்ணாமலை 
டாக்டர்கு. 

சீனிவாசன் பெரியசாமி 
எஸ்.சுந்தரம் 


600 
4 450 350 800 400 650 


* 


டாக்டர் 
ஜி 
. 
வேங்கடசாமி 
, 

டாக்டர்ஏ.கதிரேசன் டாக்டர்(குமாரி)மணிமேகலை 


250 


825 


162. 
மகப்பேறும் 
மாதர் 
நோயும் 

*மூலநூல்[OriginalBook] 


மருத்துவம்-(தொடர்ச்சி) 


ரூ.காசு 


சு.சுந்தரம் 


*163.பாக்டீரியா 164.புற்றுநோய் 165.உடலியங்கியல்--1 


250 350 


அ.கதிரேசன் 
டாக்டர்கள் 
ஜி 
.வேங்கடசாமி 
, 
டி 
. 
சரோஜினி 
, 
எஸ் 
. 
கே 
. 
துரைராஜ் 
, ஆர்,சேது 


6 


- 


75. 50 


... 


160 

II 167என்புருக்கிநோய் 
பொறியியல் 168.நீங்களேஉங்கள்வீட்டைக்கட்டலாம் 


டாக்டர்அ.கதிரேசன் 


71 


கே.வி.கிருஷ்ணராஜ், 
சி.ஆர் 
. 
சுப்பிரமணியம் 
, 
, 
கே 
. 
வேணுகோபால் 
, 
ஆர் 
. 
இராமசுவாமி 
..... 


8 


50 


அ.வேல்மணி 


5 


50 


... 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


1000 


கூட்டுறவு 169. 
உலகக் 
கூட்டுறவு 
இயக்கம் சட்டம் 
* 
170 
, 
குற்றவியல் 
சட்டம் பொதுநூல்கள் 171.மகாத்மா 
காந்தி 
172.விவசாயப் 
புரட்சி 
173,சேமக்கை-நூல் 
* 
174 
. 
முற்காலச் 
சோழர் 
கலையும் 
சிற்பமும் *175.உணவும்ஊட்டமும் 
*176. 

பள்ளி 
நிருவாக 
அமைப்பு 
- 
அடிப்படைக் கருத்துகள் 


.. 


சரஸ்வதிதங்கையன் 
வி 
. 
கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியன் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் 
தி 
. 
வேங்கட 
கிருஷ்ண 
அய்யங்கார் 


325. 800 
250 900 
4 


எஸ் 
. 
சந்தானம் 
, 
எஸ் 
. 
ஏ 
. 
துரைசிங் 


625 


* 
190 


புகுமுக(P.U.C.)வகுப்புகளுக்குரியவை 


*177.1 


400 


275 


*178, 
*179 


டி.ஆர்.இராமச்சந்திரன் ஜி.சிதம்பரம் கு.ஆளுடையபிள்ளை 


250 


உலகவரலாறு 
பொருளாதாரம் வணிகவியலுக்குஓர்அறிமுகம்-1 

II 
பௌதிகம் 


... 


*180. 


225 


*181. 


டாக்டர்பி.திருஞானசம்பந்தம், 

ஆர்.நாகராஜன் டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் 
எஸ்.சம்பத் கே.இராஜகோபாலன் 


600 575 700 700 


.. 


2. 


டி,கோவிந்தராஜன்,முத்துசாமி 


... 


*187. 
*188. 


3.00 700 450 475 325 


ஆர்.மகாதேவன் 


*182. 

புகுமுகபௌதிகம் *183,பௌதிகம்--ஓர்அறிமுகம் *184.புகுமுகவகுப்புக்கணிதம்-I *185, 

II *186,புகுமுகவகுப்புக்கணிதநூல்-1 

IL கணிதம்-ஓர்அறிமுகம்-1 
*189. 

II *191.குமுகவேதியியல் 
*192.விலங்கியல் *193.புகுமுகவிலங்கியல் *194.புகுமுகவகுப்புத்தாவரவியல் 


.. 


3. 


. 


7 


00 


550 


பி,டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் பெ.மா,அண்ணாமலை எஸ்.சுந்தரம் 


400 


7 


25 


400 


... 


*மூலநூல்[OriginalBook] 


பட்டப்படிப்பிற்குரிய(பி.எஸ்ஸி.)நூல்கள் (அடக்கவிலைப்பதிப்புகள்-கழிவுஇல்லை) 


ருகாசு 


ஆர்.நாகராசன் 


... 


கே 
. 
நாச்சிமுத்து டி.கமலக்கண்ணன்,ஆர்.கிருட்டிணசாமி..... 


பௌதிகம்(Physics) 
*195.எந்திரவியல்சிறப்புப்பாடம்-1 
*196. 

II *197.வெப்பவியல்-சிறப்புப்பாடம் *198,செய்முறைபௌதிகம்--சிறப்புப்பாடம்-1 
*199. *200.பௌதிகம்-துணைப்பாடம்-1 
*201. 

II *202.செய்முறைபெளதிகம்-துணைப்பாடம் 
*203,மின்னியல் 
- 
காந்தவியல் 
- 
சிறப்புப் 

பாடம்- 
*204.. 

II 
*205. 

III *206.ஒளியியல்-சிறப்புப்பாடம் 


625 550 525 450 

25 360 300 450 


.. 


பி 
. 
தங்கராஜன் 


... 


இரா.செயராம் 


xii 


கே.பாசுகரன் 


* 


டி.ஏ.கருப்பண்ணன் 


475 450 425 


13 


டாக்டர்வி.சண்முகசுந்தரம் 
, 

ஆர்.சபேசன் 


+207. 


கா.வே.சுப்பிரமணியன் 


... 


*208. 
*209. 
*210. 


பௌதிகம்-துணைப்பாடம்(பகுதி-2) 

(முதல்புத்தகம்) 

(இரண்டாம்புத்தகம்) பொதுபௌதிகம்-சிறப்புப்பாடம் இன்றையபௌதிகம்-சிறப்புப்பாடம் 


600 
450 450 
675 


... 


கே 
. 
பி 
. 
கந்தசாமி 
, 
எம் 
. 
தியாகசுந்தரம் 
எம்.ஏ.தங்கராஜ் 


* 

யல் 


கனி 


டி.முருகையன் 


500 


... 


டாக்டர்என்.முத்துக்குமாரசுவாமி 


200 


டி.இராமலிங்கம் டி.சக்திவேலு 


21 


... 


225 400 350 650 400 425 


... 


சி.ஏ.பத்மநாபன் பி.டி.முனியப்பா 


... 


.. 


*211,ஒலிநூல்-சிறப்புப்பாடம் 

(( *212.செய்முறைக்கனிமவேதியியல் 

து *213.செய்முறைக்கனிமவேதியியல் 

சிறப்புப்பாடம் 
*214.பௌதிகவேதியியல்--சிறப்புப்பாடம்-1 
*215. 

II *216.கனிமவேதியியல்-துணைப்பாடம் 
*2.17. 
*218.. 

II 
*219.பொதுபௌதிகவேதியியல் 

துணைப்பாடம் 
*220.அறிமுறைவேதியியல்-சிறப்புப் 

பாடம்-- 
*221. *222.செய்முறைக்கரிமவேதியியல் 

சிறப்புப்பாடம் 
*223.அங்ககவேதியியல்- துணைப்பாடம் 
*224.அங்ககவேதியியல்-1 *225.கரிமவேதியியல்-பகுதி-1(இரண்டாம்) 

புத்தகம்) 
*226. 

(மூன்றாம்புத்தகம்) *மூலநூல்[OriginalBook] 


xiii 


ஆர்.துளசிதாஸ் 


475 


ஓ.ஆர்.சூரியநாராயணன் 


450 


375 


11 


... 


... 


என் 
. 
ஆறுமுகம் பிஎல்.இராமசாமி எம்.ஆட்கொண்டான் 


350 500 300 


கி,கண்ணபிரான் 


475 325 


கணிதம் 

-துணைப்பாடம்-பகுதி 

-2 


ரூகாசு 


கி.கண்ணபிரான் 


575 600 


டி.கோவிந்தராஜன்,கே.முத்துசாமி 


425 325 


200 550 


வேதியியல்(தொடர்ச்சி) 
*227கரிமவேதியியல்-பகுதி-II(முதல் 

புத்தகம்) 
*228. 

(இரண்டாம்புத்தகம்) 
கணிதம் 
( 
Mathematics 
) *229,இயற்கணிதம்-சிறப்புப்பாடம்-1 
*230. 

II *231,தொகுதிமுறைவரைகணிதம்-சிறப்புப் 

பாடம். 
*232. 

எண்சார்கணிதம்-சிறப்புப்பாடம் *233.திரிகோணகணிதம்-சிறப்புப்பாடம் *234.கணிதம்---துணைப்பாடம் 
*235.நிலையியல்-சிறப்புப்பாடம் *236,முப்பரிமாணப்பகுமுறைவடிவகணிதம் 

-சிறப்புப்பாடம் *237.வெக்டர்கணிதமும்அதன்பயன்பாடு 

களும்-சிறப்புப்பாடம் *238 
*239வானியல்-சிறப்புப்பாடம்-(முதல் 

புத்தகம்) 
*240. 

(இரண்டாம்புத்தகம்) *241.இயக்கவியல்-சிறப்புப்பாடம் 


ஆர்,மகாதேவன் எம்.எம்.இராமசாமி வி,அரங்கநாதன் ஆர்.அனுமந்தராவ் கே.இராஜகோபாலன் 


xiv 


600 500 


கே.சிவசுப்பிரமணியன் 


ஆர்.மகாதேவன் ஆர்.அய்யாசாமி 


200 575 


- 


தி.கோவிந்தராசன்,கொ.முத்துசாமி 


550 375 


ஆர்,மகாதேவன்,கே,சிவசுப்பிரமணியம், 

பி.ஆர்.சுப்பிரமணியம் 


7 00 


எஸ்.கருப்பையா 


3.50 


.. 


ஆர்.முருகேசன் திருமதிஎஸ்.கே.வள்ளி திருமதிராணிகந்தசாமி 


600 600 500 975 


-- 


திருமதிகிருஷ்ணவேணிநாராயணன் 


1. 


புள்ளியியல் 
( 
Statistics 
) 
* 
242 
. 
புள்ளியியல் 
- 
துணைப் 
பாடம் 
விலங்கியல் 
( 
Zoology 
) 
* 
243 
. 
முதுகெலும்பற்றவை 
- 
1 
- 
சிறப்புப் 
பாடம் 
*244. 

2 
*245. முதுகுநாணுள்ளவை-1--சிறப்புப்பாடம் 
+246, 

2 *247.முதுகுத்தண்டுள்ளவை-2-சிறப்புப்பாடம் 
* 
243 
, 
முதுகெலும்பிகளது 
கருவியல் 
- 
சிறப்புப் 

பாடம் *249.முதுகெலும்பற்றவை-துணைப்பாடம் 
*250. 

முதுகுநாணுள்ளவைதுணைப்பாடம் 
* 
251 
. 
செல்லியல் 
- 
சிறப்புப் 
பாடம் 
* 
252 
. 
மரபியல் 
- 
சிறப்புப் 
பாடம் 
*253.சூழ்நிலையியல்-உடற்செயலியல்- 

சிறப்புப்பாடம்-1 
*254, 

II 
*255.பரிணாமம் 


எஸ்.ஆப்ரகாம் என்.இராமலிங்கம் 


... 


9001 900 600 550 


-- 


... 


என்.இராமலிங்கம் 
பெ 
. 
மா 
. 
அண்ணாமலை 


டி.ஆர்.கிருஷ்ணன் 


... 


475 650 
625 


எஸ்.ஆப்ரகாம் 


தாவரவியல்( 
Botany) *256.தாவரவெளி,உள்ளமைப்பியல்களும் 

வகைப்பாட்டியலும்--சிறப்புப்பாடம் மூலநூல்[OriginalBook] 


கே 
. 
இராஜசேகரன் 


1100 


ரூ 


காசு 


. 


925 


725 


1258 


950 


1560 


450 


*261. 


4001 


தரவாயியல்(தொடர்ச்சி) 

தாவரப்புறஅமைப்பியல்-சிறப்புப்பாடம்...கே.பாலச்சந்திரகணேசன் *289/தாவரஉள்ளமைப்பியல் 

டாக்டர் 
ஏ 
. 
கோவிந்தராஜுலு தாவரங்களின்வாழ்க்கை 

எஸ் 
. 
சுந்தரம் தாவரவியல்-துணைப்பாடம் 

பா.இராசாராம் தாவரச்சூழ்நிலையியல்,மரபியல்,உயிர் 

மரூஉஇயல்,இயங்கியல்-துணைப்பாடம் 
கே.பெரியசாமி *262.சூழ்நிலையியல்,பரிணாமம்,மரபியல் 

சிறப்புப்பாடம் கே 
. 
ஆர் 
. 
பாலச்சந்திரகணேசன் 
+263.டெரிடோஃபைட்டா 
, 
ஜிம்னோஸ்பெர்மே 

சிறப்புப் 
பாடம்கே.இராஜசேகரன் 
* 
264 
. 
தாலோஃபைட்டா 
( 
பாசிகளும் 
பூஞ்சை 

களும் 
) 
- 
சிறப்புப் 
பாடம் 
டாக்டர் 
வே 
. 
சோ 
. 
சுந்தர 
லிங்கம் *265.தாவர 
வகைப்பாட்டியல் 
- 
சிறப்புப் 
பாடம் 
ஆ 
. 
சம்பத்குமார் 
பிரையோஃபைட்டா 
- 
சிறப்புப் 
பாடம் 

கே 
. 
இராஜசேகரன் *மூலநூல்[OriginalBook] 


825 


1025 


xiv 


900 


1050 


*266. 


6. 


00 


... 


